Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


KKK 


அமரர்‌ கல்கியின 
பொன்னியின்‌ செல்வன்‌ 
பாகம்‌ - 1ஆ - புது வெள்ளம்‌ 
(அத்தியாயங்கள்‌ 31-57) 


kalk1yin2 
ponniyin celvan 
part-1b putu veLLam (chapters 31-57) 
1n tamil script, TSCII format 


38 38 36 


Etext in Tamil Script - 15011 format (V. 1.7) 
Etext preparation: Mr. Bhaskaran Sankaran and colleagues of Anna University - KBC 
Research Center, MIT - Chrompet Campus, Chennai, India. 

Proof-reading: Mr. S. Anbumani, Mr. N.D. Logasundaram, Mr. Narayanan Govindarajan, 
Ms. Pavithra Srinivasan, Mr. Ramachandran Mahadevan, Ms. Sathya, Mr. Sreeram 
Krishnamoorthy, Dr. Sridhar Rathinam, Mrs. Srilatha Rajagopal, Mr. Vinoth Jagannathan 
Etext prep. in html/web version: Mr. S. Anbumani, Blacksburg, Virginia, USA 
Etext prep in pdf format: Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland 


This pdf file 15 based on TSCInaimathi font embedded in the file. Hence this file can be 
viewed and printed on all computer platforms: Windows, Macintosh and Unix 
without the need to have the font installed in your computer. 


© Project Madurai 2003 


You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


அமரர்‌ கல்கி அவர்களின்‌ 
பொன்னியின்‌ செல்வன்‌ 
முதலாவது பாகம்‌ - புது வெள்ளம்‌ 


நூலடக்கம்‌ 
முப்பத்தொன்றாம்‌ அத்தியாயம்‌ - "திருடர்‌! திருடர்‌!" 
முப்பத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌ - பரிசோதனை 
முப்பத்துமூன்றாம்‌ அத்தியாயம்‌ - மரத்தில்‌ ஒரு மங்கை! 
முப்பத்து நான்காம்‌ அத்தியாயம்‌ - லதா மண்டம்‌ 
முப்பத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌ - மந்திரவாதி 
முப்பத்தாறாம்‌ அத்தியாயம்‌ - "ஞாபகம்‌ இருக்கிறதா?" 
முப்பத்தேழாம்‌ அத்தியாயம்‌ - சிம்மங்கள்‌ மோதின! 
முப்பத்தெட்டாம்‌ அத்தியாயம்‌ - நந்தினியின்‌ ஊடல்‌ 
முப்பத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌ - உலகம்‌ சுழன்றது! 
நாற்பதாம்‌ அத்தியாயம்‌ - இருள்‌ மாளிகை 


நாற்பத்தொன்றாம்‌ அத்தியாயம்‌ - நிலவறை 
நாற்பத்திரெண்டாம்‌ அத்தியாயம்‌ - நட்புக்கு அழகா? 
நாற்பத்து மூன்றாம்‌ அத்தியாயம்‌ - பழையாறை 

நாற்பத்து நான்காம்‌ அத்தியாயம்‌ - "எல்லாம்‌ அவள்‌ வேலை!" 
நாற்பத்து ஐந்தாம்‌ அத்தியாயம்‌ - குற்றம்‌ செய்த ஒற்றன்‌ 
நாற்பத்தாறாம்‌ அத்தியாயம்‌ - மக்களின்‌ முணுமுணுப்பு 
நாற்பத்தேழாம்‌ அத்தியாயம்‌ - ஈசான சிவபட்டர்‌ 
நாற்பத்தெட்டாம்‌ அத்தியாயம்‌ - நீர்ச்‌ சுழலும்‌ விழிச்‌ சுழலும்‌ 
நாற்பத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌ - விந்தையிலும்‌ விந்தை! 
ஐம்பதாம்‌ அத்தியாயம்‌ - பராந்தகர்‌ ஆதுரசாலை 


ஐம்பத்தொன்றாம்‌ அத்தியாயம்‌ - மாமல்லபுரம்‌ 
ஐம்பத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌ - கிழவன்‌ கல்யாணம்‌ 
ஐம்பத்து மூன்றாம்‌ அத்தியாயம்‌ - மலையமான்‌ ஆவேசம்‌ 
ஐம்பத்து நான்காம்‌ அத்தியாயம்‌ - "நஞ்சினும்‌ கொடியாள்‌" 
ஐம்பத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌ - நந்தினியின்‌ காதலன்‌ 
ஐம்பத்தாறாம்‌ அத்தியாயம்‌ - அந்தப்புர சம்பவம்‌ 
ஐம்பத்தேழாம்‌ அத்தியாயம்‌ - மாயமோகினி 


அமரர்‌ கல்கி அவர்களின்‌ 
பொன்னியின்‌ செல்வன்‌ 
முதலாவது பாகம்‌ - புது வெள்ளம்‌ 


முப்பத்தொன்றாம்‌ அத்தியாயம்‌ 
"திருடர்‌! திருடர்‌!" 


விஜயாலய சோழர்‌ முதல்‌, இரண்டாம்‌ பராந்தகராகிய சுந்தர சோழர்‌ வரையில்‌ சோழ 
மன்னர்களின்‌ உயிர்ச்‌ சித்திரங்களை நம்‌ வீரன்‌ வந்தியத்தேவன்‌ பார்த்து மகிழ்ந்தான்‌. ஆஹா! 
இவர்களில்‌ ஒவ்வொருவரும்‌ எப்பேர்ப்பட்டவர்கள்‌? எத்தகைய மஹாவீரர்கள்‌! உயிரைத்‌ 
திரணமாக மதித்து எவ்வளவு அரும்பெரும்‌ செயல்களை இயற்றியிருக்கிறார்கள்‌! கதைகளிலும்‌ 
காவியங்களிலும்‌ கூட இப்படிக்‌ கேட்டதில்லையே? இத்தகைய மன்னர்‌ பரம்பரையைப்‌ பெற்ற 
சோழ நாடு பாக்கியம்‌ செய்த நாடு; இன்று அவர்களுடைய ஆட்சியின்‌ கீழ்‌ உள்ள நாடுகள்‌ 
எல்லாம்‌ பாக்கியம்‌ செய்த நாடூகள்தாம்‌. 


மேற்கூறிய சோழ மன்னர்களின்‌ சரித்திரங்களைச்‌ சித்திரித்த காட்சிகளில்‌ இன்னொரு 
முக்கியமான அம்சத்தை வந்தியத்தேவன்‌ கவனித்தான்‌. ஒவ்வொரு சோழ அரசருக்கும்‌ பழுவூர்ச்‌ 
சிற்றரசர்‌ வம்சத்தினர்‌ தலைசிறந்த உதவிகள்‌ செய்திருக்கிறார்கள்‌; வீரத்‌ தொண்டுகள்‌ பல 
புரிந்து வந்திருக்கிறார்கள்‌. 


முத்தரையர்‌ வசத்திலிருந்த தஞ்சைக்‌ கோட்டையை முற்றுகையிட்டு முதலில்‌ அந்நகரில்‌ 
பிரவேசித்தவர்‌ ஒரு பழுவேட்டரையர்‌. இரு கால்களும்‌ இழந்த விஜயாலய சோழன்‌ 
திருப்புறம்பியம்‌ போர்க்களத்தில்‌ புகுந்து அதிபராக்கிரமச்‌ செயல்களைப்‌ புரிந்தபோது 
அவனுக்குத்‌ தோள்‌ கொடுத்துத்‌ தூக்கிச்‌ சென்றவர்‌ ஒரு பழுவேட்டரையர்‌. ஆதித்த சோழன்‌ 
தலையில்‌ கிரீடத்தை வைத்துப்‌ பட்டாபிஷேகம்‌ செய்வித்தவர்‌ ஒரு பழுவேட்டரையர்‌. ஆதித்த 
சோழன்‌ யானை மீது பாய்ந்து பல்லவ அபராஜிதவர்மனைக்‌ கொன்றபோது ஆதித்தன்‌ 
பாய்வதற்கு வசதியாக முதுகும்‌ தோளும்‌ கொடுத்தவர்‌ ஒரு பழுவேட்டரையர்‌. பராந்தக 
சக்கரவர்த்தி நடத்திய பல போர்களில்‌ முன்னணியில்‌ புலிக்‌ கொடியை எடுத்துச்‌ சென்றவர்கள்‌ 
பழுவேட்டரையர்கள்‌. இராஜாதித்யன்‌ போர்க்களத்தில்‌ காயம்பட்டு விழும்‌ போது அவனை ஒரு 
பழுவேட்டரையர்‌ தன்‌ மடியின்‌ மீது போட்டுக்‌ கொண்டு, "இராஷ்டிரகூடப்‌ படைகள்‌ தோற்று 
ஓடுகின்றன!" என்ற செய்தியைத்‌ தெரிவித்தார்‌. அவ்விதமே அரிஞ்சயருக்கும்‌ சுந்தர 
சோழருக்கும்‌ வீரத்‌ தொண்டுகள்‌ புரிந்து உதவியவர்கள்‌ பழுவேட்டரையர்கள்தாம்‌. 


இதையெல்லாம்‌ சித்திரக்‌ காட்சிகளில்‌ பிரத்யட்சமாகப்‌ பார்த்த வல்லவரையன்‌ சொல்ல 
முடியாத வியப்பில்‌ ஆழ்ந்தான்‌. அண்ணன்‌ தம்பிகளான பழுவேட்டரையர்கள்‌ இன்று சோழ 
நாட்டில்‌ இவ்வளவு ஆதிக்கம்‌ வகிப்பதற்குக்‌ காரணம்‌ இல்லாமற்‌ போகவில்லை. சுந்தர சோழர்‌ 
எது விஷயத்திற்கும்‌ அவர்களுடைய யோசனையைக்‌ கேட்டு நடப்பதிலும்‌ வியப்பில்லை. 


ஆனால்‌, தான்‌ இப்போது பெரிய சங்கடத்தில்‌ அகப்பட்டுக்கொண்டிருப்பது என்னவோ 
நிச்சயம்‌. சின்னப்‌ பழுவேட்டரையருக்குத்‌ தன்‌ பேரில்‌ ஏதோ சந்தேகம்‌ ஜனித்துவிட்டது. 
பெரியவர்‌ வந்து விட்டால்‌ அந்தச்‌ சந்தேகம்‌ ஊர்ஜிதமாகி விடும்‌. முத்திரை மோதிரத்தின்‌ குட்டு 
வெளியாகிவிடும்‌. பிறகு தன்னுடைய கதி அதோகதிதான்‌! சின்னப்‌ பழுவேட்டரையரின்‌ 
நிர்வாகத்திலுள்ள தஞ்சாவூர்‌ பாதாளச்‌ சிறையைப்‌ பற்றி வல்லவரையன்‌ கேள்விப்பட்டிருந்தான்‌. 
அதில்‌ ஒருவேளை தன்னை அடைத்து விடக்கூடும்‌. பாதாளச்‌ சிறையில்‌ ஒருவனை ஒரு தடவை 
அடைத்து விட்டால்‌, பிறகு திரும்பி வெளியேறுவது அநேகமாக நடவாத காரியம்‌. அப்படி 
வெளியேறினாலும்‌, எலும்பும்‌ தோலுமாய்‌, அறிவை அடியோடு இழந்து, வெறும்‌ பித்து 
க்குளியாகத்தான்‌ வெளியேற முடியும்‌! 


ஆகா! இத்தகைய பேரபாயத்திலிருந்து தப்புவது எப்படி? ஏதாவது யுக்தி செய்து 
பெரியவர்‌ வருவதற்குள்ளே கோட்டையையை விட்டு வெளியேறி விடவேண்டும்‌. பழுவூர்‌ 
இளையராணியைப்‌ பார்க்க வேண்டும்‌ என்ற ஆசை கூட நம்‌ வீரனுக்கு இப்போது போய்‌ விட்டது 
உயிர்‌ பிழைத்து, பாதாளச்‌ சிறைக்குத்‌ தப்பி, வெளியேறி விட்டால்‌ போதும்‌! 
ஓலையில்லாவிட்டாலும்‌ குந்தவைப்‌ பிராட்டியை நேரில்‌ பார்த்துச்‌ செய்தியைச்‌ சொல்லி 
விடலாம்‌. நம்பினால்‌ நம்பட்டும்‌; நம்பாவிட்டால்‌ போகட்டும்‌; ஆனால்‌ தஞ்சைக்‌ கோட்டையை 
விட்டு வெளியேறுவதற்கு என்ன வழி? 


தான்‌ உடுத்தியிருந்த பழைய ஆடைகள்‌ என்ன ஆயின என்ற சந்தேகம்‌ திடீரென்று 
வந்தியத்தேவன்‌ மனத்தில்‌ உதயமாயிற்று. தன்னுடைய உடைகளைப்‌ பரிசீலனை செய்து 
பார்ப்பதற்காகவே தனக்கு இவ்வளவு உபசாரம்‌ செய்து புது ஆடைகளும்‌ 
கொடுத்திருக்கிறார்கள்‌! குந்தவை தேவியின்‌ ஓலை தளபதியிடம்‌ அகப்பட்டிருக்க வேண்டும்‌; 
சந்தேகமில்லை. தான்‌ புலவர்களுடன்‌ திரும்பிப்‌ போய்விடா வண்ணம்‌ தன்‌ கையை இரும்புப்‌ 
பிடியாக அவர்‌ பிடித்ததின்‌ காரணமும்‌ இப்போது தெரிந்தது. ஒரு ஆளுக்கு மூன்று ஆளாய்த்‌ 
தன்னுடன்‌ அனுப்பிய காரணமும்‌ தெரிந்தது. ஆகா! ஒரு யுக்தி! உடனே ஒரு யுக்தி கண்டுபிடிக்க 
வேண்டும்‌! -- இதோ தோன்றிவிட்டது ஒரு யுக்தி! பார்க்க வேண்டியதுதான்‌ ஒரு கை! வீரவேல்‌! 
வெற்றிவேல்‌! 


வந்தியத்தேவன்‌ சித்திர மண்டபத்தின்‌ பலகணி வழியாக வெளியே பார்த்தான்‌. சின்னப்‌ 
பழுவேட்டரையர்‌ பரிவாரங்கள்‌ புடைசூழக்‌ குதிரை மேல்‌ வந்து கொண்டிருந்தார்‌. ஆகா! இது 
தான்‌ சமயம்‌! இனி ஒரு கணமும்‌ தாமதிக்கக்‌ கூடாது! 


வாசற்படிக்குப்‌ பக்கத்தில்‌ உட்கார்ந்து சொக்கட்டான்‌ ஆடிய ஏவலாளர்கள்‌ மூவரும்‌ 
ஆட்டத்தை நிறுத்திவிட்டு எழுந்தார்கள்‌. மாளிகை வாசலில்‌ சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ வரும்‌ 
சப்தம்‌ அவர்களுடைய காதிலும்‌ விழுந்தது. 


வந்தியத்தேவன்‌ அவர்கள்‌ அருகில்‌ நெருங்கி, "அண்ணன்மார்களே! நான்‌ தரித்திருந்த 
உடைகள்‌ எங்கே?" என்று கேட்டான்‌. 


"அந்த அழுக்குத்‌ துணிகள்‌ இப்போது என்னத்துக்கு? எஜமான்‌ உத்தரவுப்படி புதிய 
பட்டுப்‌ பீதாம்பரங்கள்‌ உனக்குக்‌ கொடுத்திருக்கிறோமே!'" என்றான்‌ ஒருவன்‌. 


"எனக்குப்‌ புதிய உடைகள்‌ தேவையில்லை; என்னுடைய பழைய துணிகளே போதும்‌. 
அவற்றைச்‌ சீக்கிரம்‌ கொண்டு வாருங்கள்‌!" 


"அவை சலவைக்குப்‌ போயிருக்கின்றன. வந்த உடனே தருகிறோம்‌." 
"அதெல்லாம்‌ முடியாது! நீங்கள்‌ திருடர்கள்‌. என்னுடைய பழைய உடையில்‌ பணம்‌ 
வைத்திருந்தேன்‌. அதைத்‌ திருடிக்‌ கொள்வதற்காக எடுத்திருக்கிறீர்கள்‌ உடனே கொண்டு 


வாருங்கள்‌. இல்லாவிட்டால்‌...!" 


"இல்லாவிட்டால்‌ என்ன செய்து விடுவாய்‌, தம்பி! எங்கள்‌ தலையை வெட்டித்‌ 
தஞ்சாவூருக்கு அனுப்பி விடுவாயோ? ஆனால்‌ இதுதான்‌ தஞ்சாவூர்‌! ஞாபகம்‌ இருக்கட்டும்‌!" 


"அடே! என்‌ துணிகளை உடனே கொண்டூ வருகிறாயா? இல்லையா?" 


"இருந்தால்தானே தம்பி கொண்டு வருவேன்‌! அந்த அழுக்குத்‌ துணிகளை வெட்டாற்று 
முதலைகளுக்குப்‌ போட்டு விட்டோம்‌! முதலை வயிற்றில்‌ போனது திரும்பி வருமா?" 


"திருட்டுப்‌ பயல்களா! என்னுடன்‌ விளையாடுகிறீர்களா? இதோ உங்கள்‌ எஜமானரிடம்‌ 
சென்று சொல்கிறேன்‌, பாருங்கள்‌!" என்று வந்தியத்தேவன்‌ வாசற்படியைத்‌ தாண்டத்‌ 
தொடங்கினான்‌. மூவரில்‌ ஒருவன்‌ அவனைத்‌ தடுப்பதற்காக நெருங்கினான்‌. வந்தியத்தேவன்‌ 
அவனுடைய மூக்கை நோக்கிப்‌ பலமாக ஒரு குத்து விட்டான்‌. அவ்வளவுதான்‌; அந்த ஆள்‌ 
மல்லாந்து கீழே விழுந்தான்‌. அவன்‌ மூக்கிலிருந்து இரத்தம்‌ சொட்டத்‌ தொடங்கியது. 


இன்னொருவன்‌ வந்தியத்தேவனுடன்‌ மல்யுத்தம்‌ செய்ய வருகிறவனைப்‌ போல இரண்டு 
கைகளையும்‌ முன்னால்‌ நீட்டிக்‌ கொண்டு வந்தான்‌. நீட்டிய கைகளை வந்தியத்தேவன்‌ பற்றிக்‌ 
கொண்டு, தன்‌ கால்களில்‌ ஒன்றை எதிராளியின்‌ கால்களின்‌ மத்தியில்‌ விட்டு ஒரு முறுக்கு 
முறுக்கினான்‌; அவ்வளவுதான்‌! அந்த மனிதன்‌ 'அம்மாடி' என்று அலறிக்‌ கொண்டு கீழே 
உட்கார்ந்து விட்டான்‌. இதற்குள்‌ மூன்றாவது ஆளும்‌ நெருங்கி வரவே, வந்தியத்தேவன்‌ தன்‌ 
கால்களை எடுத்துக்‌ கொண்டு ஒரு காலால்‌ எதிரியின்‌ முழங்கால்‌ முட்டைப்‌ பார்த்து ஒரு உதை 
விட்டான்‌. அவனும்‌ அலறிக்‌ கொண்டு கீழே விழுந்தான்‌. 


மூன்று பேரும்‌ சட்‌ புட்டென்று எழுந்து மறுபடியும்‌ வந்தியத்தேவனைத்‌ தாக்குவதற்கு 
வளைத்துக்‌ கொண்டு வந்தார்கள்‌. வெகு ஜாக்கிரதையாகவே வந்தார்கள்‌. 


இதற்குள்‌ மாளிகை வாசலில்‌ குதிரை வந்து நின்ற சத்தம்‌ கேட்டது. வந்தியத்தேவன்‌ தன்‌ 
குரலின்‌ சக்தியையெல்லாம்‌ உபயோகித்துத்‌ "திருடர்கள்‌! திருடர்கள்‌!" என்று சத்தமிட்டுக்‌ 
கொண்டே அவர்கள்‌ மீது பாய்ந்தான்‌. மூன்று பேரும்‌ அவனைப்‌ பிடித்து நிறுத்தப்‌ பார்த்தார்கள்‌. 
மறுபடியும்‌ "திருட்டுப்‌ பயல்கள்‌! திருட்டுப்‌ பயல்கள்‌!" என்று பெருங்குரலில்‌ கூச்சலிட்டான்‌ 
வந்தியத்தேவன்‌. 


அச்சமயம்‌ சின்னப்‌ பழுவேட்டரையர்‌, "இங்கே என்ன ரகளை?" என்று கேட்டுக்‌ 
கொண்டே உள்ளே வந்தார்‌. 


முப்பத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌ பரிசோதனை 


சின்னப்‌ பழுவேட்டரையரைக்‌ கண்டதும்‌ வந்தியத்தேவன்‌ சண்டையை 
நிறுத்திவிட்டு அவரை நோக்கி நடந்தான்‌. காவலர்கள்‌ எழுந்து ஓடி வந்து அவனைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டார்கள்‌. அவர்களை அவன்‌ சிறிதும்‌ இலட்சியம்‌ செய்யாமல்‌ நாலு அடி முன்னால்‌ நடந்து 
வந்து, "தளபதி! நல்ல சமயத்தில்‌ தாங்கள்‌ வந்து சேர்ந்தீர்கள்‌. இந்தப்‌ பக்காத்‌ திருடர்கள்‌ 
என்னுடைய உடைமைகளைத்‌ திருடிக்‌ கொண்டதுமல்லாமல்‌, என்னையும்‌ கொல்லப்‌ 
பார்த்தார்கள்‌! விருந்தாளியை இப்படித்தானா நடத்துவது? இதுவா தஞ்சாவூர்‌ சம்பிரதாயம்‌? 
நான்‌ தங்களுக்கு மட்டும்‌ விருந்தாளியல்ல, சக்கரவர்த்திக்கும்‌ விருந்தாளி; சக்கரவர்த்தினி 
சொன்னதைத்தான்‌ தாங்களும்‌ கேட்டீர்களே! பட்டத்து இளவரசரிடமிருந்து ஓலை கொண்டு 
வந்த தூதன்‌. அப்படிப்பட்ட என்னை இந்தப்‌ பாடுபடூத்துகிறவர்கள்‌ மற்றவர்களை என்ன செய்து 
விட மாட்டார்கள்‌! இப்படிப்பட்ட திருடர்களைத்‌ தங்கள்‌ பணி ஆட்களாக வைத்துக்‌ 
கொண்டிருப்பது பற்றி ஆச்சரியப்படுகிறேன்‌. எங்கள்‌ தொண்டை மண்டலத்தில்‌ இப்படிப்பட்ட 
திருடர்களை உடனே கழுவில்‌ ஏற்றிவிட்டு மறுகாரியம்‌ பார்ப்போம்‌!" என்று சரமாரியாய்ப்‌ 
பொழிந்தான்‌. 


மூன்று வீரர்களை ஏக காலத்தில்‌ எதிர்த்துப்‌ புரட்டிக்‌ கீழே தள்ளிய வாலிபனுடைய வீரச்‌ 
செயலைப்‌ பற்றிய வியப்பு இன்னும்‌ பழுவேட்டரையரின்‌ மனத்தை விட்டகலவில்லை. இத்தகைய 
வீரனை நாம்‌ நமது காவற்‌ படையில்‌ சேர்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌ என்னும்‌ ஆசை அவருக்கு 
அதிகமாயிற்று. எனவே, அவர்‌ சாந்தமான குரலில்‌, "பொறு! தம்பி! பொறு! அப்படியெல்லாம்‌ 
இவர்கள்‌ செய்திருப்பார்கள்‌ என்று தோன்றவில்லை! இவர்களை விசாரித்துப்‌ பார்க்கிறேன்‌!" 
என்றார்‌. 


"நான்‌ கோருவதும்‌ அதுதான்‌! இவர்களை விசாரியுங்கள்‌; விசாரித்து நீதி வழங்குங்கள்‌! 
என்னுடைய உடையும்‌ உடைமையும்‌ என்னிடம்‌ திரும்பி வருவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள்‌!" 
என்றான்‌ வல்லவரையன்‌. 


"அடே! அந்தப்‌ பிள்ளையை விட்டு விட்டு இப்படி வாருங்கள்‌! நான்‌ சொன்னது என்ன? 
நீங்கள்‌ செய்தது என்ன? இவன்‌ மீது ஏன்‌ கை வைத்தீர்கள்‌?" என்று கோபமாகக்‌ கேட்டார்‌ 
கோட்டைத்‌ தளபதி. 


"எஜமானே! தாங்கள்‌ சொன்னது சொன்னபடியே செய்தோம்‌. இவரை எண்ணெய்‌ 
முழுக்காட்டிப்‌ புதிய ஆடைகளையும்‌ ஆபரணங்களையும்‌ அணிவித்தோம்‌; அறுசுவை உண்டி 
அளித்தோம்‌. சித்திர மண்டபத்துக்கும்‌ அழைத்து வந்தோம்‌! இவர்‌ சிறிது நேரம்‌ சித்திர 
மண்டபத்தில்‌ உள்ள சித்திரங்களைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌. திடீரென்று நினைத்துக்‌ 
கொண்டு இவருடைய பழைய உடைகளைக்‌ கேட்டார்‌. உடனே எங்களைத்‌ தாக்கவும்‌ 
ஆரம்பித்தார்‌!" என்றான்‌ அவ்வீரர்களில்‌ ஒருவன்‌. 


"ஒரு சிறு பிள்ளையிடமா மூன்று தடியர்கள்‌ அடிபட்டு விழுந்தீர்கள்‌?"' என்று கூறி இரத்தக்‌ 
கனல்‌ வீச விழித்துப்‌ பார்த்தார்‌. 


"எஜமான்‌! அரண்மனை விருந்தாளியாயிற்றே என்று யோசித்தோம்‌. இப்போது சற்று 
அனுமதி கொடுங்கள்‌; இவனை உடனே வேலை தீர்த்துவிடுகிறோம்‌." 


"போதும்‌ உங்கள்‌ வீரப்‌ பிரதாபம்‌! நிறுத்துங்கள்‌! தம்பி!... நீ என்ன சொல்லுகிறாய்‌?" 


"இவர்களுக்கு அனுமதி கொடுங்கள்‌ என்றுதான்‌ சொல்கிறேன்‌. எனக்கும்‌ அனுமதி 
கொடுங்கள்‌. சோழ குலத்துப்‌ பகைவர்களோடு போராடிக்‌ கொஞ்சம்‌ நாள்‌ ஆயிற்று. தோள்கள்‌ 
தினவெடுக்கின்றன . அரண்மனை விருந்தாளிகளை எப்படி நடத்த வேண்டுமென்று இவர்களுக்கு 
பாடம்‌ கற்பிக்கின்றேன்‌!"' என்றான்‌ நமது வீரன்‌. 


சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ புன்னகை புரிந்து, "தம்பி! உன்‌ தோள்‌ தினவைத்‌ தீர்த்துக்‌ 
கொள்வதைச்‌ சோழப்‌ பகைவர்களோடேயே வைத்துக்‌ கொள்‌! சக்கரவர்த்தி 
நோய்வாய்ப்பட்டிருக்கும்‌ நிலையில்‌ தஞ்சைக்‌ கோட்டைக்குள்‌ இவ்விதம்‌ சண்டை, சந்தடி 
ஒன்றும்‌ உதவாது என்று கட்டளை!" என்று சொன்னார்‌. 


"அப்படியானால்‌ என்னுடைய உடைகளையும்‌ உடைமைகளையும்‌ உடனே கொண்டு 
வந்து கொடுக்கச்‌ சொல்லுங்கள்‌!" 


"எங்கேடா அவை?" 
"எஜமான்‌! தங்கள்‌ கட்டளைப்படி பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறோம்‌." 


"தளபதி! இவர்கள்‌ எப்படிப்‌ புளுகுகிறார்கள்‌, பாருங்கள்‌! சற்றுமுன்‌ உடைகளை 
வெளுக்கப்‌ போட்டிருப்பதாய்ச்‌ சொன்னார்கள்‌. இப்போது தாங்கள்‌ 'பத்திரப்படுத்தி' வைக்கச்‌ 
சொன்னதாகக்‌ கூறுகிறார்கள்‌. சற்றுப்‌ போனால்‌ தங்களுக்கே திருட்டுப்‌ பட்டம்கூடக்‌ கட்டி 
விடுவார்கள்‌!" என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 


தளபதி காவலர்களைப்‌ பார்த்து, "முட்டாள்களா! இந்தப்‌ பிள்ளைக்கு புது ஆடைகள்‌ 
கொடுக்கும்படி மட்டுந்தானே சொன்னேன்‌? பழையவைகளைப்‌ பற்றி நான்‌ ஒன்றுமே 
சொல்லவில்லையே?... இந்த மூடர்கள்‌ என்னவோ உளறுகிறார்கள்‌, தம்பி! போனால்‌ 


போகட்டும்‌, பழைய உடைகளைப்‌ பற்றி எதற்காக இவ்வளவு கவலைப்படூகிறாய்‌? அதற்குள்‌ 
ஏதாவது உயர்ந்த பொருள்‌ வைத்திருந்தாயோ?" என்று கேட்டார்‌. 


"ஆம்‌; வழிநடைச்‌ செலவுக்காகப்‌ பொற்காசுகள்‌ வைத்திருந்தேன்‌..." என்று 
வந்தியத்தேவன்‌ சொல்வதற்குள்‌, "அதற்காக நீ கவலைப்பட வேண்டாம்‌. உனக்கு வழிச்‌ 
செலவுக்கு எவ்வளவு பொன்‌ வேண்டுமோ அவ்வளவு தருகிறேன்‌!" என்றார்‌ பழுவேட்டரையர்‌. 


"தளபதி! நான்‌ இளவரசர்‌ கரிகாலருடைய தூதன்‌. பிறரிடம்‌ கை நீட்டி பணம்‌ பெறும்‌ 
வழக்கம்‌ என்னிடம்‌ கிடையாது..." 


"அப்படியானால்‌, உன்னுடைய உடைகளையும்‌ அதற்குள்ளிருந்த பொற்காசுகளையும்‌ 
திருப்பி உன்னிடம்‌ சேர்ப்பிக்கச்‌ செய்கிறேன்‌. கவலைப்படாதே! உன்‌ உடையில்‌ வேறு பொருள்‌ 
ஒன்றும்‌ இல்லையல்லவா?" 


வல்லவரையன்‌ ஒரு கணம்‌ யோசித்தான்‌. அந்தத்‌ தயக்கத்தைச்‌ சின்னப்‌ 
பழுவேட்டரையரும்‌ பார்த்துக்‌ கொண்டார்‌. 


"வேறொரு முக்கியமான பொருளும்‌ என்‌ அரைச்சுற்று ஆடையில்‌ இருக்கிறது. அதை 
உங்கள்‌ ஆட்கள்‌ தொட்டிருக்க மாட்டார்கள்‌ என்று நினைக்கிறேன்‌. தொட்டிருந்தால்‌ அவர்கள்‌ 
தொலைந்தார்கள்‌!..."' 


"ஆகா! உனக்கு எத்தனை கோபம்‌ வருகிறது? எங்கே, யாரிடத்தில்‌ பேசுகிறோம்‌ 
என்பதை மறந்துவிட்டே பேசுகிறாய்‌. சிறு பிள்ளையாயிற்றே என்று மன்னித்து விடுகிறேன்‌; 
அப்படிப்பட்ட பொருள்‌ என்ன?" 


"தளபதி! அதைச்‌ சொல்வதற்கு இல்லை. அது அந்தரங்க விஷயம்‌!" 
"தஞ்சைக்‌ கோட்டைக்குள்‌ எனக்குத்‌ தெரியாத அந்தரங்கம்‌ ஒன்றும்‌ இருக்க முடியாது!" 
"இளவரசர்‌ கரிகாலர்‌ என்னிடம்‌ ஒப்புவித்த அந்தரங்க விஷயம்‌." 


"இளவரசர்‌ வடதிசையின்‌ மாதண்ட நாயகர்‌. அவருடைய அதிகாரம்‌ பாலாற்றுக்கு 
வடக்கே செல்லும்‌. இங்கே சக்கரவர்த்தியின்‌ அதிகாரந்தான்‌ செல்லும்‌." 


"தளபதி! புலிக்‌ கொடி பறக்கும்‌ இடமெல்லாம்‌ சக்கரவர்த்தியின்‌ அதிகாரந்தான்‌. அதில்‌ 
என்ன சந்தேகம்‌?" 


"ஆகையினால்தான்‌, இந்தக்‌ கோட்டைக்குள்ளே எனக்குத்‌ தெரியாத அந்தரங்கம்‌ எது 
வும்‌ இருக்க முடியாது என்று சொல்கிறேன்‌. சக்கரவர்த்தியின்‌ கூஷமத்தைக்‌ கருதித்தான்‌!" 


"தளபதி! சக்கரவர்த்தியைக்‌ கண்ணுங்‌ கருத்துமாய்க்‌ காப்பாற்றி வருவதற்காக 
தங்களுக்கும்‌ பெரிய பழுவேட்டரையருக்கும்‌ சோழ சாம்ராஜ்யம்‌ நன்றிக்‌ கடன்பட்டிருக்கிறது. 
இன்றைக்குச்‌ சக்கரவர்த்தி தங்களைப்‌ பாராட்டியதும்‌ என்‌ காதில்‌ விழுந்தது. தங்களுக்குப்‌ 
பயந்து கொண்டு தான்‌ யமன்‌ தஞ்சைக்‌ கோட்டைக்குள்‌ புகுந்து வராமல்‌ தயங்கிக்‌ 
கொண்டிருக்கிறான்‌ என்று சக்கரவர்த்தி சொன்னாரே? அது எவ்வளவு பொருள்‌ பொதிந்த 
வார்த்தை!" 


"ஆம்‌, தம்பி! பழையாறையிலிருந்து சக்கரவர்த்தியை நாங்கள்‌ இங்கே அழைத்து வந்து 
கட்டுக்‌ காவலுக்குள்‌ வைத்திராவிட்டால்‌, இத்தனை நாளும்‌ என்ன விபரீதம்‌ நடந்திருக்குமோ, 
தெரியாது. பாண்டிய நாட்டுச்‌ சதிகாரர்களின்‌ நோக்கம்‌ நிறைவேறியிருந்தாலும்‌ இருக்கலாம்‌." 


"ஆ! தாங்கள்கூட அவ்விதமே சொல்கிறீர்களே! அப்படியானால்‌ நான்‌ கேள்விப்பட்டது 
உண்மையாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌!" 


"என்ன கேள்விப்பட்டாய்‌?" 


"சக்கரவர்த்திக்கு விரோதமாக ஒரு சதி நடக்கிறதென்றும்‌, சக்கரவர்த்தியின்‌ 
திருக்குமாரர்களுக்கு விரோதமாக இன்னொரு சதி நடக்கிறதென்றும்‌ கேள்விப்பட்டேன்‌." 


சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ தம்‌ வஜரப்‌ பற்களினால்‌ உதட்டைக்‌ கடித்துக்‌ கொண்டார்‌. 
இந்தச்‌ சிறு அறியாப்‌ பையனுடன்‌ பேச்சுக்‌ கொடுத்ததில்‌ தமக்கே இத்தனை நேரமும்‌ தோல்வி 
என்பதை உணர்ந்தார்‌. ஏறக்குறைய அவனுடைய குற்றச்சாட்டுகளுக்குத்‌ தாம்‌ பதில்‌ சொல்லிச்‌ 
சமாளிக்கும்‌ நிலைமை வந்து விட்டது! எனவே, பேச்சை அத்துடன்‌ வெட்டிவிட விரும்பினார்‌. 


"உனக்கென்ன அதை பற்றிக்‌ கவலை? எல்லாச்‌ சதிகளையும்‌ உடைத்துச்‌ சோழ 
குலத்தைப்‌ பாதுகாக்க நாங்கள்‌ இருக்கிறோம்‌. உன்னுடைய கோரிக்கையைச்‌ சொல்லு. உன்‌ 
பழைய ஆடைகள்‌ உனக்கு வேண்டும்‌; அவ்வளவுதானே!" என்றார்‌. 


"என்‌ பழைய ஆடைகளும்‌ வேண்டும்‌; அவற்றுக்குள்‌ இருந்த பொருள்களும்‌ வேண்டும்‌." 
"என்ன பொருள்கள்‌ என்று இன்னமும்‌ நீ சொல்லவில்லையே!" 


"சொல்லத்தான்‌ வேண்டுமானால்‌ சொல்லுகிறேன்‌. அதன்‌ பொறுப்பு தங்களைச்‌ சார்ந்தது 
.இளவரசர்‌ சக்கரவர்த்திக்குக்‌ கொடுத்திருந்த ஓலையைத்‌ தவிர இன்னொரு ஓலையும்‌ 
என்னிடம்‌ கொடுத்திருந்தார்‌..." 


"இன்னொரு ஓலையா! யாருக்கு? நீ சொல்லவே இல்லையே!" 


"அந்தரங்கமானபடியால்‌ சொல்லவில்லை; நீங்கள்‌ இப்போது வற்புறுத்துகிறபடியால்‌ 
சொல்லுகிறேன்‌. பழையாறையிலுள்ள இளையபிராட்டி குந்தவை தேவிக்கு இளவரசர்‌ ஓலை 
ஒன்று கொடுத்தார்‌..." 


"ஓஹோ! அப்படியானால்‌, நாளைக்குச்‌ சக்கரவர்த்தி கொடுக்கும்‌ திருமுகத்தை நீ 
உடனே எடுத்துக்‌ கொண்டு காஞ்சிக்குப்‌ போக முடியாது. இளைய பிராட்டிக்கு இளவரசர்‌ 
ஓலை அனுப்பும்படி இப்போது என்ன அவசரம்‌ நேர்ந்ததோ?" 


"தளபதி! நான்‌ பிறருக்கு எழுதப்படும்‌ ஓலையைப்‌ படிப்பதில்லை. சக்கரவர்த்தியின்‌ 
ஓலையைப்‌ படித்ததுபோல்‌ இதையும்‌ நீங்கள்‌ படிப்பதில்‌ எனக்கு ஒன்றும்‌ ஆட்சேபம்‌ கிடையாது. 
அந்தப்‌ பொறுப்பு தங்களுடையது. என்‌ உடையிலிருந்த பொன்னும்‌ ஓலையும்‌ களவு போகாமல்‌ 
என்னிடம்‌ திரும்பி வந்தால்‌ போதும்‌." 


"அதைப்‌ பற்றி பயம்‌ வேண்டாம்‌. நானே பார்த்து எடுத்து வருகிறேன்‌" என்று சின்னப்‌ 
பழுவேட்டரையர்‌ நடந்தார்‌. அவர்‌ பின்னோடூ வந்தியத்தேவனும்‌ தொடர்ந்தான்‌. அதையறிந்த 
கோட்டைத்‌ தளபதி கண்களினால்‌ சமிக்ஞை செய்யவே ஐந்தாறு வேல்‌ பிடித்த வீரர்கள்‌ வந்து 
வாசற்படியண்டை குறுக்கே நின்றார்கள்‌. அவர்களுடன்‌ சண்டை பிடிப்பதில்‌ அனுகூலம்‌ 
ஒன்றுமில்லையென்று கருதி வந்தியத்தேவன்‌ அங்கேயே நின்றான்‌. 


சற்று நேரத்துக்கெல்லாம்‌ சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ திரும்பி வந்தார்‌. அவருக்குப்‌ 
பின்னால்‌ ஒருவன்‌ ஒரு தட்டில்‌ சீர்‌ வரிசை ஏந்திக்‌ கொண்டு வருவது போல்‌ 
வந்தியத்தேவனுடைய பழைய ஆடைகளை எடுத்து வந்தான்‌. 


"தம்பி! இதோ உன்‌ ஆடைகள்‌, பத்திரமாயிருக்கின்றன. நன்றாக சோதனை செய்து 
பார்த்துக்‌ கொள்‌!" என்றார்‌ கோட்டைத்‌ தளபதி. 


அவ்விதமே வந்தியத்தேவன்‌ சோதனை செய்து பார்த்தான்‌. அரைச்சுற்றுச்‌ சுருளில்‌ அவன்‌ 
வைத்திருந்ததைக்‌ காட்டிலும்‌ அதிகமாகப்‌ பொற்காசுகள்‌ இருந்தன. குந்தவை தேவியிடம்‌ 
சேர்ப்பிக்க வேண்டிய ஓலையும்‌ இருந்தது. அதிக பொற்காசுகள்‌ எப்படி வந்தன? முதலில்‌ அவன்‌ 
தேடிப்‌ பார்த்தபோது இல்லாத ஓலை இப்போது எப்படி வந்தது? சின்னப்‌ பழுவேட்டரையரிடம்‌ 
அது அகப்பட்டிருக்க வேண்டும்‌. அதைப்‌ பார்த்துவிட்டு இப்போது திரும்பி வந்த பிறகு அவர்‌ 
அந்த ஓலையைத்‌ திரும்பச்‌ செருகியிருக்க வேண்டும்‌! எதற்காக இப்படிச்‌ செய்திருக்கிறார்‌? 
பொற்காசுகள்‌ எதற்காக அதிகம்‌ வைத்திருக்கிறார்‌? பொல்லாத மனிதர்‌ இவர்‌! இன்னும்‌ 
எப்படியெல்லாம்‌ தன்னைச்‌ சோதிக்கப்‌ போகிறாரோ, தெரியாது! இவரிடம்‌ சர்வ 
ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும்‌. ஏமாந்து போகக்‌ கூடாது! 


"எல்லாம்‌ சரியாயிருக்கிறதா, தம்பி! நீ கொண்டு வந்த பொன்‌, பொருள்‌ எல்லாம்‌?" என்று 
சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ கேட்டார்‌. 


"இதோ பார்த்துச்‌ சொல்கிறேன்‌." என்று கூறி வந்தியத்தேவன்‌ பொற்காசுகளை 
எண்ணினான்‌. அதிகப்படி காசுகளை எடுத்துத்‌ தனியாக பழுவேட்டரையர்‌ முன்பு வைத்துவிட்டு, 
"தளபதி! வாணர்‌ குலத்தில்‌ பிறந்தவன்‌ நான்‌; ஆதித்த கரிகாலரின்‌ தூதன்‌; பிறர்‌ பொருளுக்கு 
ஆசைப்படுவதில்லை!" என்றான்‌. 


"உன்னுடைய நேர்மையை மிக மெச்சுகிறேன்‌. ஆயினும்‌ உன்னுடைய வழிச்‌ செலவுக்கு 
இதை நீ வைத்துக்‌ கொள்ளலாம்‌! எப்போது புறப்பட விரும்புகிறாய்‌? இன்றைக்கே 
புறப்படுகிறாயா? அல்லது இன்றிரவு தங்கி இளைப்பாறிவிட்டு, பெரியவரையும்‌ பார்த்துவிட்டுப்‌ 
போகிறாயா?" என்று கேட்டார்‌ தளபதி. 


"அவசியம்‌ இன்றிரவு இங்கே தங்கிப்‌ பெரிய பழுவேட்டரையரையும்‌ தரிசித்து 
விட்டுத்தான்‌ போக எண்ணியிருக்கிறேன்‌. ஆனால்‌ உங்கள்‌ ஆட்களிடம்‌ மட்டும்‌ கொஞ்சம்‌ 
சொல்லி வையுங்கள்‌; என்‌ பொருள்களில்‌ கை வைக்க வேண்டாம்‌ என்று!" -- இவ்விதம்‌ 
சொல்லிக்‌ கொண்டே அதிகப்படியாயிருந்த பொற்காசுகளையும்‌ வந்தியத்தேவன்‌ எடுத்துத்‌ 
துணிச்சுருளில்‌ பத்திரப்படுத்திக்‌ கொண்டான்‌. 


"மிக்க சந்தோஷம்‌. உனக்கு இங்கே எந்தவிதமான இடைஞ்சல்களும்‌ இனிமேல்‌ இராது. 
உனக்கு என்ன வேண்டுமோ, தாராளமாய்க்‌ கேட்டுப்‌ பெற்றுக்‌ கொள்ளலாம்‌." 


"தளபதி! இந்தத்‌ தஞ்சை நகரைச்‌ சுற்றிப்‌ பார்க்க வேண்டும்‌ என்று எனக்கு 
ஆசையாயிருக்கிறது. பார்க்கலாம்‌ அல்லவா?" 


"தாராளமாகப்‌ பார்க்கலாம்‌. இதோ இவர்கள்‌ இருவரும்‌ உன்னோடு வந்து 
கோட்டைக்குள்‌ எல்லா இடங்களையும்‌ காட்டூவார்கள்‌.கோட்டைக்கு வெளியில்‌ மட்டும்‌ போக 
வேண்டாம்‌. சாயங்காலம்‌ கோட்டைக்‌ கதவுகளைச்‌ சாத்திவிடுவார்கள்‌! வெளியில்‌ 
போய்விட்டால்‌ திரும்பி இரவு வரமுடியாது.கோட்டைக்குள்ளே உன்‌ விருப்பப்படி சுற்றி 
அலையலாம்‌!" -- இவ்விதம்‌ கூறிவிட்டு இரண்டு புதிய ஆட்களைச்‌ சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ தம்‌ 
அருகில்‌ அழைத்து அவர்களிடம்‌ ஏதோ சொன்னார்‌. அவர்‌ சொன்னது என்னவாயிருக்கும்‌ என்று 
வந்தியத்தேவன்‌ ஒருவாறு ஊகித்துத்‌ தெரிந்து கொண்டான்‌. 


10 


முப்பத்துமூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
மரத்தில்‌ஒரு மங்கை! 


கோட்டைத்‌ தளபதியின்‌ இரு ஆட்களும்‌ தன்‌ இரண்டு பக்கத்தில்‌ வர, வந்தியத்தேவன்‌ 
தஞ்சைக்‌ கோட்டையைச்‌ சுற்றிப்‌ பார்க்கப்‌ புறப்பட்டான்‌. தான்‌ தப்பித்து ஓடிவிடாமல்‌ பார்த்துக்‌ 
கொள்ளவே அவர்கள்‌ தன்னுடன்‌ வருகிறார்கள்‌ என்பதைப்‌ பற்றி அவனுக்கு சந்தேகம்‌ 
இருக்கவில்லை. கோட்டை வாசல்‌ வழியாக வெளியே யாரையும்‌ போக விடாமல்‌ பார்த்துக்‌ 
கொள்ளும்படி கட்டளை பிறந்திருக்கும்‌ என்பதிலும்‌ ஐயமில்லை. ஆனாலும்‌ அவன்‌ அன்று அன்று 
முன்னிரவுக்குள்‌ தப்பிச்‌ சென்றே தீரவேண்டும்‌. பெரிய பழுவேட்டரையர்‌ வந்துவிட்டால்‌, பிறகு 
தப்பித்துச்‌ செல்வது இயலாத காரியம்‌; உயிர்‌ பிழைத்திருப்பதே முடியாத காரியமாகிவிடும்‌! 


ஆகவே, தஞ்சாவூர்‌ கோட்டைக்குள்‌ வந்தியத்தேவன்‌ அங்குமிங்கும்‌ அலைந்து 
வேடிக்கை பார்த்துக்‌ கொண்டிருந்த போது, அவனுடைய மனம்‌ தப்பிச்‌ செல்லும்‌ வழிகளைப்‌ 
பற்றி ஆலோசித்துக்‌ கொண்டேயிருந்தது. முதலில்‌ இந்த யமகிங்கரர்களிடமிருந்து தப்ப 
வேண்டும்‌; பின்னர்‌, கோட்டையிலிருந்து தப்பிச்‌ செல்ல வேண்டும்‌. எப்படித்‌ தப்புவது? அதுதான்‌ 
தெரியவில்லை. 


பார்க்கப்போனால்‌ இவர்களிடமிருந்து தப்புவது பெரிய காரியமில்லை. இரண்டு 
பேரையும்‌ ஒரு வினாடி நேரத்தில்‌ தாக்கிக்‌ கீழே தள்ளிவிட்டு ஓடிவிடலாம்‌. ஆனால்‌ எங்கே 
ஓடுவது? தஞ்சைக்‌ கோட்டையைப்‌ பழுவேட்டரையர்கள்‌ எவ்வளவு பலப்படுத்திக்‌ 
கட்டியிருக்கிறார்கள்‌ என்பது நாடறிந்த செய்தி. அவர்களுடைய அனுமதியின்றித்‌ தஞ்சைக்‌ 
கோட்டைக்குள்‌ காற்றுக்கூட நுழைய முடியாது என்று ஜனங்கள்‌ சொல்லுவார்கள்‌. யமனும்‌ 
வரமுடியாது என்று சக்கரவர்த்தியே இன்று காலையில்‌ சொன்னார்‌.அத்தகைய 
கோட்டையிலிருந்து எப்படிச்‌ செல்வது? இந்த இருவரையும்‌ தொட வேண்டியதுதான்‌; அவர்கள்‌ 
உடனே கூச்சல்‌ கிளப்பிவிடுவார்கள்‌. அடுத்த கணத்தில்‌ தான்‌ பாதாளச்‌ சிறைக்குப்‌ போக 
நேரிடும்‌; அல்லது உயிரிழக்க நேரிடும்‌. இவர்களைத்‌ தாக்குவதில்‌ பயனில்லை; தாக்காமல்‌ 
தந்திரத்தினாலேயே தப்பிக்க வேண்டும்‌. அப்படித்‌ தப்பித்த பிறகு கோட்டையிலிருந்து 
வெளியேற வழி தேட வேண்டும்‌. எவ்வளவு பலமான கோட்டையாயிருந்தாலும்‌ இரகசியச்‌ 
சுரங்கவழி இல்லாமற்‌ போகாது. அதை எப்படி கண்டுபிடிப்பது? அது யாருக்குத்‌ 
தெரிந்திருக்கும்‌? தெரிந்தவர்கள்‌ யாரேனும்‌ இருந்தாலும்‌, தனக்குச்‌ சொல்வார்களா? 


இப்படிப்‌ பலவகையாகச்‌ சிந்தித்துக்‌ கொண்டே நடந்த போது, சட்டென்று பழுவூர்‌ 
இளையராணியின்‌ நினைவு வந்தது. ஆகா! அந்தக்‌ கோட்டைக்குள்‌ யாராவது தனக்கு உதவி 
செய்வதாயிருந்தால்‌, அந்த மாதரசிதான்‌ செய்யக்கூடும்‌. அதுவும்‌ சந்தேகந்தான்‌. ஆனால்‌ 
ஆழ்வார்க்கடியானின்‌ பெயரைச்‌ சொல்லி ஏதேனும்‌ தந்திர மந்திரம்‌ செய்து பார்க்கலாம்‌. 
அப்படிப்‌ பார்ப்பதற்கு முதலில்‌ பெரிய பழுவேட்டரையரின்‌ அரண்மனையைக்‌ கண்டுபிடிக்க 
வேண்டும்‌. கண்டுபிடித்தாலும்‌, தான்‌ அங்கே ராணியைப்‌ பார்க்கச்‌ செல்வது இந்தத்‌ 
தடியர்களுக்குத்‌ தெரியக்‌ கூடாது. தெரிந்தால்‌ இவர்கள்‌ போய்ச்‌ சின்னப்‌ பழுவேட்டரையரிடம்‌ 
சொல்லிவிடுவார்கள்‌. அதிலிருந்து என்ன விபரீதம்‌ நேருமோ, யார்‌ கண்டது? ஒருவேளை, பெரிய 
பழுவேட்டரையர்‌ அரண்மனையில்‌ இருக்கும்போது அவரே வந்துவிட்டால்‌ என்ன செய்வது? 
சிங்கத்தின்‌ குகைக்குள்‌ நாமாகச்‌ சென்று தலையைக்‌ கொடுப்பது போல ஆகுமே? 


வந்தியத்தேவனுடைய மனம்‌ சிந்தித்துக்‌ கொண்டிருந்தபோது அவனுடைய வாயும்‌ 
கண்களும்‌ சும்மா இருந்துவிடவில்லை. பின்னோடு வந்தவர்களை "அது என்ன? இது என்ன?" 
"அது யார்‌ அரண்மனை?", "இது யார்‌ மாளிகை?", "இது என்ன கட்டடம்‌?", "அது என்ன 
கோபுரம்‌?" என்றெல்லாம்‌ அவன்‌ வாய்‌ கேட்டுக்‌ கொண்டேயிருந்தது. அவனுடைய காதுகள்‌, 
" இது பெரிய பழுவேட்டரையர்‌ அரண்மனை" அல்லது "பழுவூர்‌ இளையராணி அரண்மனை" என்ற 
மறுமொழி வருகிறதா என்று கூர்ந்து கவனித்துக்‌ கொண்டேயிருந்தன. அவனுடைய கண்களோ 


11 


அப்புறமும்‌ இப்புறமும்‌ நாலாபுறமும்‌ கவனமாகப்‌ பார்த்துக்‌ கொண்டு வந்தன. அப்படிப்‌ பார்த்து 
வந்தபோது ஒரு விஷயம்‌ அவன்‌ கண்கள்‌ வழியாக மனத்தில்‌ நன்கு பதிந்தது. கோட்டைக்குள்ளே 
பிரதான வீதிகள்‌ விசாலமாயும்‌ ஜனப்‌ போக்குவரவு நிறைந்ததாயும்‌ இருந்தபோதிலும்‌ சந்து 
பொந்துகளும்‌ ஏராளமாயிருந்தன. மரமடர்ந்த தோட்டங்களும்‌ அதிகமாயிருந்தன. அந்தச்‌ சந்து 
பொந்துகளின்‌ வழியாகச்‌ சென்று அடர்ந்த தோட்டங்களுக்குள்‌ புகுந்து மறைந்து கொள்வது 
அசாத்தியமான காரியம்‌ அல்ல. ஒரு நாள்‌, இரண்டு நாள்‌ கூடத்‌ தலைமறைவாக இருப்பது 
சாத்தியந்தான்‌. ஆனால்‌ யாரும்‌ பாராத சமயத்தில்‌ மறைந்து கொள்ள வேண்டும்‌; யாரும்‌ 
தேடாமலும்‌ இருக்க வேண்டும்‌. சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ அவருடைய கணக்கற்ற ஆட்களைத்‌ 
தேடுவதற்கு ஏவிவிட்டால்‌ மறைந்திருப்பது சாத்தியமல்ல. அல்லது யாருடைய வீட்டுக்குள்ளாவது 
புகுந்து அடைக்கலம்‌ பெற வேண்டும்‌. அம்மாதிரி தஞ்சைக்‌ கோட்டைக்குள்‌ தனக்கு 
அடைக்கலம்‌ யார்‌ கொடுப்பார்கள்‌? பழுவூர்‌ ராணி கொடுத்தால்‌ தான்‌ கொடுத்தது. தன்னுடைய 
கற்பனா சக்தியையெல்லாம்‌ பிரயோகித்து அவளிடம்‌ கதை கட்டிச்‌ சொல்லி நம்பும்படி செய்ய 
வேண்டும்‌. அதற்கு முதலில்‌, இவர்களிடமிருந்து தப்பித்து நழுவ வேண்டும்‌... 


ஆகா! இது என்ன கோஷம்‌? இது என்ன ஆர்ப்பாட்டம்‌?-- ஓ! இவ்வளவு கூட்டமாகப்‌ 
போகிறார்களே, இவர்கள்‌ யார்‌? தெய்வமே! நீ என்‌ பக்கத்தில்‌ இருக்கிறாய்‌ என்பதில்‌ 
சந்தேகமில்லை. இதோ ஒரு வழி புலப்படுகிறது! இதோ ஒரு துணை தோன்றுகிறது!... 


குறுக்கு வீதியில்‌ ஒரு திருப்பத்துக்கு வந்ததும்‌, பிரதான வீதி வழியாக ஒரு பெரிய கும்பல்‌ 
வாத்திய கோஷ ஜயகோஷ முழக்கங்களுடன்‌ போய்க்‌ கொண்டிருந்ததைப்‌ பார்த்து 
வந்தியத்தேவன்‌ மேற்கண்டவாறு நினைத்தான்‌. அந்தக்‌ கும்பலில்‌ சென்றவர்கள்‌ வேளக்காரப்‌ 
படையினர்‌ என்பதைத்‌ தெரிந்து கொண்டான்‌. வழக்கம்போல்‌ மகாராஜாவை தரிசனம்‌ செய்து 
விட்டு அவர்கள்‌ கோட்டையை விட்டு வெளியேறுகிறார்கள்‌ போலும்‌! இந்தக்‌ கூட்டத்தில்‌ 
தானும்‌ கலந்து விட்டால்‌?... ஆகா! தப்புவதற்கு இதைக்‌ காட்டிலும்‌ வேறு சிறந்த உபாயம்‌ 
என்ன? 


பின்னோடு வருகிறவர்கள்‌ அவ்வளவு சுலபத்தில்‌ தன்னை விட்டுவிடமாட்டார்கள்‌. தான்‌ 
கூட்டத்தில்‌ கலந்தால்‌ அவர்களும்கூடத்‌ தொடர்ந்து வருவார்கள்‌. கோட்டை வாசல்‌ வழியாக 
வெளியேறுவதும்‌ எளிதாயிராது! வாசற்‌ காவல்‌ செய்வோர்‌ அவ்வளவு ஏமாந்தவர்களாக இருந்து 
விடுவார்களா? தன்னைக்‌ கண்டுபிடித்துத்‌ தடுத்து நிறுத்திவிடமாட்டார்களா? ஆயினும்‌ ஒரு 
பிரயத்தனம்‌ செய்து பார்க்க வேண்டியதுதான்‌; வேறு வழியில்லை. கடவுளே பார்த்துக்‌ 
காட்டியிருக்கும்‌ இந்த வழியை உபயோகித்துக்‌ கொள்ளாவிட்டால்‌ தன்னைப்‌ போன்ற மூடன்‌ 
வேறு யாரும்‌ இல்லை. 


வழக்கம்போல்‌, பின்னோடு வந்தவர்களைப்‌ பார்த்து, "இது என்ன கூட்டம்‌?" என்று 
வந்தியத்தேவன்‌ கேட்டான்‌. "வேளக்காரப்‌ படை" என்று சொன்னதும்‌, அந்தப்‌ படையைப்‌ பற்றிய 
விவரங்களைக்‌ கேட்கலானான்‌. அத்தகைய வீரப்‌ படையில்‌ தானும்‌ சேர்ந்துவிட 
விரும்புவதாகவும்‌, ஆகையால்‌ நெருங்கிப்‌ பார்க்க வேண்டுமென்றும்‌ சொன்னான்‌. 
இப்படியெல்லாம்‌ பேசிக்‌ கொண்டே வேளக்காரப்‌ படையை அணுகினான்‌. சிறிது நேரத்தில்‌ 
"முன்னால்‌ தாரை தப்பட்டை முழக்குகிறவர்களைப்‌ பார்க்க வேண்டும்‌" என்று சொல்லிக்‌ 
கொண்டே வேளக்காரப்‌ படைக்‌ கூட்டத்தில்‌ கலந்துவிட்டான்‌. 


கூட்டம்‌ மேலே போகப்‌ போக, இவனும்‌ ஒரே இடத்தில்‌ நில்லாமல்‌ மேலும்‌ கீழும்‌ 
அப்பாலும்‌ இப்பாலும்‌ நகர்ந்து கொண்டிருந்தான்‌. வேளக்காரப்‌ படை வீரர்களைக்‌ காட்டிலும்‌ 
அதிக உற்சாகத்துடன்‌ கோஷங்களைச்‌ செய்தான்‌. அவ்வீரர்களில்‌ சிலர்‌ இவனை உற்று உற்றுப்‌ 
பார்த்தார்கள்‌. "இவன்‌ யார்‌ பைத்தியக்காரன்‌?" என்ற பாவனையில்‌ சிலர்‌ பார்த்தார்கள்‌. 
"மிதமிஞ்சி மதுபானம்‌ செய்தவன்‌ போலிருக்கிறது! என்ற பாவனையில்‌ சிலர்‌ பார்த்தார்கள்‌. 
ஆனால்‌ யாரும்‌ அவனைத்‌ தடுக்கவோ, அப்புறப்படுத்தவோ முயலவில்லை. 


12 


அவனுடன்‌ வந்த சின்னப்‌ பழுவேட்டரையரின்‌ ஆட்களோ, வேளக்கார படைக்குள்‌ 
நுழையத்‌ துணியவில்லை. "எப்படியும்‌ அவன்‌ வெளியில்‌ வருவான்‌, அப்போது மீண்டும்‌ பற்றிக்‌ 
கொள்ளலாம்‌" என்ற நம்பிக்கையுடன்‌ வேளக்காரப்‌ படையின்‌ ஓரமாகச்‌ சற்று விலகியே அவர்கள்‌ 
சென்று கொண்டிருந்தார்கள்‌. 


அச்சமயம்‌ வீதியில்‌ எதிர்ப்புறமாகத்‌ தயிர்க்‌ கூடையுடன்‌ வந்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ 
வேளக்காரப்‌ படைக்கு ஒதுங்கி ஒரு சந்தில்‌ நின்றாள்‌. அந்த வீரர்களில்‌ ஒருவன்‌, "அம்மா! 
தாகமாயிருக்கிறது; கொஞ்சம்‌ தயிர்‌ தருகிறாயா? என்று கேட்டான்‌. அந்தப்‌ பெண்‌ துடுக்காக, 
"தயிர்‌ இல்லை; கன்னத்தில்‌ இரண்டு அறை வேணுமானால்‌ தருகிறேன்‌!" என்றாள்‌. 


அதைக்‌ கேட்ட ஒரு வீரன்‌ "ஓகோ! அதைத்தான்‌ கொடுத்துவிட்டுப்‌ போ!" என்று அந்தப்‌ 
பெண்ணை அணுகிச்‌ சென்றான்‌. தயிர்க்காரப்‌ பெண்‌ பயந்து ஓடினாள்‌. வீரன்‌ அவளைத்‌ 
தொடர்ந்து ஓடினான்‌. அவளைப்‌ பிடித்துக்‌ கொண்டு வருவதற்காக இன்னும்‌ இரண்டு வீரர்கள்‌ 
ஓடினார்கள்‌. ஓடியவர்கள்‌ அனைவரும்‌ தலைக்குத்‌ தலை ஒவ்வொரு விதமாகக்‌ கூச்சல்‌ போட்டுக்‌ 
கொண்டு ஓடியபடியால்‌ விஷயம்‌ என்னவென்பதை யாருக்கும்‌ தெரியவில்லை. ஏதோ தமாஷ்‌ 
என்று மட்டும்‌ எல்லாரும்‌ எண்ணினார்கள்‌. 


இதையெல்லாம்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌ வல்லவரையன்‌. அந்த ஒரு கணத்தில்‌ 
அவன்‌ மனத்திற்குள்‌ தீர்மானத்துக்கு வந்து விட்டான்‌. தீர்மானிப்பதும்‌ தீர்மானத்தைக்‌ 
காரியத்தில்‌ நிறைவேற்றுவதும்‌ வந்தியத்தேவனுக்கு ஒன்றுதான்‌ என்பதை நாம்‌ ஏற்கெனவே பல 
முறை பார்த்திருக்கிறோம்‌. தீர்மானித்த பிறகு தயங்குவதென்பது அவனுடைய இயற்கைக்கு 
விரோதமானது. எனவே, "ஓடு! ஓடு!", "பிடி!பிடி!" என்று கூவிக்‌ கொண்டே வந்தியத்தேவனும்‌, 
தயிர்க்காரப்‌ பெண்ணைத்‌ துரத்திக்‌ கொண்டு ஓடியவர்களைத்‌ தொடர்ந்து தானும்‌ ஓடினான்‌. 
அந்தப்‌ பெண்‌ சற்றுத்‌ தூரம்‌ ஓடி, ஒரு குறுகிய சந்தில்‌ திரும்பினாள்‌. பின்‌ தொடந்து ஓடியவர்கள்‌ 
அங்கே போய்ப்‌ பார்த்தபோது தயிர்க்காரப்‌ பெண்ணைக்‌ காணவில்லை. மாயமாய்‌ மறைந்து 
விட்டாள்‌! துரத்தி வந்த வீரர்களும்‌ அவளைப்‌ பற்றி அப்புறம்‌ கவலைப்படவில்லை; 
திரும்பிவிட்டார்கள்‌. வந்தியத்தேவன்‌ மட்டும்‌ திரும்பவில்லை. அந்தப்‌ பெண்‌ புகுந்து சென்ற சந்து 
வழியாகவே மேலும்‌ ஓடினான்‌. இன்னும்‌ இரண்டு மூன்று சந்துகள்‌ புகுந்து திரும்பிய பிறகே 
ஓட்டத்தை நிறுத்தி மெதுவாக நடக்கலுற்றான்‌. 


வேளக்காரப்‌ படை சாதாரணமாகக்‌ கோட்டையிலிருந்து வெளியேறும்‌ நேரம்‌ 
சூரியாஸ்தமன நேரம்‌ அல்லவா? வந்தியத்தேவன்‌ இப்போது புகுந்து சென்ற சந்துகளில்‌ 
ஏற்கெனவே இருள்‌ சூழ்ந்து விட்டது. இருபுறமும்‌ சில இடங்களில்‌ மதில்சுவராமிருந்தது. சில 
இடங்களில்‌ செடி கொடிகள்‌ அடர்ந்த வேலியாயிருந்தது. வந்தியத்தேவன்‌ எங்கும்‌ நிற்காமல்‌ 
போய்க்‌ கொண்டேயிருந்தான்‌. திசையைப்‌ பற்றி அவன்‌ கவலைப்படவில்லை. பெரிய வீதிகளில்‌ 
புகாமல்‌ சந்து பொந்துகளின்‌ வழியாகப்‌ புகுந்து போனால்‌ எப்படியும்‌ கோட்டை வெளிச்சுவரை 
அடைந்தே தீர வேண்டும்‌. கோட்டைச்‌ சுவரை அடைந்த பிறகு என்ன செய்வது என்பதைப்‌ பிறகு 
தீர்மானித்துக்‌ கொள்ளலாம்‌. யோசித்து யுக்திகள்‌ கண்டுபிடிப்பதற்குத்தான்‌ இரவெல்லாம்‌ 
நேரம்‌ இருக்கிறதே! 


சற்று நேரத்துக்கெல்லாம்‌ நன்றாக இருட்டிவிட்டது. அவன்‌ சென்ற பாதை கடைசியில்‌ 
ஒரு மதில்‌ சுவரில்‌ வந்து முடிந்தது. இருட்டில்‌ நடந்து வந்த வந்தியதேவன்‌ அச்சுவரின்‌ மேல்‌ 
இலேசாக மோதிக்‌ கொண்டான்‌. சுவர்‌ என்று மட்டும்‌ தெரிந்தது. அது என்ன சுவர்‌, எவ்வளவு 
உயரமான சுவர்‌ என்பது ஒன்றும்‌ தெரியவில்லை. அநேகமாக அது கோட்டை மதில்‌ சுவராகவே 
இருக்கலாம்‌. அப்படியானால்‌ இங்கேயே உட்கார்ந்து விடுவதுதான்‌ சரி. சிறிது நேரத்து 
க்கெல்லாம்‌ சந்திரன்‌ உதயம்‌ ஆகும்‌. அப்போது பார்த்துத்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. அதுவரை 
ஒளிந்திருப்பதற்கு இதைக்‌ காட்டிலும்‌ நல்ல இடம்‌ இருக்க முடியாது. இத்தனை நேரம்‌ சின்னப்‌ 
பழுவேட்டரையரின்‌ ஆட்கள்‌ திரும்பிப்‌ போய்ச்‌ சொல்லியிருப்பார்கள்‌. கோட்டைத்‌ தளபதி 
தன்னுடைய ஆட்களை நாலாபுறமும்‌ ஏவியிருப்பார்‌. ஒருவேளை வேளக்காரப்‌ படையுடன்‌ தான்‌ 
வெளியேறியிருக்கலாம்‌ என்றும்‌ சந்தேகித்திருப்பார்‌. கோட்டைக்கு உள்ளேயும்வெளியிலேயும்‌ 


112. 


தன்னைத்‌ தேடிக்‌ கொண்டிருப்பார்கள்‌. தேடட்டும்‌; தேடட்டும்‌; நன்றாகத்‌ தேடட்டும்‌. 
அவர்களையெல்லாம்‌ ஏமாற்றிவிட்டு, நான்‌ இக்கோட்டையை விட்டுத்‌ தப்பித்துச்‌ 
செல்லாவிட்டால்‌ நான்‌ வாணர்‌ குலத்தவன்‌ அல்ல! என்‌ பெயரும்‌ வந்தியத்தேவன்‌ அல்ல! 


ஆனால்‌ சந்திரன்‌ உதயமாகி நிலா அடிக்கத்‌ தொடங்கி விட்டால்‌ பழுவேட்டரையர்‌ 
ஆட்களுக்கும்‌ வசதியாகப்‌ போய்விடும்‌. தன்னைத்‌ தேடி இங்கே வந்தாலும்‌ வந்துவிடுவார்கள்‌. 
வந்தால்‌ வரட்டும்‌; தாராளமாய்‌ வரட்டும்‌; இந்த அடர்ந்த தோப்புக்குள்‌ ஒளிந்து கொண்டால்‌ 
யார்தான்‌ தேடிக்‌ கண்டுபிடிக்க முடியும்‌? 


இப்படி எண்ணிக்‌ கொண்டே சுவரின்‌ மீது சாய்ந்து கொண்டு வந்தியத்தேவன்‌ 
உட்கார்ந்தான்‌. இளம்பிள்ளையாதலாலும்‌ பகலெல்லாம்‌ அலைந்து களைத்திருந்தபடியாலும்‌ 
கண்ணைச்‌ சுழற்றிக்‌ கொண்டு தூக்கம்‌ வந்தது. மேலக்காற்றில்‌ மரக்கிளைகள்‌ ஆடி 
ஒன்றோடொன்று உராய்ந்து உண்டாக்கிய சத்தம்‌ தாலாட்டுப்‌ பாடலைப்‌ போல மயக்கத்தை 
உண்டுபண்ணியது. அப்படியே தூங்கிவிட்டான்‌. 


அவன்‌ தூக்கம்‌ நீங்கிக்‌ கண்‌ விழித்த போது சந்திரன்‌ உதயமாகிக்‌ கீழ்வானத்தில்‌ சிறிது 
தூரம்‌ மேலே வந்திருந்தது.அடர்ந்த மரக்கிளைகளின்‌ வழியாக நிலா வெளிச்சம்‌ வந்து சுற்றுப்புற 
காட்சிகளை அரைகுறையாக அவனுக்குக்‌ காட்டியது. தனது நிலை என்னவென்பதை 
வந்தியத்தேவன்‌ ஞாபகப்படுத்திக்‌ கொண்டான்‌. சுவரில்‌ சாய்ந்தபடி தான்‌ தூங்கிவிட்டது 
அவனுக்கு வியப்பை அளித்தது. அதைக்‌ காட்டிலும்‌ துயில்‌ நீங்கி விழித்துக்‌ கொண்டது 
ஆச்சரியம்‌ அளித்தது. தன்னுடைய துயிலை நீக்கி விழிக்கச்‌ செய்த காரணம்‌ யாது? ஏதோ ஒரு 
குரல்‌ கேட்டதுபோல்‌ தோன்றியதே? அது மனிதக்‌ குரலா? அல்லது விலங்கின்‌ குரலா? அல்லது 
இரவில்‌ விழித்திருக்கும்‌ பறவையின்‌ குரலா? - குரல்‌ கேட்டதுதான்‌ உண்மையா? 


வந்தியத்தேவன்‌ அண்ணாந்து பார்த்தான்‌. அரைகுறையான நிலா வெளிச்சத்தில்‌ 
செங்குத்தான சுவர்‌ தெரிந்தது. ஆ! இது கோட்டைச்‌ சுவராயிருக்க முடியாது; கோட்டைச்‌ 
சுவர்‌ இன்னும்‌ உயரமாயிருக்கும்‌. ஒருவேளை வெளிக்கோட்டைச்‌ சுவருக்குள்ளே இன்னொரு 
சிறிய கோட்டைச்‌ சுவராக இருக்குமோ? அல்லது பெரியதொரு அரண்மனைத்‌ தோட்டத்தின்‌ 
மதிள்‌ சுவரோ? 


அண்ணாந்து பார்த்துக்‌ கொண்டே வந்தியத்தேவன்‌ எழுந்தான்‌. ஒருகணம்‌ அவனுடைய 
இருதயத்‌ துடிப்பு நின்று போயிற்று. வயிற்றிலுள்ள குடல்‌ மேலே மார்பு வரை விம்மி வந்து 
அடைத்தது. அவ்வளவு பீதி உண்டாயிற்று. அதோ அந்த மதில்‌ சுவருக்கு மேலேயுள்ள 
மரக்கிளையில்‌ இருப்பது என்ன? மரங்களில்‌ வசிக்கும்‌ வேதாளம்‌ என்னும்‌ பிசாசைப்‌ பற்றி அவன்‌ 
கேட்டிருந்த கதைகள்‌ பலவும்‌ நினைவுக்கு வந்தன. 


ஆனால்‌ வேதாளம்‌ பேசுமா? மனிதக்‌ குரலில்‌ பேசுமா? அதுவும்‌ பெண்ணின்‌ குரலில்‌ 
பேசுமா? இந்த வேதாளம்‌ அவ்வாறு பேசுகிறதே? என்ன சொல்கிறது என்று கேட்கலாம்‌. 


"என்ன ஐயா! சுவரில்‌ சாய்ந்தபடி தூங்கிவிட்டாயா? எத்தனை தடவை கூப்பிடுகிறது?'' 
ஆ! இது வேதாளம்‌ அல்ல. மனித குலத்துப்‌ பெண்மணிதான்‌ பேசுகிறாள்‌. மரக்கிளையின்‌ 
மீது உட்கார்ந்திருப்பவள்‌ ஒரு பெண்மணிதான்‌! இது என்ன கனவா? அல்லது உண்மையில்‌ 


நடப்பதா? 


"அழகுதான்‌! இன்னும்‌ தூக்கம்‌ கலையவில்லை போலிருக்கிறது. இதோ ஏணியை 
வைக்கிறேன்‌. ஜாக்கிரதையாக ஏறி வா! கீழே விழுந்து தொலைக்காதே! 


இப்படிச்‌ சொல்லிக்‌ கொண்டே அப்பெண்‌ சுவரின்‌ உட்புறத்திலிருந்து மெல்லிய 
மூங்கிலினால்‌ ஆன ஏணி ஒன்றை எடுத்து வெளிப்புறத்தில்‌ சுவர்‌ ஓரமாக வைத்தாள்‌. 


14 


வந்தியத்தேவனுக்கு ஒன்றும்‌ விளங்கவில்லைதான்‌! ஆனாலும்‌ இப்படிப்பட்ட அரிய 
சந்தர்ப்பத்தை-- தன்னைத்‌ தேடி வரும்‌ சந்தர்ப்பத்தை அவன்‌ விட்டூ விடுவானா? 


வருகிறது வரட்டும்‌; பிறகு நடப்பது நடக்கட்டும்‌. இப்போது இந்த ஏணியில்‌ ஏறலாம்‌; 
சுவரின்‌ உச்சியை அடைந்த பிறகு மற்ற விவரங்கள்‌ கேட்டுத்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. 


ஏணியில்‌ முக்கால்‌ பங்கு அவன்‌ ஏறிய போது அந்தப்‌ பெண்‌ மறுபடியும்‌, "நல்ல 
தாமதக்காரன்‌ நீ! அங்கே இளைய ராணியம்மாள்‌ காத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. இங்கே நீ 
மதில்‌ சுவரில்‌ சாய்ந்து தூங்கிக்‌ கொண்டிருக்கிறாய்‌!" என்றாள்‌. அப்போது ஏற்பட்ட 
அதிர்ச்சியினால்‌ வந்தியத்தேவன்‌ ஏணியிலிருந்து நழுவி விழுந்து விட இருந்தான்‌. நல்ல 
வேளையாக, அங்கே சுவரில்‌ நீட்டிக்‌ கொண்டிருந்த கல்லைப்‌ பிடித்துக்‌ கொண்டு 
சமாளித்தான்‌. 


இளைய ராணியென்றால்‌, பழுவூர்‌ இளைய ராணியாகத்தான்‌ இருக்கும்‌! நான்‌ இங்கே 
வந்து உட்கார்ந்தது அவளுக்கு எப்படித்‌ தெரிந்தது? மாயமந்திரம்‌ ஏதோ அவள்‌ அறிந்திருக்க 
வேண்டும்‌! தன்னைப்‌ பார்ப்பதில்‌ அவளுக்கு இவ்வளவு சிரத்தை ஏற்படக்‌ காரணம்‌ என்ன? 
ஒருவேளை, - ஒருவேளை, - வேறு எவனுக்காகவோ வைத்த ஏணியில்‌ நான்‌ ஏறி விட்டேனோ? 
எப்படியிருந்தாலும்‌ இருக்கட்டும்‌! முன்‌ வைத்த காலைப்‌ பின்‌ வைக்க முடியாது! எல்லாம்‌ சற்று 
நேரத்தில்‌ தெரிந்து போய்விடுகிறது. 


சுவரின்‌ உச்சியருகில்‌ வந்ததும்‌ அவனுடைய கையைப்‌ பிடித்து அந்தப்‌ பெண்‌ 
தூக்கிவிட்டாள்‌. அப்போது நிலா வெளிச்சம்‌ அவள்‌ முகத்தில்‌ அடித்தது. இதற்குள்‌ 
ஆச்சரியப்படும்‌ சக்தியையே வந்தியத்தேவன்‌ இழந்து விட்டான்‌. அதனால்தான்‌ அவளுடைய 
முகம்‌ வேளக்காரப்‌ படையினர்‌ துரத்திய தயிர்க்கூடைக்காரியின்‌ முகம்‌ போலத்‌ தோன்றியும்‌, 
அவன்‌ சுவரிலிருந்து தவறி விழவில்லை. இன்றிரவு இதற்கு மேல்‌ என்னென்ன வியப்பான 
நிகழ்ச்சிகள்‌ நடந்தாலும்‌ வியப்படை வதற்கு இடமில்லைதான்‌. 


"ஊம்‌! ஏன்‌ விழித்துக்‌ கொண்டு சுவர்‌ மேலேயே உட்கார்ந்திருக்கிறாய்‌? ஏணியை எடுத்து 
உள்ளே இறக்கிவிட்டுக்‌ குதி சீக்கிரம்‌!" என்று சொல்லிக்‌ கொண்டே அந்தப்‌ பெண்‌ 
சரசரவென்று மரக்கிளையிலிருந்து கீழே இறங்கினாள்‌. 


வந்தியத்தேவன்‌ அவள்‌ கூறியவாறே செய்தான்‌. அவன்‌ இறங்கிய இடம்‌ ஒரு 
விஸ்தாரமான தோட்டம்‌ என்று தெரிந்தது. சற்றுத்‌ தூரத்தில்‌ ஒரு பெரிய அரண்மனையின்‌ 
மாடகூட கோபுரங்களும்‌ சிகரங்களும்‌ மங்கிய நிலா வெளிச்சத்தில்‌ சொப்பன உலகக்‌ 
காட்சியைப்‌ போல்‌ தோன்றின. 


அது யாருடைய அரண்மனை என்று கேட்பதற்காக வந்தியத்தேவன்‌ தொண்டையைக்‌ 
கனைத்துக்‌ கொண்டான்‌. உடனே அந்தப்‌ பெண்‌ "உஷ்‌" என்று சொல்லி, உதட்டில்‌ விரலை 
வைத்து எச்சரித்துவிட்டு முன்னால்‌ நடந்தாள்‌. வந்தியத்தேவன்‌ அவளைத்‌ தொடர்ந்து சென்றான்‌. 


முப்பத்து நான்காம்‌ அத்தியாயம்‌ 
லதா மண்டம்‌ 
அடர்ந்த மாந்தோப்புக்கிடையே சென்ற ஒற்றையடிப்‌ பாதையின்‌ வழியாக அம்மங்கை 


விடுவிடுவென்று நடந்து செல்ல, வந்தியத்தேவனும்‌ விரைவாகத்‌ தொடர்ந்து சென்றான்‌. மரஞ்‌ 
செடிகளின்‌ மீது மோதிக்‌ கொள்ளாமல்‌, அந்த இருளில்‌ நடந்து செல்லுவது கஷ்டமாகத்தான்‌ 


15 


இருந்தது. ஒரு சமயம்‌ இவன்‌ மரத்தில்‌ மோதிக்‌ கொள்ளப்‌ பார்த்துத்‌ தயங்கி நின்றபோது, அந்த 
மங்கை திரும்பிப்‌ பார்த்து, "ஏன்‌ நிற்கிறாய்‌? வழி மறந்து போய்‌ விட்டதா? நீதான்‌ இருட்டில்‌ கண்‌ 


தெரிகிற மனிதன்‌ ஆயிற்றே!" என்றாள்‌. அதற்குப்‌ பதிலாக வந்தியத்தேவன்‌ உதட்டில்‌ விரலை 
வைத்து முன்னால்‌ அவள்‌ சொன்னது போல்‌ "உஷ்‌!" என்றான்‌. அதே நேரத்தில்‌ மதில்‌ சுவருக்கு 
வெளியே ஏதோ சப்தம்‌ கேட்டது. மனித நடமாட்டம்‌ போலத்‌ தொனித்தது. பிறகு இருவரும்‌ 
மறுபடி நடந்தார்கள்‌. கொஞ்ச தூரம்‌ போனதும்‌ வல்லவரையன்‌ இலேசாகச்‌ சிரித்தான்‌. அந்த 
மங்கை திரும்பிப்‌ பார்த்து, "என்னத்தைக்‌ கண்டு சிரிக்கிறாய்‌?" என்றாள்‌. 

"கண்டு சிரிக்கவில்லை; கேட்டுச்‌ சிரிக்கிறேன்‌!" 

"அப்படியென்றால்‌?..." 


"என்னைத்‌ தேடி வந்தவர்களின்‌ காலடிச்‌ சத்தத்தைச்‌ சற்று முன்‌ நீ கேட்கவில்லையா? 
அவர்கள்‌ ஏமாந்து போனதை எண்ணிச்‌ சிரிக்கிறேன்‌!" 


அவள்‌ சிறிது பயத்துடன்‌, "உன்னை யாராவது தேடி வருகிறார்களா என்ன? எதற்காக?" 
என்றாள்‌. "இல்லாவிட்டால்‌ எதற்காக இந்தக்‌ குருட்டு இருட்டில்‌ மதில்‌ சுவரில்‌ வந்து மோதிக்‌ 
கொண்டு உட்கார்ந்திருக்க வேண்டும்‌?" அச்சமயம்‌ காற்றின்‌ அசைவில்‌ மரக்கிளைகள்‌ விலகி 
நிலாக்‌ கதிர்‌ ஒன்று வந்தியத்தேவனுடைய முகத்தின்‌ மீது விழுந்தது. 

அந்தப்‌ பெண்‌ சற்று வியப்புடனும்‌ திகைப்புடனும்‌ அவனைப்‌ பார்த்தாள்‌. 

"என்ன பார்க்கிறாய்‌?" என்று கேட்டான்‌. 

"நீ, நீதானா என்று பார்த்தேன்‌!" 

"நான்‌, நான்‌ இல்லாவிட்டால்‌ வேறு யாராயிருப்பேன்‌?" 


"போன தடவை நீ வந்திருந்த போது பெரிய மீசை வைத்திருந்தாயே!" 


"நல்ல கேள்வி கேட்கிறாய்‌! என்னைப்‌ போல்‌ சுவர்‌ ஏறி குதித்து வருகிறவன்‌ அடிக்கடி 
வேஷத்தை மாற்றிக்‌ கொள்ளாவிட்டால்‌ எப்படி?" 


"முன்னைக்கு இப்போது இளமையாய்த்‌ தோன்றுகிறாயே?" 

"உற்சாகம்‌ இருக்கும்போது இளமைதானே வருகிறது!" 

"அப்படி உனக்கு என்ன உற்சாகம்‌ வந்தது?" 

"உங்கள்‌ மகாராணியின்‌ தயவு இருக்கும்போது உற்சாகத்துக்கு என்ன குறைவு?" 


"பரிகாசம்‌ செய்ய வேண்டாம்‌. இன்றைக்கு எங்கள்‌ எஜமானி இளைய ராணிதான்‌. 
ஒருநாள்‌ நிச்சயமாக மகாராணி ஆவார்கள்‌!" 


"அதைத்தான்‌ நானும்‌ சொல்லுகிறேன்‌." 


"இதுதானா சொல்வாய்‌? உன்னுடைய மந்திர சக்தியினால்தான்‌ மகாராணி ஆனார்கள்‌ 
என்று கூடச்‌ சொல்வாய்‌! பாதி ராஜ்யத்தைக்‌ கொடு என்று கேட்டாலும்‌ கேட்பாய்‌!" 


16 


வந்தியத்தேவன்‌ அறிய விரும்பியதை ஒருவாறு அறிந்து கொண்டான்‌. பிறகு அவன்‌ ஒன்றும்‌ 
பேசவில்லை. தீவிரமாக யோசித்துக்‌ கொண்டே நடந்தான்‌. 


தான்‌ சந்திக்கப்‌ போகிறது யாரை? பழுவூர்‌ இளையராணியாயிருக்கலாம்‌. அல்லது மது 
ராந்தகத்‌ தேவரை மணந்து கொண்ட சின்னப்‌ பழுவேட்டரையரின்‌ மகளாயிருக்கலாம்‌. தன்னை 
மந்திரவாதியென்று எண்ணி அந்தப்‌ பெண்‌ அழைத்துக்‌ கொண்டு போகிறாள்‌. போய்‌, அந்த 
'இளையராணி' யாராயிருந்தாலும்‌ அவளைச்‌ சந்திக்கும்போது எப்படி நடந்து கொள்வது? 
நெஞ்சே! தைரியத்தைக்‌ கைவிடாதே! தைரியம்‌ உள்ள வரையில்‌ ஜயமும்‌ உண்டூ! சமயத்தில்‌ 
ஏதேனும்‌ யுக்தி தோன்றாமல்‌ போகாது! இதுவரையில்‌ எந்த நெருக்கடியிலும்‌ நாம்‌ 
தோல்வியுற்று வந்ததில்லை. அதிலும்‌ பெண்பிள்ளை ஒருத்தியிடமா தோல்வியடையப்‌ 
போகிறோம்‌? 


ஒரு பெரிய மாளிகையை அவர்கள்‌ நெருங்கிச்‌ சென்றார்கள்‌. ஆனால்‌ மாளிகையின்‌ முன்‌ 
வாசலை நோக்கிச்‌ செல்லவில்லை. பின்புற வாசலையும்‌ நெருங்கவில்லை. மாளிகையின்‌ ஒரு 
பக்கத்தில்‌ தோட்டத்துக்குள்‌ நீட்டி விட்டிருந்த சிருங்கார லதா மண்டபத்தை 
நெருங்கினார்கள்‌. இன்னும்‌ அருகில்‌ நெருங்கிய போது, அந்த லதா மண்டபம்‌ இரண்டு பெரிய 
பிரம்மாண்டமான மாளிகைகளை ஒன்று சேர்க்கும்‌ பாதையைப்‌ போல்‌ அமைந்திருப்பது 
தெரிந்தது. அப்படிச்‌ சேர்க்கப்பட்ட இரு கட்டடங்களும்‌ ஒருவிதத்தில்‌ மாறுபட்டிருந்தன. வலது 
புறத்து மாளிகை அதன்‌ உள்ளே சுடர்‌ விட்டு எரிந்த பல தீபங்களினால்‌ ஜொலித்துக்‌ 
கொண்டிருந்தது. உள்ளிருந்து பலவித கலகலப்பான தொனிகள்‌ வந்து கொண்டிருந்தன. இடது 
புறத்துக்‌ கட்டடத்திலோ, ஒரு சின்னஞ்‌ சிறு தீபம்‌ கூட எரியவில்லை. நிலா வெளிச்சத்தில்‌ 
அதன்‌ வெளிச்சுவர்கள்‌ நெடிதுயர்ந்து தெரிந்தன. ஆனால்‌ அந்த மாளிகையின்‌ உள்ளே 
நிசப்தமும்‌ இருளும்‌ குடிகொண்டிருந்தன. 


வந்தியத்தேவனை அழைத்துக்‌ கொண்டு வந்த பெண்‌, லதா மண்டபத்தை அணுகியதும்‌ 
அவனைப்‌ பார்த்துச்‌ சமிக்ஞையினால்‌ அங்கேயே நிற்கும்படி சொன்னாள்‌. அவனும்‌ அப்படியே 
நின்றான்‌. அவ்விதம்‌ நின்றபோது தான்‌ அந்த இடத்தில்‌ நிறைந்திருந்த மலர்களின்‌ நறுமணத்தை 
அவன்‌ உணர்ந்தான்‌.அப்பப்பா! என்ன வாசம்‌! என்ன வாசம்‌! மூக்கில்‌ நெடி போல ஏறித்‌ 
தலையைக்‌ கிறுகிறுக்க அடிக்கிறதே! 


அந்தப்‌ பெண்‌ லதா மண்டபத்துக்குள்‌ நுழைந்ததும்‌, அவளுடைய குரலும்‌ இன்னொரு 
இனிய பெண்‌ குரலும்‌ கேட்டன. "வரச்‌ சொல்‌ உடனே! கேட்பானேன்‌? நான்தான்‌ இத்தனை 
நேரமாய்க்‌ காத்திருக்கிறேன்‌ என்று தெரியுமே?" என்ற சொற்கள்‌ அவனுக்கு மயக்கத்தை 
உண்டாக்கின. அந்தக்‌ குரல்‌ பழுவூர்‌ இளையராணியின்‌ குரல்தான்‌! சந்தேகமில்லை! அடுத்த 
கணம்‌ அவள்‌ முன்னால்‌ போய்‌ நிற்கப்‌ போகிறோம்‌. அந்த நிலைமையை எவ்விதம்‌ சமாளிக்கப்‌ 
போகிறோம்‌? எதிர்பார்த்த மந்திரவாதிக்குப்‌ பதிலாகப்‌ பல்லக்கில்‌ வந்து மோதிய மனிதன்‌ வந்து 
நிற்பதைக்‌ கண்டு அவள்‌ என்ன நினைப்பாள்‌? ஆச்சரியப்படுவாளா? கோபம்‌ கொள்வாளா? 
ஒருவேளை மகிழ்ச்சி அடைவாளா?... அல்லது எவ்வித உணர்ச்சியையும்‌ வெளியில்‌ காட்டாமல்‌ 
நடந்து கொள்வாளா? 


அவனை அழைத்து வந்த மங்கை லதா மண்டபத்து வாசலில்‌ நின்றபடி சமிக்ஞையால்‌ 
அழைத்தாள்‌. 


வந்தியத்தேவன்‌ அவள்‌ நின்ற இடத்தை அடைந்து மண்டபத்தின்‌ உட்புறம்‌ நோக்கினான்‌. 
ஒரு நொடிப்‌ பொழுதில்‌ அங்கே தோன்றிய காட்சி அவன்‌ கண்‌ வழியாக மனத்தில்‌ பதிந்தது. 
தங்க விளக்கு ஸ்தம்பத்தில்‌ ஒளிர்ந்த தீபச்‌ சுடர்‌ பொன்‌ ஒளியைப்‌ பரப்பியது. ஏதோ ஓர்‌ 
அபூர்வமான வாசனைத்‌ தைலத்தை அந்த விளக்கில்‌ விட்டிருக்க வேண்டும்‌. ஆதலின்‌ தீபச்‌ 
சுடரின்‌ புகை கமகமவென்று மணம்‌ வீசிற்று. பல வர்ண நறுமண மலர்களைப்‌ பரப்பிய சப்ரகூட 
மஞ்சத்தில்‌ ஒரு பெண்‌ ஒய்யாரமாக சாய்ந்து கொண்டு வீற்றிருந்தாள்‌. 


17 


அவள்‌ பழுவூர்‌ இளையராணிதான்‌. பகலில்‌ பல்லக்கில்‌ பார்த்தபோது அவள்‌ அழகியாகத்‌ 
தோன்றினாள்‌. இரவில்‌ தங்கக்‌ குத்துவிளக்கின்‌ வெளிச்சத்தில்‌ அழகென்னும்‌ தெய்வமே 
உருவெடூத்தது போலக்‌ காணப்பட்டாள்‌. மலரின்‌ மணமும்‌ விளக்கின்‌ புகை மணமும்‌ பழுவூர்‌ 
இளையராணியின்‌ மோகன உருவமும்‌ சேர்ந்து வந்தியத்தேனைப்‌ போதை கொள்ளச்‌ 
செய்தன. 


வந்தியத்தேவா! ஜாக்கிரதை! ஒரே ஒரு தடவை நீ மதுபானம்‌ செய்தாய்‌! உன்‌ அறிவு 
கலங்குவதை அறிந்தாய்‌! பிறகு மதுவைத்‌ தொடுவதில்லை என்று சபதம்‌ செய்தாய்‌! இப்போது 
அதை ஞாபகப்படுத்திக்கொள்‌! மதுவின்‌ போதையைக்‌ காட்டிலும்‌ சக்தி வாய்ந்த இந்த 
மயக்கத்தில்‌ உன்‌ அறிவைப்‌ பறிகொடுத்துவிடாதே! 


வந்தியத்தேவனைப்‌ பார்த்த பழுவூர்‌ இளையராணி நந்தினி, அவளுடைய பவழ இதழ்கள்‌ 
சிறிது விரிந்து முத்துப்‌ பற்களை வெளிக்காட்டும்படி வியப்புடன்‌ நோக்கிக்‌ கொண்டிருந்தாள்‌. 
பேச முடியாத நிலையை அவள்‌ அச்சமயம்‌ அடைந்திருந்தது வந்தியத்தேவனுக்கு அனுகூலமாகப்‌ 
போயிற்று. 


இலேசாக அவன்‌ ஒரு சிரிப்புச்‌ சிரித்து விட்டு, "அம்மணி! தங்கள்‌ தாதிப்‌ பெண்ணுக்குத்‌ 
திடீரென்று சந்தேகம்‌ வந்து விட்டது;-- நான்‌ மந்திரவாதியா இல்லையா என்று! அதை எப்படிக்‌ 
கேட்டாள்‌ என்று நினைக்கிறீர்கள்‌? 'நீ நீதானா?' என்று கேட்டாள்‌!" என்று சொல்லி மறுபடியும்‌ 
சிரித்தான்‌. 


நந்தினி புன்னகை புரிந்தாள்‌. வந்தியத்தேவனுடைய கண்‌ முன்னால்‌ ஒரு மின்னல்‌ 
மின்னியது! அது தேனைச்‌ சொரிந்தது. 


"இவளுக்கு அப்படித்தான்‌ ஏதாவது சந்தேகம்‌ திடீர்‌ திடீர்‌ என்று வந்துவிடும்‌! வாசுகி! 
ஏன்‌ இங்கேயே மரம்போல்‌ நிற்கிறாய்‌? உன்‌ இடத்துக்குப்‌ போ! யாராவது வரும்‌ காலடிச்‌ சத்தம்‌ 
கேட்டால்‌ கதவைப்‌ படீரென்று சாத்து! என்றாள்‌ நந்தினி. 


"இதோ, அம்மா!" என்று சொல்லிவிட்டு, வாசுகி லதா மண்டபத்தின்‌ உள்‌ வழியாகப்‌ 
பிரகாச மாளிகைக்குச்‌ சென்ற நடைபாதையில்‌ நடந்து போய்ச்‌ சற்றுத்‌ தூரத்தில்‌ மங்கலாகத்‌ 
தெரிந்த வாசற்படியாண்டை உட்கார்ந்து கொண்டாள்‌. 


நந்தினி சிறிது குரலைத்‌ தாழ்த்திக்‌ கொண்டு, "உன்னை மந்திரவாதியில்லையென்றா 
இவள்‌ சந்தேகிக்கிறாள்‌? அசட்டுப்‌ பெண்‌! மந்திரவாதிகள்‌ என்று சொல்லிக்‌ கொள்கிறவர்களில்‌ 
முக்கால்வாசிப்‌ பேர்‌ வெறும்‌ பொய்யர்கள்‌. நீதான்‌ உண்மை மந்திரவாதி! என்ன மாய மந்திரம்‌ 
செய்து இந்தச்‌ சமயத்தில்‌ இங்கே வந்தாய்‌?" என்று கேட்டாள்‌. 


"அம்மணி! மாயமந்திரம்‌ செய்து நான்‌ இங்கு வரவில்லை. சுவர்‌ மீது சாத்தியிருந்த ஏணி 
மேல்‌ ஏறித்தான்‌ வந்தேன்‌!" என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 


"அதுதான்‌ தெரிகிறதே! இந்தப்‌ பெண்ணை என்ன மாயமந்திரம்‌ செய்து ஏமாற்றினாய்‌ 
என்று கேட்டேன்‌." 


"நிலா வெளிச்சத்தில்‌ ஒரு புன்னகை புரிந்தேன்‌. அவ்வளவுதான்‌! அதற்குச்‌ சரிப்பட்டு 
வராவிட்டால்‌ தாங்கள்‌ கொடுத்த மந்திர மோதிரத்தைக்‌ காட்ட எண்ணியிருந்தேன்‌." 


"அதைப்‌ பத்திரமாய்‌ வைத்திருக்கிறாய்‌ அல்லவா? அந்த மோதிரம்‌ இருக்கும்போது 
பட்டப்‌ பகலில்‌ பகிரங்கமாக இங்கே வந்திருக்கலாமே? எதற்காக இந்தக்‌ குருட்டு வழியில்‌ 
திருட்டுத்தனமாக வந்தாய்‌?" 


18 


"அம்மணி! தங்கள்‌ மைத்துனர்‌ இருக்கிறாரே, சின்னப்‌ பழுவேட்டரையர்‌, அவருடைய 
ஆட்கள்‌ சுத்தத்‌ திருடர்கள்‌. முதலில்‌ என்னுடைய உடைகளையும்‌ உடைமைகளையும்‌ திருடப்‌ 
பார்த்தார்கள்‌. பிறகு என்னைப்‌ பின்தொடர்ந்து ஒரு கணம்‌ கூடப்‌ பிரியாமல்‌ வந்து 
கொண்டிருந்தார்கள்‌. அவர்களிடமிருந்து பிரிய பட்டபாடு பெரும்‌ பாடாகப்‌ போயிற்று. பிரிந்த 
பிறகு சந்து பொந்துகளில்‌ புகுந்து தங்களுடைய மாளிகை மதில்‌ சுவரைச்‌ சுற்றி சுற்றி வந்து 
கொண்டிருந்தேன்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ சுவர்‌ மேல்‌ வைத்த ஏணியைப்‌ பார்த்ததும்‌ தாங்கள்‌ தான்‌ 
இந்த ஏழையை நினைவுகூர்ந்து இந்த ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள்‌ என்று எண்ணிவிட்டேன்‌. 
அது தவறு என்று தெரிந்து கொண்டேன்‌. மன்னிக்க வேண்டும்‌." 


"மன்னிப்பதற்கு அவசியம்‌ ஒன்றும்‌ ஏற்படவில்லையே!"' 
"அது எப்படி, அம்மணி ?" 


"நீ நினைத்தது அவ்வளவாகத்‌ தவறும்‌ இல்லை. மந்திரவாதியை எதற்காக நான்‌ தருவிக்க 
நினைத்தேன்‌, தெரியுமா?" 


"தெரியவில்லை அம்மணி! எனக்கு மந்திரமும்‌ தெரியாது; ஜோசியமும்‌ தெரியாது!" 

"உன்னை நேற்றுக்‌ காலையில்‌ பார்த்தது முதலாவது உன்னுடைய ஞாபகமாகவே 
இருந்தது. நீ ஏன்‌ இன்னும்‌ என்னைப்‌ பார்க்க வரவில்லையென்று தெரிந்து கொள்ள 
விரும்பினேன்‌. அதற்காகவே தான்‌ நான்‌ மந்திரவாதியைக்‌ கூப்பிட்டனுப்பினேன்‌." 

"மிக்க ஆச்சரியமாயிருக்கிறது."' 

"எது?" 


"இப்போது நீங்கள்‌ சொன்னதுதான்‌. நேற்று உங்களைப்‌ பார்த்தது முதலாவது எனக்கும்‌ 
உங்கள்‌ ஞாபகமாகவேயிருந்தது!" 


"பூர்வ ஜன்ம வாசனையில்‌ உனக்கு நம்பிக்கை உண்டா?" 
"அப்படியென்றால்‌?" 


"பூர்வ ஜன்மத்தில்‌ இரண்டு பேருக்கு நட்போ, உறவோ இருந்தால்‌, இந்த ஜன்மத்திலும்‌ 
அத்தகைய தொந்தம்‌ ஏற்படும்‌ என்கிறார்களே, அதைத்தான்‌ சொல்லுகிறேன்‌." 


"நேற்று வரையில்‌ எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. நேற்றுத்‌ தான்‌ அதில்‌ நம்பிக்கை 
பிறந்தது." 


இவ்விதம்‌ வந்தியத்தேவன்‌ கூறிய போது வெளிப்படையாகப்‌ பொய்‌ சொன்னான்‌ 
என்றாலும்‌, மனத்திற்குள்‌ குடந்தை ஜோதிடர்‌ வீட்டில்‌ பார்த்த பெண்ணை நினைத்துக்‌ 
கொண்டுதான்‌ சொன்னான்‌. ஆனால்‌ நந்தினிக்கு அதைப்‌ பற்றிய விவரமே தெரிய 
இடமில்லையல்லவா? தன்னைப்‌ பற்றிச்‌ சொல்வதாகவே நினைத்துக்‌ கொண்டாள்‌. 


"ஆனால்‌ அதற்காக நீ என்னைப்‌ பார்க்க வரவில்லையே? ஏதோ ஆழ்வார்க்கடியார்நம்பி 
என்பவர்‌ செய்தி சொல்லி அனுப்பியதாக..." 


"ஆம்‌, அம்மணி, அவர்‌ சொல்லி அனுப்பிய செய்தியைத்‌ தங்களிடம்‌ சொல்வதற்காகவே 
முதலில்‌ தங்களைப்‌ பார்க்க விரும்பினேன்‌. தங்களை ஒருமுறை பார்த்த பிறகு, பழைய 
காரணமெல்லாம்‌ மறந்து போய்விட்டது." 


19 


"ஆழ்வார்க்கடியாரை நீ எங்கே பார்த்தாய்‌? என்ன செய்தி சொல்லியனுப்பினார்‌?" 


"வீர நாராயணபுரத்துக்கு அருகில்‌ ஆழ்வார்க்கடியார்நம்பியைச்‌ சந்தித்தேன்‌. அவர்‌ தம்‌ 
கைத்தடியின்‌ சக்தியைக்‌ கொண்டு விஷ்ணுதான்‌ பெரிய தெய்வம்‌ என்று மெய்ப்பிக்க முயன்றார்‌. 
அச்சமயத்தில்‌ பெரிய பழுவேட்டரையரின்‌ பரிவாரங்கள்‌ வந்தன. அவரைத்‌ தொடர்ந்து தங்கள்‌ 
பல்லக்கும்‌ வந்தது. அங்கே என்ன ரகளை என்று பார்ப்பதற்காகவோ என்னவோ, தங்களுடைய 
ஒரு பொற்கரம்‌ பல்லக்கின்‌ திரையை விலக்கிற்று. அப்போதுதான்‌ தாங்கள்‌ என்று தெரிந்து 
கொண்டு ஆழ்வார்க்கடியார்‌ தங்களுக்கு ஒரு செய்தி அனுப்ப விரும்பினார்‌. நானும்‌ அன்றிரவு 
கடம்பூர்‌ சம்புவரையர்‌ மாளிகையில்‌ தங்கியபடியால்‌ என்னிடம்‌ செய்தி சொல்லி அனுப்பினார்‌. 
ஆனால்‌ கடம்பூரில்‌ தங்களை நான்‌ பார்க்க முடியவில்லை. தஞ்சாவூர்க்‌ கோட்டைக்கருகில்‌ 
சாலையில்தான்‌ சந்திக்க முடிந்தது. அதுவும்‌ தங்கள்‌ பல்லக்கு என்‌ குதிரை மேல்‌ 
மோதியதினால்தான்‌!" 


இவ்விதம்‌ வந்தியத்தேவன்‌ சொல்லி வந்தபோது நந்தினி மேலே அண்ணாந்து பார்த்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. ஆகையால்‌ அவளுடைய முகபாவத்திலிருந்து ஒன்றும்‌ கண்டுபிடிக்க 
முடியவில்லை. கடைசியில்‌ வந்தியத்தேவன்‌ சொன்னதைக்‌ கேட்டதும்‌, அவனைத்‌ திரும்பிப்‌ 
பார்த்து ஒரு மோகனப்‌ புன்னகை புரிந்தாள்‌. "ஆமாம்‌; நான்‌ ஏறும்‌ பல்லக்கு வெகு பொல்லாத 
பல்லக்குதான்‌!" என்றாள்‌. 


முப்பத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌ 
மந்திரவாதி 


தூரத்தில்‌ பேரிகைகளின்‌ பெருமுழக்கம்‌ கேட்டது. எக்காளங்கள்‌ சப்தித்தன. 
மனிதர்களின்‌ குரல்கள்‌ ஜயகோஷம்‌ செய்தன. கோட்டைக்‌ கதவுகள்‌ திறந்து மூடிக்‌ கொள்ளும்‌ 
சத்தமும்‌, யானைகள்‌ குதிரைகளின்‌ காலடிச்‌ சத்தமும்‌ எழுந்தன. 


நந்தினியின்‌ கவனத்தை அந்தச்‌ சத்தங்கள்‌ கவர்ந்தன என்பதை வந்தியத்தேவன்‌ அறிந்து 
கொண்டான்‌. காவல்‌ புரிந்த தாதிப்‌ பெண்‌ திடுக்கிட்டு எழுந்து சற்று அருகில்‌ வந்து, "அம்மா! 
எஜமான்‌ வந்து விட்டார்‌ போலிருக்கிறது" என்றாள்‌. 


நந்தினி, "எனக்குத்‌ தெரியும்‌; நீ உன்‌ இடத்துக்குப்‌ போ!" என்றாள்‌. 

பிறகு வந்தியத்தேவனைப்‌ பார்த்து, "தனாதிகாரி கோட்டையில்‌ பிரவேசிக்கிறார்‌. 
சக்கரவர்த்தியின்‌ கூஷமத்தை விசாரித்து விட்டு, கோட்டைத்‌ தளபதியைப்‌ பார்த்துப்‌ பேசிவிட்டு, 
இங்கே வருவார்‌.வருவதற்குள்‌ நீ போய்விட வேண்டும்‌. ஆழ்வார்க்கடியார்‌ கூறிய செய்தி என்ன?" 


என்று வினவினாள்‌. 


"அம்மணி! அந்த வீர வைஷ்ணவ சிகாமணி தங்களை அவருடைய சகோதரி என்று 
சொல்லிக்‌ கொண்டார்‌; அது உண்மைதானா?" என்று வல்லவரையன்‌ கேட்டான்‌. 


"அதைப்‌ பற்றி நீ ஏன்‌ சந்தேகப்படுகிறாய்‌?'"' 


"பச்சைக்‌ கிளியும்‌ கடுவன்‌ குரங்கும்‌ ஒரு தாயின்‌ குழந்தைகள்‌ என்றால்‌ எளிதில்‌ நம்ப 
முடியுமா?" 


20 


நந்தினி சிரித்துவிட்டு, "ஒரு விதத்தில்‌ அவர்‌ சொன்னது உண்மைதான்‌. நாங்கள்‌ ஒரே 
வீட்டில்‌, ஒரே குடும்பத்தில்‌ வளர்ந்தோம்‌. உடன்பிறந்த தங்கையைப்‌ போலவே என்னிடம்‌ பிரியம்‌ 
வைத்திருந்தார்‌. பாவம்‌! அவருக்குப்‌ பெரும்‌ ஏமாற்றம்‌ அளித்து விட்டேன்‌!" 

"அப்படியானால்‌ சரி! ஆழ்வார்க்கடியார்‌ தங்களுக்குச்‌ சொல்லி அனுப்பிய செய்தி 
கிருஷ்ணபகவான்‌ தங்களுக்காகக்‌ காத்துக்‌ கொண்டிருக்கிறார்‌ என்பதுதான்‌. தாங்கள்‌ 
கண்ணனை மணந்து கொள்ளும்‌ கலியாணக்‌ காட்சியைப்‌ பார்க்க வீர வைஷ்ணவ 
பக்தகோடிகளும்‌ காத்துக்‌ கொண்டிருக்கிறார்களாம்‌! " 

நந்தினி ஒரு பெருமூச்சு விட்டாள்‌. "ஆகா! இன்னும்‌ அவருக்கு அந்தச்‌ சபலம்‌ 
நீங்கவில்லை போலிருக்கிறது! நீ அவரைப்‌ பார்த்தால்‌ எனக்காக இதைச்‌ சொல்லி விடு. 
என்னை அடியோடு மறந்து விடச்‌ சொல்லு! ஆண்டாளைப்‌ போல்‌ பரமபக்தையாகக்‌ கொஞ்சமும்‌ 
தகுதியற்றவள்‌ நான்‌ என்று சொல்லு!" 

"நான்‌ அதை ஒப்புக்‌ கொள்ளவில்லை, அம்மா!" 

"என்னத்தை ஒப்புக்‌ கொள்ளவில்லை?" 

"தாங்கள்‌ ஆண்டாள்‌ ஆக முடியாது என்பதைத்தான்‌ ஒப்புக்‌ கொள்ளவில்லை. ஆண்டாள்‌ 
பக்தி செய்து, பாட்டுப்‌ பாடி, அழுது கண்ணீர்‌ விட்டு, பூமாலை தொடுத்துச்‌ சூட்டி, - 
இப்படியெல்லாம்‌ செய்து கண்ணனை மணந்து கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால்‌ தங்களுக்கு 
அத்தகைய கஷ்டமே தேவையில்லை. தங்களைக்‌ கிருஷ்ணபகவான்‌ பார்த்துவிட வேண்டியது 
தான்‌. ருக்மிணி, சத்தியபாமாவையும்‌, ராதையையும்‌, கோபிகாஸ்திரீ களையும்‌ உடனே கைவிட்டு 
அவர்கள்‌ வீற்றிருந்த சிம்மாசனத்தில்‌ தங்களை ஏற்றி உட்கார வைத்து விடூவார்‌!"' 


"ஐயா! நீர்‌ முகஸ்துதி செய்வதில்‌ சமர்த்தராயிருக்கிறீர்‌. அது எனக்குப்‌ 
பிடிப்பதேயில்லை."' 


"அம்மணி! முகஸ்துதி என்றால்‌ என்னவோ?" 

"முகத்துக்கு நேரே ஒருவரைப்‌ புகழ்வதுதான்‌." 

"அப்படியானால்‌ சற்றே நீங்கள்‌ திரும்பி முதுகைக்‌ காட்டிக்‌ கொண்டு உட்காருங்கள்‌." 
"எதற்காக?" 


"முகத்தைப்‌ பார்க்காமல்‌ முதுகைப்‌ பார்த்துக்‌ கொண்டு புகழ்ச்சி கூறுவதற்காகத்தான்‌. 
அதில்‌ ஒன்றும்‌ தவறு இல்லையல்லவா?" 


"நீர்‌ பேச்சில்‌ மிக கெட்டிக்காரராயிருக்கிறீர்‌."' 
"இப்போது தாங்கள்‌ அல்லவா முகஸ்துதி செய்கிறீர்கள்‌?" 
"நீரும்‌ உமது முகத்தைத்‌ திருப்பிக்‌ கொண்டு, முதுகைக்‌ காட்டுவதுதானே?"" 


"மகாராணி! போர்க்களத்திலாகட்டும்‌, பெண்மணிகளிடமாகட்டும்‌, நான்‌ முதுகு 
காட்டுவது எப்போதும்‌ கிடையாது. தாங்கள்‌ தாராளமாய்‌ என்னை முகஸ்துதி செய்யலாம்‌!" 


இதைக்‌ கேட்டு விட்டு நந்தினி 'கலீர்‌' என்று சிரித்தாள்‌. 


21 


"நீர்‌ மந்திரவாதிதான்‌; சந்தேகமில்லை; நான்‌ இம்மாதிரி வாய்விட்டுச்‌ சிரித்து வெகு 
காலம்‌ ஆயிற்று!" என்று சொன்னாள்‌. 


"ஆனால்‌, அம்மணி! தங்களைச்‌ சிரிக்கப்‌ பண்ணுவது வெகு அபாயம்‌! தடாகத்தில்‌ 
தாமரை சிரித்து மகிழ்ந்தது; தேன்‌ வண்டு மயங்கி விழுந்தது!" என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 


"நீர்‌ மந்திரவாதி மட்டுமல்ல; கவியும்‌ போலிருக்கிறதே!" 

"நான்‌ முகஸ்துதிக்கும்‌ அஞ்சமாட்டேன்‌; வசவுக்கும்‌ கலங்க மாட்டேன்‌." 

"உம்மை யார்‌ வைதது?" 

"சற்றுமுன்‌ என்னைக்‌ 'கவி' என்றீர்களே?" 

"அப்படியென்றால்‌?" 

"நான்‌ சிறுவனாயிருந்தபோது என்னைச்‌ சிலர்‌ 'குரங்கு மூஞ்சி!' என்று சொல்வதுண்டு. 
வெகு நாளைக்குப்‌ பிறகு இன்றைக்குத்தான்‌ தங்களுடைய பவளச்‌ செவ்வாயினால்‌ அதைக்‌ 
கேட்டேன்‌." 

"உம்மையா 'குரங்கு மூஞ்சி' என்றார்கள்‌? யார்‌ அப்படிப்பட்ட புத்திசாலிகள்‌?" 

"அவர்களில்‌ யாரும்‌ இப்போது உயிரோடில்லை."' 


"உம்மை நான்‌ அவ்விதம்‌ சொல்லவில்லை. கவிபாடக்‌ கூடியவர்‌ போலிருக்கிறதே என்று 
சொன்னேன்‌." 


"கொஞ்சம்‌ கவியும்‌ பாடுவேன்‌; ஆனால்‌ பகைவர்களுக்கு முன்னால்தான்‌ பாடுவேன்‌. 
வில்லம்பினால்‌ சாகாதவர்கள்‌, சொல்லம்பினால்‌ சாகட்டும்‌ என்று!" 


"ஐயா, கவிராஜ வீரசிங்கமே! உம்முடைய பெயர்‌ என்னவென்று இன்னமும்‌ 
சொல்லவில்லையே!" 


"என்‌ சொந்தப்‌ பெயர்‌ வந்தியத்தேவன்‌; பட்டப்பெயர்‌ வல்லவரையன்‌." 
"அரச குலத்தினரா?" 

"பழைய புகழ்பெற்ற வாணாதி ராஜர்‌ குலத்தில்‌ வந்தவன்‌." 

"இப்போது உங்கள்‌ ராஜ்யம்‌?" 


"மேலே ஆகாசம்‌; கீழே பூமி; இப்போது நான்‌ சகல பூமண்டலத்துக்கும்‌ ஏக 
சக்கராதிபதி !"' 


நந்தினி சிறிது நேரம்‌ வல்லவரையனை ஏறத்தாழப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 


"அப்படி ஒன்றும்‌ நடக்காத காரியம்‌ இல்லை. உம்முடைய பூர்வீக ராஜ்யத்தை நீர்‌ 
திரும்பவும்‌ பெறலாம்‌." 


20222 


"அது எப்படி சாத்தியம்‌? புலியின்‌ வயிற்றுக்குள்ளே போனது திரும்பவும்‌ வருமா? சோழ 
சாம்ராஜ்யத்தில்‌ சேர்ந்த அரசு திரும்பக்‌ கிடைக்குமா?" 


"கிடைக்கும்படி செய்ய என்னால்‌ முடியும்‌." 

"அம்மணி! வேண்டாம்‌! இராஜ்யம்‌ ஆளும்‌ ஆசை எனக்கு எப்போதும்‌ கிடையாது. 
கொஞ்சம்‌ இருந்ததும்‌ இன்றைக்குச்‌ சுந்தர சோழ சக்கரவர்த்தியைப்‌ பார்த்த பிறகு அடியோடு 
போய்விட்டது. இம்மாதிரி பிறர்‌ கையை எதிர்பார்த்துச்‌ சக்கரவர்த்தியாயிருப்பதைக்‌ காட்டிலும்‌ 
மறுநாள்‌ உணவு எங்கே கிடைக்கும்‌ என்று தெரியாத சுதந்திர மனிதனாயிருப்பதே மேல்‌." 

"என்னுடைய கருத்தும்‌ அதுதான்‌!" என்றாள்‌ நந்தினி. பிறகு ஏதோ மறந்து போன 
விஷயத்தை ஞாபகப்படுத்திக்‌ கொண்டவள்‌ போல்‌, "சின்னப்‌ பழுவேட்டரையரின்‌ ஆட்கள்‌ 


உம்மை எதற்காக தேடுகிறார்கள்‌?" என்று கேட்டாள்‌. 


"தங்களுடைய தாதிப்‌ பெண்ணைப்‌ போல்‌ அவருக்கும்‌ என்‌ பேரில்‌ சந்தேகம்‌ உண்டாகி 
விட்டது." 


"என்ன சந்தேகம்‌?" 

"பனை இலச்சினை உள்ள முத்திரை மோதிரம்‌ என்னிடம்‌ எப்படி வந்தது என்று." 
நந்தினியின்‌ முகத்தில்‌ பயத்தின்‌ சிறிய சாயல்‌ தென்பட்டது. 

"மோதிரம்‌ எங்கே?" என்று திடுக்கிட்ட குரலில்‌ கேட்டாள்‌. 


"இதோ இருக்கிறது, அம்மணி! இலேசில்‌ அதைப்‌ போக்கடித்து விடுவேனா?" என்று 
கூறிக்‌ கொண்டே மோதிரத்தை எடுத்துக்‌ காட்டினான்‌. 


" இது உம்மிடம்‌ இருப்பது அவருக்கு எப்படித்‌ தெரிந்தது?" என்று நந்தினி கேட்டாள்‌. 

"சுந்தர சோழ சக்கரவர்த்தியைப்‌ பார்க்க வேண்டும்‌ என்ற ஆசை என்‌ மனத்தில்‌ 
நெடுநாளாக இருந்தது. அதற்கு இந்த முத்திரை மோதிரத்தை உபயோகப்படுத்திக்‌ 
கொண்டேன்‌. பார்த்து முடிந்த பிறகு இந்த மோதிரம்‌ என்னிடம்‌ எப்படி வந்தது என்று 
கோட்டைத்‌ தளபதி கேட்டார்‌..." 


"நீர்‌ என்ன சொன்னீர்‌?" என்று நந்தினி வினாவிய குரலில்‌ திகில்‌ தொனித்தது. 


"தங்கள்‌ பெயரைச்‌ சொல்லவில்லை, அம்மணி! பெரிய பழுவேட்டரையர்‌ கொடுத்தார்‌ 
என்று சொன்னேன்‌. கடம்பூர்‌ மாளிகையில்‌ கொடுத்தார்‌ என்றும்‌ சொன்னேன்‌..." 


நந்தினி பெருமூச்சு விட்டாள்‌. அவள்‌ முகத்திலும்‌ குரலிலும்‌ இருந்த திகில்‌ நீங்கியது. 

"நீர்‌ சொன்னதை அவர்‌ நம்பினாரா?" என்று கேட்டாள்‌. 

"முழுதும்‌ நம்பியதாகத்‌ தெரியவில்லை. அதனால்தானே என்னைப்‌ பின்தொடரும்படி 
ஆட்களை விட்டிருக்க வேண்டும்‌? தமையனார்‌ திரும்பி வந்ததும்‌ என்னை அவர்‌ முன்னால்‌ நிறுத்தி 


உண்மையை அறிய எண்ணியிருக்கலாம்‌!" என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 


நந்தினி புன்னகை புரிந்து, "பெரிய பழுவேட்டரையரிடம்‌ நீர்‌ பயப்பட வேண்டாம்‌. அவர்‌ 
உம்மைக்‌ கடித்துத்‌ தின்றுவிடாமல்‌ நான்‌ பார்த்துக்‌ கொள்கிறேன்‌" என்றாள்‌. 


23 


"அம்மணி! தனாதிகாரியின்‌ பேரில்‌ தங்களுடைய செல்வாக்கு எவ்வளவு என்பது உலகம்‌ 
அறிந்த செய்தி. ஆனால்‌ எனக்கு வெளியில்‌ அவசர காரியம்‌ இருக்கிறது. ஆகையினால்தான்‌ 
தப்பிச்‌ செல்லத்‌ தங்கள்‌ உதவியைக்‌ கோருகிறேன்‌." 


"அப்படி என்ன அவசர வேலை இருக்கிறது?" 


"எத்தனையோ இருக்கிறது. உதாரணமாக ஆழ்வார்க்கடியாரைப்‌ பார்த்துத்‌ தங்கள்‌ 
மறுமொழியைச்‌ சொல்ல வேண்டும்‌. அவருக்கு என்ன சொல்லட்டும்‌?" 


"அவருக்கு 'நந்தினி' என்று ஒரு சகோதரி இருந்தாள்‌' என்பதை அடியோடு மறந்து 
விடும்படி சொல்லும்‌!" 


"சொல்லி விடலாம்‌; ஆனால்‌ நடக்கிற காரியமில்லை." 


"எது?" 


"தங்களை மறப்பதுதான்‌. இரண்டு தடவை தற்செயலாகப்‌ பார்த்த என்னாலேயே 
தங்களை மறக்க முடியாது போலிருக்கிறதே! வாழ்நாளெல்லாம்‌ தங்களோடு இருந்தவரால்‌ 
எப்படி மறக்க முடியும்‌?" 


நந்தினியின்‌ முகத்தில்‌ வெற்றிப்‌ பெருமிதத்தின்‌ சாயல்‌ பரிணமித்தது. அவளுடைய 
வேல்விழிகள்‌ வந்தியத்தேவனுடைய நெஞ்சை ஊடூருவின போல்‌ நோக்கின. 


"சக்கரவர்த்தியைப்‌ பார்ப்பதற்கு நீர்‌ ஏன்‌ அவ்வளவு ஆவல்‌ கொண்டிருந்தீர்‌?" என்று 
கேட்டாள்‌. 


"உலகப்‌ பிரசித்தி பெற்ற அந்தச்‌ சுந்தர புருஷரைப்‌ பார்க்க நான்‌ விரும்பியதில்‌ வியப்பு 
என்ன? உலகத்தில்‌ வீர மன்னர்கள்‌ தங்கள்‌ வீரமும்‌ பெளருஷமும்‌ பெருக வேண்டும்‌ என்றும்‌, 
இராஜயமும்‌ கீர்த்தியும்‌ விஸ்தரிக்க வேண்டும்‌ என்றும்‌ விரும்புவார்கள்‌. அவ்விதமே பிரஜைகளைப்‌ 
பிரார்த்தனை செய்யும்படியும்‌ சொல்வார்கள்‌. ஆனால்‌ நம்முடைய சக்கரவர்த்தியைப்‌ பற்றிப்‌ புத்த 
பிக்ஷூக்களின்‌ மடங்களில்‌ என்ன பிரார்த்தனை செய்கிறார்கள்‌? 


ச இரக சுந்தரச்‌ சோழர்‌ வண்மையும்‌ 'வனப்பும்‌' திண்மையும்‌ உலகிற்‌ 
சிறந்து வாழ்கெனவே" 


என்று பிரார்த்தனை செலுத்துகிறார்கள்‌. இத்தகைய கலியுக மன்மதனைப்‌ பார்க்க 
வேண்டும்‌ என்று எனக்கு வெகு நாளாக ஆசையாயிருந்தது..." 


"ஆமாம்‌; சக்கரவர்த்திக்குத்‌ தம்முடைய அழகைப்‌ பற்றி ரொம்பப்‌ பெருமைதான்‌. 
அவருடைய செல்வக்‌ குமாரிக்கு அதைவிட அதிக கர்வம்‌..." 


"குமாரியா? யாரைச்‌ சொல்லுகிறீர்கள்‌?" 


"பழையாறையிலே இருக்கிறாளே, ஒரு அகம்பாவம்‌ பிடித்த கர்வி, -- அந்த 
இளையபிராட்டி குந்தவை தேவியைத்‌ தான்‌ சொல்லுகிறேன்‌." 


வந்தியத்தேவா! நீ அதிர்ஷ்டக்காரன்‌. நீ தேடிக்‌ கொண்டிருந்த உபாயம்‌ இதோ உன்‌ 
முன்னால்‌ தானே வந்து நிற்கிறது! அதை நன்கு உபயோகப்படுத்திக்‌ கொள்‌! -- இவ்வாறு 
வல்லவரையன்‌ தனக்குத்‌ தானே சொல்லிக்‌ கொண்டான்‌. 


24 


இத்தனை நேரமும்‌ ஒய்யாரமாகப்‌ படுக்கையில்‌ சாய்ந்து படுத்திருந்த நந்தினி திடீரென்று 
எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்தாள்‌. 


"ஐயா! நான்‌ ஒன்று சொல்கிறேன்‌. அதை ஒப்புக்‌ கொள்வீரா?" என்று கேட்டாள்‌. 
"சொல்லுங்கள்‌, அம்மணி !" 


"நீரும்‌ நானும்‌ ஓர்‌ உடன்படிக்கை செய்து கொள்ளலாம்‌. நீர்‌ எனக்கு உதவி செய்ய 
வேண்டியது. நான்‌ உமக்கு உதவி செய்ய வேண்டியது. என்ன சொல்கிறீர்‌!" 


"அம்மணி! தாங்கள்‌ சோழ மகாராஜ்யத்தில்‌ சர்வ சக்தி வாய்ந்த தனாதிகாரியின்‌ ராணி. 
நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர்‌. நானோ ஒருவிதச்‌ செல்வாக்கும்‌ 
இல்லாதவன்‌. தங்களுக்கு நான்‌ என்ன விதத்தில்‌ உதவி செய்ய முடியும்‌?" என்றான்‌. 


அவன்‌ உள்ளத்திலிருந்து பேசுகிறானா, உதட்டிலிருந்து பேசுகிறானா என்று தெரிந்து 
கொள்ள விரும்பிய நந்தினி தன்‌ கூரிய விழிகளை அவன்‌ மீது செலுத்தினாள்‌. 

வந்தியத்தேவன்‌ அதற்குச்‌ சிறிதும்‌ கலங்காமல்‌ நின்றான்‌. 

"எனக்கு அந்தரங்கமான பணி ஆள்‌ ஒருவர்‌ தேவையாயிருக்கிறது. இந்த அரண்மனையில்‌ 


உமக்கு வேலை வாங்கிக்‌ கொடுத்தால்‌, ஒப்புக்‌ கொள்வீரா?" என்று கேட்டாள்‌. 


"இதே மாதிரி சேவையை இன்னொரு மாதரசிக்குச்‌ செய்வதாக ஏற்கெனவே ஒப்புக்‌ 
கொண்டு விட்டேன்‌. அவள்‌ வேண்டாமென்று நிராகரித்தால்‌ தங்களிடம்‌ வருகிறேன்‌." 


"அது யார்‌ அவள்‌, என்னோடு போட்டிக்கு வருகிறவள்‌?'"' 


"சற்று முன்‌ மிகப்‌ பிரியத்தோடு பேசினீர்களே, அந்த இளையபிராட்டி குந்தவை தேவி 
தான்‌." 


"பொய்‌! பொய்‌! அப்படி ஒரு நாளும்‌ இருக்க முடியாது! என்னை வேடிக்கை செய்யப்‌ 
பார்க்கிறீர்‌...!" 


"மகாராணி! இந்த ஓலையை ஏற்கெனவே பலர்‌ திருடிப்‌ பார்த்து விட்டார்கள்‌. 
ஆகையால்‌ தாங்களும்‌ இதைப்‌ பார்ப்பதினால்‌ மோசம்‌ ஒன்றும்‌ வந்து விடாது!" என்று சொல்லிக்‌ 
கொண்டே வந்தியத்தேவன்‌ ஆதித்த கரிகாலர்‌ குந்தவைக்குக்‌ கொடுத்த ஓலையை எடுத்து 
நீட்டினான்‌. 


நந்தினி ஓலையை விளக்கினடியில்‌ பிடித்துக்‌ கொண்டு படித்தாள்‌. படித்து முடித்தபோது 
அவளுடைய கண்களிலிருந்து கிளம்பிய மின்னல்‌ ஜுவாலை நாக சர்ப்பத்தின்‌ வாயிலிருந்து 


வெளிவந்து மறையும்‌ அதன்‌ பிளவுபட்ட நாவை வந்தியத்தேவனுக்கு நினைவூட்டியது; 
அவனையறியாமல்‌ அவன்‌ உடம்பு நடுங்கியது. 


நந்தினி கம்பீர பாவத்துடன்‌ வந்தியத்தேவனைப்‌ பார்த்து, "ஐயா! நீர்‌ இந்தக்‌ 
கோட்டையிலிருந்து உயிரோடு தப்பிச்‌ செல்ல எண்ணுகிறீர்‌ அல்லவா?" என்று கேட்டாள்‌. 


"ஆம்‌ அம்மா! அதற்குத்தான்‌ தங்கள்‌ உதவியை நாடி வந்தேன்‌." 


"ஒரு நிபந்தனையின்‌ பேரில்தான்‌ உம்மைத்‌ தப்பித்து விட நான்‌ உதவி செய்யலாகும்‌." 


25 


"நிபந்தனையைச்‌ சொல்லுங்கள்‌!" 


"இந்த ஓலைக்குக்‌ குந்தவை என்ன மறு ஓலை கொடுக்கிறாளோ, அதை மறுபடியும்‌ 
என்னிடம்‌ கொண்டு வந்து காட்ட வேண்டும்‌, சம்மதமா?" 


"மிக அபாயமான நிபந்தனை போடுகிறீர்கள்‌!" 
"அபாயத்துக்கு அஞ்சாதவர்‌ என்று சற்று முன்னால்‌ பெருமை அடித்துக்‌ கொண்டீரே?" 
"அபாயத்துக்குத்‌ துணிவது என்றால்‌ அதற்குத்‌ தகுந்த பரிசு கிட்டவேண்டும்‌ அல்லவா?..." 


"பரிசா? பரிசா வேண்டும்‌? நீர்‌ கனவிலும்‌ அடையக்‌ கருதாத பரிசு உமக்குக்‌ கிடைக்கும்‌. 
சோழ சாம்ராஜ்யத்தில்‌ இன்று சர்வ சக்தி வாய்ந்தவராய்‌ விளங்கும்‌ பெரிய பழுவேட்டரையர்‌ 
எந்தப்‌ பரிசுக்காக வருஷக்கணக்காகத்‌ தவம்‌ கிடக்கிறாரோ அத்தகைய பரிசு உமக்குக்‌ 
கிடைக்கும்‌!" என்று கூறி நந்தினி வந்தியத்தேவன்‌ பேரில்‌ மறுபடியும்‌ மோகனாஸ்திரத்தைத்‌ 
தூவினாள்‌. 


பாவம்‌! வல்லவரையனுடைய தலை சுழன்றது. நெஞ்சே! தைரியத்தைக்‌ கடைப்பிடி! 
அறிவை இழந்து விடாதே! என்று தனக்குள்‌ சொல்லிக்‌ கொண்டான்‌. 


அச்சமயம்‌ அவனுக்குத்‌ துணை செய்ய வந்ததைப்‌ போல்‌ அருகிலுள்ள 
தோட்டத்திலிருந்து ஆந்தையின்‌ கடூரமான குரல்‌ கேட்டது. ஒரு தடவை, இரண்டு தடவை, 
மூன்று தடவை கேட்டது. 


வந்தியத்தேவனுடைய உடம்பு சிலிர்த்தது. நந்தினி தோட்டத்தில்‌ ஆந்தைக்‌ குரல்‌ வந்த 
இடத்தை நோக்கி, "நிஜ மந்திரவாதியே வந்து விட்டான்‌!" என்றாள்‌. 


பிறகு வந்தியத்தேவனைப்‌ பார்த்து, "அவன்‌ எனக்கு இனித்‌ தேவையில்லை. ஆனாலும்‌ 
இரண்டு வார்த்தை அவனிடம்‌ சொல்லி அனுப்புகிறேன்‌. ஒரு வேளை, உம்மைத்‌ தப்பித்து 
விடுவதற்கும்‌ அவன்‌ உபயோகமாயிருக்கலாம்‌. சற்று நேரம்‌ நீர்‌ அதோ அந்தப்‌ பக்கம்‌ போய்‌ 
இருட்டில்‌ மறைந்து நில்லும்‌!" என்று முன்னம்‌ அவளுடைய தாதிப்‌ பெண்‌ போன திசைக்கு நேர்‌ 
எதிர்த்‌ திசையைக்‌ காட்டினாள்‌. 


முப்பத்தாறாம்‌ அத்தியாயம்‌ 
ஞாபகம்‌ இருக்கிறதா?"' 


லதா மண்டபத்தின்‌ தோட்ட வாசலண்டை வந்து நின்று நந்தினி மூன்று தடவை கையைத்‌ 
தட்டினாள்‌. 


அப்போது அவள்‌ முகத்தில்‌ படிந்திருந்தது பயத்தின்‌ ரேகையா அல்லது மரங்களின்‌ 
இருண்ட நிழலா என்று சொல்ல முடியாது. 


தோட்டத்தில்‌ சிறிது தூரம்‌ வரையில்‌ பெரிய பெரிய அடி மரங்களும்‌ அவற்றைச்‌ சுற்றிக்‌ 
கொண்டிருந்த கொடிகளும்‌ தெரிந்தன. அப்பால்‌ ஒரே இருட்‌ பிழம்பாயிருந்தது. 


26 


இருளைக்‌ கீறிக்‌ கொண்டு, கொடிகளை விலக்கிக்‌ கொண்டு, மரம்‌ ஒன்றின்‌ 
பின்னாலிருந்து மந்திரவாதி வெளியே வந்தான்‌. 


நந்தினி தன்னுடைய புஷ்ப மஞ்சத்தில்‌ போய்‌ உட்கார்ந்து கொண்டாள்‌. அவள்‌ அழகிய 
முகத்தில்‌ இப்போது அமைதி குடிகொண்டிருந்தது. 


மந்திரவாதி லதா மண்டபத்துக்குள்‌ நுழைந்தான்‌. தங்க விளக்கின்‌ சுடர்‌ ஒளி அவன்‌ 
முகத்தின்‌ மீது விழுந்தது. 


ஏற்கெனவே பார்த்த முகமாயிருக்கிறதே! யார்‌ இவன்‌? ஆம்‌! திருப்புறம்பியம்‌ பள்ளிப்‌ 
படையினருகில்‌ நள்ளிரவில்‌ கூடியிருந்த மனிதர்களில்‌ ஒருவன்‌ இவன்‌. பையிலிருந்து பொன்‌ 
நாணயங்களைக்‌ கலகலவென்று கொட்டியவன்‌. "ஆழ்வார்க்கடியானைக்‌ கண்ட இடத்தில்‌ 
உடனே கொன்று விடுங்கள்‌!" என்று மற்றவர்களுக்குக்‌ கூறிய ரவிதாசன்தான்‌ இவன்‌. 


வரும்போதே அவன்‌ முகத்தில்‌ கோபம்‌ கொதித்தது. மலர்ப்‌ படுக்கையில்‌ சாந்த 
வடிவமாய்‌ அமர்ந்திருந்த நந்தினியைக்‌ கண்டதும்‌ அவனுடைய பூனைக்‌ கண்கள்‌ வெறிக்‌ கனல்‌ 
வீசின. 


மஞ்சத்தின்‌ எதிரில்‌ கிடந்த பலகையில்‌ உட்கார்ந்து கொண்டு நந்தினியை உற்றுப்‌ 
பார்த்துக்‌ கொண்டு "ஹூம்‌ ஹ்ரீம்‌ ஹ்ராம்‌! பகவதி! சக்தி! சண்டிகேசுவரி!..." என்று சில 
மந்திரங்களைச்‌ சொன்னான்‌. "போதும்‌! நிறுத்து! தாதிப்‌ பெண்‌ வாசற்படியில்‌ உட்கார்ந்தபடி 
தூங்கித்‌ தொலைத்து விட்டாள்‌ போலிருக்கிறது! சொல்ல வேண்டியதைச்‌ சீக்கிரம்‌ சொல்‌! 
'அவர்‌' கோட்டைக்குள்‌ வந்து விட்டார்‌!" என்றாள்‌ நந்தினி. 


"அடி பாதகி!" என்று ரவிதாசன்‌ கூறியது, நாகப்பாம்பு சீறுவது போலத்‌ தொனித்தது. 
"யாரைச்‌ சொன்னாய்‌?" என்று நந்தினி சாந்தமாகவே கேட்டாள்‌. 


"நன்றி கெட்ட நந்தினியைத்தான்‌! பழுவூர்‌ இளையராணியைத்தான்‌! உன்னைத்தான்‌!" 
என்று ரவிதாசன்‌ தன்‌ ஒரு கை விரலால்‌ அவளைச்‌ சுட்டிக்காட்டினான்‌. 


நந்தினி மெளனமாயிருந்தாள்‌. 


"பெண்ணே! நினைவில்‌ வைத்திருக்க வேண்டிய சில சம்பவங்களை நீ மறந்து விட்டாய்‌ 
போலிருக்கிறது. அவற்றை உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன்‌" என்றான்‌ ரவிதாசன்‌. 


"பழைய கதை இப்போது எதற்கு?" என்றாள்‌ நந்தினி. 


"இப்போது எதற்கு என்றா கேட்கிறாய்‌? சொல்கிறேன்‌, முதலில்‌ ஞாபகப்படுத்தி விட்டுப்‌ 
பிற்பாடு சொல்கிறேன்‌" என்றான்‌ ரவிதாசன்‌. 


அவனைத்‌ தடுப்பதில்‌ பயனில்லையென்று கருதியவளைப்‌ போல்‌ நந்தினி ஒரு பெருமூச்சு 
விட்டு விட்டு, வேறு பக்கம்‌ திரும்பிக்‌ கொண்டாள்‌. 


"ராணி! கேள்‌! மூன்று வருஷத்துக்கு முன்னால்‌ ஒரு நாள்‌ நடுநிசியில்‌ வைகை நதிக்‌ 
கரையில்‌ உள்ள மயானத்தில்‌ ஒரு சிதை எரிந்து கொண்டிருந்தது. சாஸ்திரப்படி 
புரோகிதர்களைக்‌ கொண்டூ அந்திமக்கிரியை ஒன்றும்‌ அங்கு நடக்கவில்லை. காட்டில்‌ காய்ந்து 
கிடந்த கட்டைகளையும்‌ குச்சிகளையும்‌ இலைச்‌ சருகுகளையும்‌ கொண்டு வந்து அச்சிதையை 
அடூக்கினார்கள்‌. மரத்துக்குப்‌ பின்னால்‌ மறைத்து வைத்திருந்த ஓர்‌ உடலைக்‌ கொண்டூ வந்து 
அந்தச்‌ சிதையில்‌ இட்டார்கள்‌. பிறகு தீ மூட்டினார்கள்‌. காட்டுக்‌ கட்டைகளில்‌ தீ நன்றாய்ப்‌ 


27 


பிடித்துக்‌ கொழுந்து விட்டு எரிந்தது.அப்போது காட்டு நிழலிலிருந்து உன்னைச்‌ சிலர்‌ பிடித்து 
இழுத்துக்‌ கொண்டு வந்தார்கள்‌. உன்‌ காலையும்‌ கையையும்‌ கட்டிப்‌ போட்டிருந்தது. உன்‌ 
வாயில்‌ துணி அடைத்திருந்தது. இன்று அழகாகப்‌ பூ வைத்துக்‌ கொண்டை போட்டு 
கொண்டிருக்கிறாயே, அந்தக்‌ கூந்தல்‌ விரிந்து தரையில்‌ புரண்டு கொண்டிருந்தது. உன்னை 
அம்மனிதர்கள்‌ ஜூவாலை விட்டு எரிந்து கொண்டிருந்த சிதையில்‌ உயிரோடு போட்டுக்‌ 
கொளுத்தி விட எண்ணியிருந்தார்கள்‌. 'இன்னும்‌ கொஞ்சம்‌ தீ நன்றாக எரியட்டூம்‌!' என்று 
அவர்களில்‌ ஒருவன்‌ சொன்னான்‌. உன்னை அங்கேயே போட்டு விட்டு அந்த மனிதர்கள்‌ 
தனித்தனியே ஒரு பயங்கரமான சபதம்‌ எடுத்துக்‌ கொண்டார்கள்‌. அதை நீ கேட்டுக்‌ 
கொண்டிருந்தாய்‌. உன்‌ வாயை அடைத்திருந்தார்களே தவிர, கண்ணையும்‌ கட்டவில்லை; 
காதையும்‌ அடைக்கவில்லை. ஆகையால்‌, பார்த்துக்‌ கொண்டும்‌ கேட்டுக்‌ கொண்டுமிருந்தாய்‌. 
அவர்கள்‌ அனைவரும்‌ சபதம்‌ கூறி முடிந்த பிறகு உன்னை நெருங்கினார்கள்‌. அது வரை சும்மா 
இருந்தவள்‌, கட்டூண்டிருந்த உன்‌ கைகளால்‌ ஏதோ சமிக்ஞை செய்ய முயன்றாய்‌. உன்‌ 
கண்களை உருட்டி விழித்துப்‌ புருவத்தை நெரித்துக்‌ கஷ்டப்பட்டாய்‌. அவர்களில்‌ ஒருவன்‌ 'இவள்‌ 
ஏதோ சொல்ல விரும்புகிறாளடா!' என்றான்‌. 'பழைய கதையாகத்தான்‌ இருக்கும்‌; தூக்கிச்‌ 
சிதையில்‌ போடூ!' என்றான்‌ இன்னொருவன்‌. 'இல்லையடா! தீயில்‌ போடுவதற்கு முன்னால்‌ 
என்னதான்‌ சொல்கிறாள்‌, கேட்டு விடலாம்‌! வாயிலிருந்து துணியை எடு!' என்றான்‌ 
மற்றொருவன்‌. அவனே அவர்களுக்குத்‌ தலைவன்‌ ஆனபடியால்‌ உன்‌ வாயிலிருந்து துணியை 
எடுத்தார்கள்‌. நீ அப்போது என்ன சொன்னாய்‌ என்பது நினைவிருக்கிறதா, பெண்ணே!" என்று 
ரவிதாசன்‌ கேட்டுவிட்டு நிறுத்தினான்‌. 


நந்தினி மறுமொழி சொல்லவும்‌ இல்லை; அவனைத்‌ திரும்பிப்‌ பார்க்கவும்‌ இல்லை. 
நெஞ்சில்‌ குடிகொண்டிருந்த அருவருப்பையும்‌ பீதியையும்‌ அதே சமயத்தில்‌ பயங்கர 
சங்கல்பத்தின்‌ உறுதியையும்‌ அவள்‌ முக மண்டலம்‌ காட்டியது. அவளுடைய கரிய 
கண்களிலிருந்து இரு கண்ணீர்த்‌ துளிகளும்‌ ததும்பி நின்றன. 


"பெண்ணே! பேச மாட்டேன்‌ என்கிறாய்‌! வேண்டாம்‌! அதையும்‌ நானே சொல்லி 
விடுகிறேன்‌. அந்த மனிதர்களைப்‌ போலவே நீயும்‌ பழி வாங்கும்‌ விரதம்‌ பூணப்‌ போவதாகச்‌ 
சொன்னாய்‌. பழி வாங்குவதற்கு அவர்களைக்‌ காட்டிலும்‌ உனக்கே அதிகக்‌ காரணம்‌ உண்டு 
என்று சத்தியம்‌ செய்தாய்‌. உன்னுடைய அழகையும்‌ மதியையும்‌ அதற்கே பயன்படுத்துவதாகக்‌ 
கூறினாய்‌. அவர்களுக்கு உன்னால்‌ முடிந்த அளவு உதவி புரிவதாகவும்‌ சொன்னாய்‌. சபதத்தை 
நிறைவேற்றியதும்‌ நீயே உன்‌ உயிரை விட்டு விடத்‌ தீர்மானித்திருப்பதாகவும்‌ ஆணையிட்டுச்‌ 
சொன்னாய்‌. உன்னை மற்றவர்கள்‌ நம்பவில்லை. ஆனால்‌ நான்‌ நம்பினேன்‌. நம்பி, உன்னைத்‌ 
தீயில்‌ போட்டு விடாமல்‌ தடுத்தேன்‌. உன்‌ உயிரைத்‌ தப்புவித்தேன்‌, இதெல்லாம்‌ உனக்கு 
ஞாபகம்‌ இருக்கிறதா?" என்று ரவிதாசன்‌ கூறி நிறுத்தினான்‌. 


நந்தினி சற்றுத்‌ திரும்பி அவனைப்‌ பார்த்து, "ஞாபகம்‌ இருக்கிறதா என்று கேட்கிறாயே? 
என்‌ நெஞ்சில்‌ அவ்வளவும்‌ தீயினால்‌ எழுதியது போல்‌ எழுதி வைத்திருக்கிறதே?" என்றாள்‌. 


"பின்னர்‌ ஒருநாள்‌ நாம்‌ எல்லோரும்‌ அகண்ட காவேரிக்‌ கரையோரமாகக்‌ காட்டு வழியில்‌ 
போய்க்‌ கொண்டிருந்தோம்‌. திடீரென்று பின்னால்‌ குதிரை வீரர்கள்‌ வரும்‌ சப்தம்‌ கேட்டது. 
அவர்கள்‌ போகும்‌ வரையில்‌ நாம்‌ ஒவ்வொருவரும்‌ தனித்தனியாகக்‌ காட்டில்‌ ஒளிந்துகொள்ளத்‌ 
தீர்மானித்தோம்‌. ஆனால்‌ நீ மட்டும்‌ அத்தீர்மானத்தை மீறி வழியிலேயே நின்றாய்‌. அந்த வீரர்கள்‌ 
உன்னைப்‌ பிடித்துக்‌ கொண்டார்கள்‌. அவர்களுடைய தலைவனாகிய பழுவேட்டரையன்‌ 
உன்னைக்‌ கண்டு மயங்கி உன்‌ மோக வலையில்‌ விழுந்தான்‌. அவனை நீ மணந்தாய்‌. என்னைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌ எல்லாரும்‌ நான்‌ ஏமாந்து விட்டதாக என்னை இடித்துக்‌ கூறினார்கள்‌. நான்‌ 
உன்னை விடவில்லை. எப்படியோ ஒரு நாள்‌ உன்னைத்‌ தனியே பிடித்துக்‌ கொண்டேன்‌. 
துரோகியாகிய உன்னைக்‌ கத்தியால்‌ குத்திக்‌ கொன்று விட எண்ணினேன்‌. மறுபடியும்‌ நீ உயிர்ப்‌ 
பிச்சை கேட்டாய்‌. நம்முடைய சபதத்தை நிறைவேற்றுவதற்காகவே இங்கு வந்திருப்பதாகக்‌ 
கூறினாய்‌. இந்த அரண்மனையில்‌ இருந்தபடியே எங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம்‌ 


28 


செய்வதாகச்‌ சத்தியம்‌ செய்தாய்‌. இதெல்லாம்‌ உண்மையா இல்லையா?" என்று கேட்டு விட்டூ 
நிறுத்தினான்‌ ரவிதாசன்‌. 


"இதெல்லாம்‌ உண்மைதான்‌; யார்‌ இல்லை என்றார்கள்‌? எதற்காகத்‌ திருப்பித்‌ திருப்பிச்‌ 
சொல்லுகிறாய்‌? இப்போது நீ வந்த காரியத்தைச்‌ சொல்லு!" என்றாள்‌ நந்தினி. 


"இல்லை, பெண்ணே! உனக்கு ஞாபகம்‌ இல்லை. எல்லாவற்றையும்‌ நீ மறந்து விட்டாய்‌! 
பழுவூர்‌ அரண்மனையின்‌ சுகபோகத்தில்‌ அழுந்தி உன்‌ சபதத்தை மறந்து விட்டாய்‌! அறுசுவை 
உண்டி அருந்தி, ஆடை ஆபரணங்கள்‌ புனைந்து, சப்ரகூட மஞ்சத்தில்‌ பட்டு மெத்தையில்‌ 
உறங்கி; தந்தப்‌ பல்லக்கில்‌ பிரயாணம்‌ செய்யும்‌ ராணி நீ! உனக்குப்‌ பழைய ஞாபகங்கள்‌ எப்படி 
இருக்கும்‌?" 


"சீச்சீ! இந்த மஞ்சமும்‌ மெத்தையும்‌ ஆடை ஆபரணமும்‌ யாருக்கு வேண்டும்‌? இந்த அற்ப 
போகங்களுக்காகவா நான்‌ உயிர்‌ வாழ்கிறேன்‌? இல்லவே இல்லை!" 


"அல்லது வழியில்‌ போகிற வாலிபனுடைய செளந்தரிய வதனத்தைக்‌ கண்டு மயங்கி 
விட்டாய்‌ போலும்‌! புதிதாகக்‌ கொண்ட மையலில்‌ பழைய பழிவாங்கும்‌ எண்ணத்தை 
மறந்திருக்கலாம்‌ அல்லவா?" 


நந்தினி சிறிது துணுக்கம்‌ அடைந்தாள்‌. அதை உடனே சமாளித்துக்‌ கொண்டு "பொய்‌! 
முழுப்‌ பொய்‌!" என்றாள்‌. 


"அது பொய்யானால்‌, நான்‌ இன்று வரப்‌ போவதாக முன்னதாகச்‌ சொல்லி 
அனுப்பியிருந்தும்‌ வழக்கமான இடத்துக்கு உன்‌ தாதிப்‌ பெண்ணை ஏன்‌ அனுப்பி 
வைக்கவில்லை?" 


"அனுப்பி வைத்துத்தான்‌ இருந்தேன்‌. உனக்கு வைத்திருந்த ஏணியில்‌ இன்னொருவன்‌ 
ஏறி வந்து விட்டான்‌. அந்த மூடப்‌ பெண்‌ அவனை நீதான்‌ என்று எண்ணி அழைத்துக்‌ கொண்டு 
வந்து விட்டாள்‌. அது என்னுடைய குற்றமா?" 


"யாருடைய குற்றமாயிருந்தால்‌ என்ன? இன்னும்‌ ஒருகணத்தில்‌ என்‌ உயிருக்கு ஆபத்து 
வருவதாயிருந்தது. அந்த வாலிபனைத்‌ தேடி வந்த கோட்டைக்‌ காவலர்‌ என்னைப்‌ பிடித்துக்‌ 
கொள்ள இருந்தார்கள்‌. இந்த அரண்மனைக்குப்‌ பக்கத்துக்‌ காட்டிலுள்ள குளத்தில்‌ மூச்சுத்‌ 
திணறும்‌ வரையில்‌ முழுகியிருந்து, அவர்கள்‌ போன பிறகு தப்பித்து வந்தேன்‌. சொட்டச்‌ சொட்ட 
நனைந்து வந்தேன்‌..." 


"உனக்கு அது வேண்டியதுதான்‌. என்னைச்‌ சந்தேகித்த பாவத்தை அந்த முழுக்கினால்‌ 
கழுவிக்‌ கொண்டாய்‌!" 


"பெண்ணே! சத்தியமாகச்‌ சொல்‌! அந்த வாலிபனுடைய அழகில்‌ நீ மதிமயங்கி 
விடவில்லையா?" 


"சீச்சி! இது என்ன வார்த்தை! ஆண்பிள்ளைகளின்‌ அழகைப்‌ பற்றி யாராவது 
பேசுவார்களா? இந்த வெட்கங்கெட்ட சோழ நாட்டிலேதான்‌ 'அரசன்‌ அழகன்‌' என்று 
கொண்டாடுவார்கள்‌. ஆண்‌ பிள்ளைகளுக்கு அழகு உடம்பிலுள்ள போர்த்‌ தழும்புகள்‌ அல்லவா?" 


"நன்றாக சொன்னாய்‌; இதை நீ உண்மையாகச்‌ சொல்லும்பட்சத்தில்‌, அந்த வாலிப 
வழிப்போக்கன்‌ இங்கு எதற்காக வந்தான்‌?" 


29 


"முன்னமே சொன்னேனே, நீதான்‌ என்று எண்ணி வாசுகி அவனை அழைத்துக்‌ கொண்டு 
வந்தாள்‌ என்று." 


"என்னிடம்‌ கூட நீ கொடுக்காத உன்‌ முத்திரை மோதிரத்தை அவனிடம்‌ ஏன்‌ 
கொடுத்தாய்‌?" 


"அவனை இவ்விடம்‌ தருவித்துப்‌ பேசுவதற்காகவே கொடுத்தேன்‌. இப்போது 
அம்மோதிரத்தை அவனிடமிருந்து வாங்கிக்‌ கொண்டு விடப்‌ போகிறேன்‌..." 


"எதற்காக அவனைத்‌ தருவித்தாய்‌? அவனிடம்‌ இவ்வளவு நேரம்‌ என்ன சல்லாபம்‌ செய்து 
கொண்டிருந்தாய்‌?" 


"ஒரு முக்கியமான லாபத்தைக்‌ கருதியே அவனுடன்‌ சல்லாபம்‌ செய்து 
கொண்டிருந்தேன்‌. நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றிக்‌ கொள்ள அவனால்‌ பெரிய 
அனுகூலம்‌ ஏற்படும்‌." 


"அடி பாதகி! கடைசியில்‌ உன்‌ பெண்‌ புத்தியைக்‌ காட்டி விட்டாயா? யாரோ முன்பின்‌ 
தெரியாத வாலிபனிடம்‌ நமது இரகசியத்தை..." 


"வீணில்‌ ஏன்‌ பதறுகிறாய்‌? நான்‌ ஒன்றும்‌ அவனிடம்‌ சொல்லிவிடவில்லை. அவனிடமிருந்து 
தான்‌ இரகசியத்தைக்‌ கிரஹித்துக்‌ கொண்டேன்‌." 


"என்ன கிரஹித்துக்‌ கொண்டாய்‌?" 


"இவன்‌ காஞ்சியிலிருந்து  பழையாறைக்கு ஓலை கொண்டு போகிறான்‌. 
பழையாறையிலுள்ள பெண்‌ புலிக்குக்‌ கொண்டு போகிறான்‌, அதை என்னிடம்‌ காட்டினான்‌. அவள்‌ 
கொடுக்கும்‌ மறு ஓலையை என்னிடம்‌ கொண்டு வர வேண்டும்‌ என்று சொல்லிக்‌ 
கொண்டிருந்தேன்‌. அதற்குள்‌ நீ வந்து விட்டாய்‌." 


"ஓலையுமாயிற்று; எழுத்தாணியும்‌ ஆயிற்று. இதனாலெல்லாம்‌ நமக்கு என்ன 
உபயோகம்‌?" 


"உன்னுடைய அறிவின்‌ ஓட்டம்‌ அவ்வளவுதான்‌! புலிக்‌ குலத்தை அடியோடு அழிப்பது 
என்று நாம்‌ விரதம்‌ கொண்டிருக்கிறோம்‌. ஆனால்‌ நீங்கள்‌ ஆண்புலிகளை மட்டுமே எண்ணிக்‌ 
கொண்டிருக்கிறீர்கள்‌. பெண்‌ புலியினாலும்‌ குலம்‌ வளரும்‌ என்பதை மறந்து விட்டீர்கள்‌. அது 
மட்டுமல்ல; தற்போது இந்தச்‌ சோழ ராஜ்யத்தை ஆளுவது யார்‌ என்று எண்ணியிருக்கிறாய்‌? 
பலமிழந்து செயலிழந்து நோய்ப்‌ படுக்கையில்‌ படுத்திருக்கும்‌ கிழவனா? காஞ்சியிலும்‌ 
இலங்கையிலும்‌ உள்ள இளவரசர்களா?..." 


"இல்லை! உன்னை ராணியாகப்‌ பெறும்‌ பாக்கியம்‌ பெற்ற தனாதிகாரி 
பழுவேட்டரையர்தான்‌. இது உலகம்‌ அறிந்ததாயிற்றே!" 


"அதுவும்‌ தவறு! உலகம்‌ அப்படி எண்ணுகிறது; இந்தக்‌ கிழவரும்‌ அப்படி எண்ணியே 
ஏமாந்து போகிறார்‌. நீயும்‌ அந்த ஏமாற்றத்துக்கு உள்ளாகியிருக்கிறாய்‌. உண்மையில்‌ 
பழையாறையில்‌ உள்ள பெண்‌ புலிக்குட்டிதான்‌ இந்த ராஜ்யத்தை ஆளுகிறது. அரண்மனைக்குள்‌ 
இருந்தபடி அந்தக்‌ கர்வக்காரி சூத்திரக்‌ கயிற்றை இழுத்து எல்லாரையும்‌ ஆட்டி வைக்கப்‌ 
பார்க்கிறாள்‌! அவளுடைய கொட்டத்தை நான்‌ அடக்குவேன்‌. அதற்காகவே இந்த வாலிபனை 
உபயோகப்படுத்திக்‌ கொள்ளப்‌ போகிறேன்‌..." 


ரவிதாசனுடைய முகத்தில்‌ வியப்புக்கும்‌ மரியாதைக்கும்‌ உரிய அறிகுறிகள்‌ தென்பட்டன. 


30 


"நீ பெரிய கைகாரிதான்‌; சந்தேகம்‌ இல்லை; ஆனால்‌ இதெல்லாம்‌ உண்மை என்பது 
என்ன நிச்சயம்‌? உன்னை எப்படி நம்புவது?" என்றான்‌. 


"அந்த வாலிபனை உன்னிடமே ஒப்புவிக்கிறேன்‌. நீயே அவனைச்‌ சுரங்க வழியில்‌ 
கோட்டைக்கு வெளியே அழைத்துக்‌ கொண்டு போ! கண்ணைக்‌ கட்டி அழைத்துக்‌ கொண்டு 
போ! பழையாறைக்கு அருகில்‌ சென்று காத்திரு! குந்தவை கொடுக்கும்‌ மறு ஓலையுடன்‌ இங்கே 
அவனை மீண்டும்‌ அழைத்துக்‌ கொண்டு வா! அவன்‌ தப்பித்துக்‌ கொள்ளப்‌ பார்த்தாலும்‌ உன்னை 
ஏமாற்றப்‌ பார்த்தாலும்‌ உடனே கொன்று விடு" என்றாள்‌ நந்தினி. 


"வேண்டாம்‌! வேண்டாம்‌! நீயும்‌ அவனும்‌ எப்படியாவது போங்கள்‌! அவனைச்‌ சின்னப்‌ 
பழுவேட்டரையரின்‌ ஆட்கள்‌ கோட்டைக்குள்‌ இப்போது தேடுகிறார்கள்‌; வெளியிலும்‌ 
சீக்கிரத்தில்‌ தேடப்‌ போகிறார்கள்‌. அவனோடூ சேர்ந்து போனால்‌ எனக்கும்‌ ஆபத்து வரும்‌. நான்‌ 
வந்த காரியத்தைப்‌ பற்றிச்‌ சொல்லு!" 


"வந்த காரியம்‌ என்னவென்று நீ இன்னமும்‌ தெரிவிக்கவில்லை..." 


"காஞ்சிக்கும்‌ இலங்கைக்கும்‌ ஆட்கள்‌ போக ஏற்பாடாகி விட்டது. இலங்கைக்கு 
போகிறவர்கள்‌ பாடு ரொம்பவும்‌ கஷ்டம்‌. அங்கே வெகு சாமர்த்தியமாக நடந்து கொள்ள 
வேண்டும்‌..." 


"அதற்கு என்னை என்ன செய்யச்‌ சொல்கிறாய்‌? இன்னும்‌ பொன்‌ வேண்டுமா? 
உங்களுடைய பொன்னாசைக்கு எல்லையே கிடையாதா?" 


"பொன்‌ எங்களுடைய சொந்த உபயோகத்துக்கு அல்ல; எடுத்த காரியத்தை 
முடிப்பதற்காகத்தான்‌. பின்‌ எதற்காக உன்னை இங்கு விட்டு வைத்திருக்கிறோம்‌? 
இலங்கைக்குப்‌ போகிறவர்களுக்குச்‌ சோழ நாட்டுப்‌ பொன்‌ நாணயத்தினால்‌ பயன்‌ இல்லை; 
இலங்கைப்‌ பொன்‌ இருந்தால்‌ நல்லது..." 


"இதைச்‌ சொல்வதற்கு ஏன்‌ இத்தனை நேரம்‌? நீ கேட்பதற்கு முன்பே நான்‌ எடுத்து 
வைத்திருக்கிறேன்‌" என்று நந்தினி கூறி, தான்‌ இருந்த மஞ்சத்தின்‌ அடியில்‌ குனிந்தாள்‌. ஒரு 
பையை எடுத்து ரவிதாஸன்‌ கையில்‌ தந்தாள்‌. "இது நிறைய இலங்கைப்‌ பொற்காசு இருக்கிறது. 
எடுத்துக்‌ கொண்டு போ! அவர்‌ வரும்‌ நேரமாகி விட்டது!" என்றாள்‌. 


ரவிதாஸன்‌ பையை வாங்கிக்‌ கொண்டு புறப்பட்டபோது, "கொஞ்சம்‌ பொறு! அந்த 
வாலிபனைக்‌ கோட்டைக்கு வெளியிலாவது கொண்டு போய்‌ விட்டு விடு! அப்புறம்‌ அவன்‌ வேறு 
பாதையில்‌ போகட்டும்‌! சுரங்க வழியை அவனுக்கு காட்டிக்‌ கொடுக்க எனக்கு விருப்பமில்லை!" 
என்று சொல்லிவிட்டு எழுந்து நின்று, இருண்ட மாளிகைப்‌ பக்கம்‌ பார்த்தாள்‌. 


அங்கே ஒன்றும்‌ தெரியவில்லை விரல்களினால்‌ சமிக்ஞை செய்தாள்‌; இலேசாகக்‌ 
கையைத்‌ தட்டினாள்‌; ஒன்றிலும்‌ பலன்‌ இல்லை. 


அவளும்‌ ரவிதாசனும்‌ லதா மண்டபப்‌ பாதை வழியாகச்‌ சிறிது தூரம்‌ சென்றார்கள்‌. அந்தப்‌ 
பிரம்மாண்டமான இருள்‌ மாளிகையில்‌ அங்கிருந்து பிரவேசிக்கும்‌ வாசலை நெருங்கினார்கள்‌. 


ஆனால்‌ வந்தியத்தேவனைக்‌ காணவில்லை! சுற்றும்‌ முற்றும்‌ நாலாபுறத்திலும்‌ அவனைக்‌ 
காணவில்லை! 


31 


முப்பத்தியேழாம்‌ அத்தியாயம்‌ 
சிம்மங்கள்‌ மோதின! 


பழுவூர்ச்‌ சகோதரர்கள்‌ மீது தஞ்சைபுரிவாசிகள்‌ தனிப்பட்ட அபிமானம்‌ 
வைத்திருந்தார்கள்‌. அந்தப்‌ பழைய நகருக்குப்‌ புதிய பெருமையும்‌ செல்வாக்கும்‌ அளித்தவர்கள்‌ 
பழுவேட்டரையர்கள்‌ அல்லவா? 


யானை, குதிரை, ஒட்டகைகளுடன்‌ பவனி என்றால்‌, எந்த நாளிலும்‌ ஜனங்களுக்கு 
வேடிக்கை பார்ப்பதில்‌ குதூகலந்தான்‌. அதிலும்‌ தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையர்‌ 
தஞ்சையை விட்டு வெளியே போனாலும்‌ சரி, வெளியே போயிருந்து கோட்டைக்குள்‌ 
பிரவேசித்தாலும்‌ சரி, வீதியின்‌ இருபுறங்களிலும்‌ ஜனங்கள்‌ திரண்டு நின்று வேடிக்கை 
பார்ப்பார்கள்‌; ஜயகோஷம்‌ செய்வார்கள்‌; வாழ்த்துக்‌ கூறுவார்கள்‌; பூமாரியும்‌, பொரி மழையும்‌ 
பொழிவார்கள்‌. 


சாதாரணமாகப்‌ பெரிய சகோதரர்‌ வெளியில்‌ போய்விட்டு வந்தால்‌ இளையவர்‌ 
கோட்டை வாசலில்‌ வந்து நின்று வரவேற்று அழைத்துச்‌ செல்வார்‌. 


அண்ணனும்‌ தம்பியும்‌ ஒருவரையொருவர்‌ கண்டதும்‌ தழுவிக்‌ கொள்ளும்‌ காட்சி 
நீலகிரியும்‌ பொதிகை மலையும்‌ ஆலிங்கனம்‌ செய்து கொள்வது போலிருக்கும்‌. 


இருவரும்‌ இரண்டு யானைகள்‌ மீதோ அல்லது குதிரைகளின்‌ மீதோ ஏறிக்‌ கொண்டு 
அருகருகே சென்றார்களானால்‌, அந்தக்‌ காட்சியைப்‌ பார்க்கப்‌ பதினாயிரம்‌ கண்கள்‌ வேண்டும்‌. 


பழுவூர்ச்‌ சகோதரர்களைச்‌ சிலர்‌ இரணியனுக்கும்‌ இரண்யாட்சனுக்கும்‌ ஒப்பிட்டு 
பேசுவார்கள்‌. இன்னும்‌ சிலர்‌ 'சுந்தோப சுந்தர்கள்‌' என்பார்கள்‌. இராமரையும்‌ பரதரையும்‌ ஒத்த 
அருமைச்‌ சகோதரர்கள்‌ என்றும்‌, வீமனையும்‌ அருச்சுனனையும்‌ ஒத்த வீரச்‌ சகோதரர்கள்‌ என்று 
கூறுவோரும்‌ உண்டு. 


ஆனால்‌ இன்றைக்குப்‌ பெரிய பழுவேட்டரையர்‌ தஞ்சைக்‌ கோட்டைக்குள்‌ 
பிரவேசித்தபோது அவருடன்‌ வந்த பரிவாரங்கள்‌ வழக்கமான முழக்கங்களைச்‌ செய்தபோதிலும்‌ 
வீதிகளில்‌ குதூகல ஆரவாரம்‌ இல்லை; ஜனக்‌ கூட்டமும்‌ அதிகமில்லை. சின்னப்‌ 
பழுவேட்டரையர்‌ கோட்டை வாசலுக்கு அண்ணனை வரவேற்பதற்காக வந்து காத்திருக்கவும்‌ 
இல்லை. 


ஆனால்‌ தனாதிகாரி இதைப்‌ பொருட்படுத்தாமல்‌ நேரே தம்பியின்‌ மாளிகையை 
நோக்கிச்‌ சென்றார்‌. ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தில்‌ இளையவன்‌ ஈடுபட்டிருக்க வேண்டும்‌ 
என்று அவர்‌ எண்ணினார்‌. ஒருவேளை சக்கரவர்த்தியின்‌ உடல்நிலை ரொம்பக்‌ கேவலமாகி 
விட்டதோ, அல்லது... அல்லது, 'பெரிய காரியம்‌'தான்‌ நடந்து விட்டதோ என்ற ஐயம்‌ 
உண்டாயிற்று. ஆகையால்‌, வழக்கத்தை விடத்‌ துரிதமாகவே அவருடைய பரிவார ஊர்வலம்‌ 
சென்று கோட்டைத்‌ தளபதி சின்னப்‌ பழுவேட்டரையரின்‌ மாளிகையை அடைந்தது. 


மாளிகை வாசலுக்குத்‌ தமையனை வரவேற்க வந்த தளபதியின்‌ முகத்தில்‌ பரபரப்பும்‌ 
கவலையும்‌ காணப்பட்டன. தமையனுக்கு வணக்கம்‌ செலுத்திப்‌ பிறகு மார்புறத்‌ தழுவிக்‌ 
கொண்டார்‌. இருவரும்‌ மாளிகைக்குள்‌ சென்றார்கள்‌. நேரே அந்தரங்க மந்திராலோசனை 
மண்டபத்துக்குள்‌ பிரவேசித்தார்கள்‌. 


இருவரும்‌ தனிப்பட்டதும்‌, " தம்பி! காலாந்தகா! என்ன ஒரு மாதிரி இருக்கிறாய்‌? 
ஏதாவது விசேஷம்‌ உண்டா? சக்கரவர்த்தி சுகமா?" என்று தமையனார்‌ கேட்டார்‌. 


32 


சின்னப்‌ பழுவேட்டரையராகிய காலாந்தக கண்டர்‌, "சக்கரவர்த்தி எப்போதும்‌ போல்‌ 
இருக்கிறார்‌. அவரது சுகத்தில்‌ அபிவிருத்தியும்‌ இல்லை; சீர்கேடும்‌ இல்லை!" என்றார்‌. 


"பின்‌ ஏன்‌ வாட்டம்‌ அடைந்திருக்கிறது உன்‌ முகம்‌? ஏன்‌ கோட்டை வாசலுக்கு 
வரவில்லை? ஊரும்‌ ஒரு மாதிரி சலசலப்புக்‌ குறைந்திருக்கிறதே!' என்று பெரியவர்‌ கேட்டார்‌. 


"அண்ணா! ஒரு சிறு சம்பவம்‌ நடந்திருக்கிறது. பிரமாதம்‌ ஒன்றும்‌ இல்லை. அதைப்‌ பற்றிப்‌ 
பிற்பாடு சொல்கிறேன்‌. தாங்கள்‌ போன காரியங்களெல்லாம்‌ எப்படி?" என்று காலாந்தககண்டர்‌ 
கேட்டார்‌. 


"நான்‌ சென்றிருந்த காரியம்‌ பூரண வெற்றிதான்‌. அழைத்திருந்தவர்கள்‌ அவ்வளவு பேரும்‌ 
கடம்பூருக்கு வந்திருந்தார்கள்‌. எல்லோரும்‌ ஒருமுகமாக உன்‌ மருமகன்‌ மதுராந்தகனே அடுத்த 
பட்டத்துக்கு உரியவன்‌ என்று ஒப்புக்‌ கொண்டார்கள்‌. ஜயகோஷத்துடன்‌ ஆமோதித்தார்கள்‌. 
நியாயத்துக்குக்‌ கட்டுப்படவில்லையென்றால்‌ கத்தி எடுத்துப்‌ போர்‌ செய்து உரிமையை 
நிலைநாட்டவும்‌ அவ்வளவு பேரும்‌ சித்தமாயிருக்கிறார்கள்‌. கொல்லி மழவனும்‌, வணங்காமுடி 
முனையரையனும்‌ கூட ஒப்புக்‌ கொண்டார்கள்‌ என்றால்‌, நம்முடைய நோக்கம்‌ 
நிறைவேறுவதற்குத்‌ தடை என்ன? சம்புவரையர்‌ தம்‌ கோட்டை, கொத்தளம்‌, படை, செல்வம்‌ 
எல்லாவற்றையும்‌ ஈடூபடுத்தச்‌ சித்தமாயிருக்கிறார்‌. அவருடைய மகன்‌ கந்தமாறன்‌ மிகத்‌ 
தீவிரமாயிருக்கிறான்‌. நடுநாட்டையும்‌ திருமுனைப்பாடி நாட்டையும்‌ பற்றிக்‌ கவலையேயில்லை. 
சோழ தேசந்தான்‌ எப்போதும்‌ நம்‌ கையில்‌ இருக்கிறது. வேறு என்ன யோசனை? 
திருக்கோவலூர்‌ மலையமான்‌, பல்லவன்‌ பார்த்திபேந்திரன்‌, கொடும்பாளூர்‌ வேளான்‌ இந்த 
மூன்று பேருந்தான்‌ ஒருவேளை எதிர்க்கக்கூடும்‌. அவர்களில்‌ கொடும்பாளூரான்‌ இங்கில்லை; 
இலங்கையில்‌ இருக்கிறான்‌. மற்ற இருவராலும்‌ என்ன புரட்டிவிட முடியும்‌? கூடிய சீக்கிரத்தில்‌ 
சக்கரவர்த்தியிடம்‌ சொல்லி உடனே முடிவு செய்துவிட வேண்டியதுதான்‌!" என்றார்‌ பெரிய 
பழுவேட்டரையர்‌. 


"தலைவர்களைப்‌ பற்றித்‌ தாங்கள்‌ சொல்வதெல்லாம்‌ சரி; ஜனங்கள்‌? ஜனங்கள்‌ 
ஆட்சேபித்தால்‌?" என்று கேட்டார்‌ காலாந்தககண்டர்‌. 


"ஆகா! ஜனங்களை யார்‌ கேட்கப்‌ போகிறார்கள்‌? ஜனங்களைக்‌ கேட்டுக்‌ கொண்டா 
இராஜ்ய காரியங்கள்‌ நடக்கின்றன? ஜனங்கள்‌ ஆட்சேபிக்கத்‌ துணிந்தால்‌, மறுபடியும்‌ அவர்கள்‌ 
இம்மாதிரி காரியங்களில்‌ பிரவேசிக்காதபடி செய்துவிட வேண்டும்‌. அப்படி ஒன்று நேரும்‌ என 
நான்‌ நினைக்கவில்லை. சக்கரவர்த்தியின்‌ விருப்பம்‌ என்றால்‌ பேசாமல்‌ அடங்கி விடுவார்கள்‌. 
மேலும்‌, அருள்மொழிவர்மன்‌ நல்லவேளையாக இலங்கையில்‌ இருக்கிறான்‌. அவன்‌ இருந்தாலும்‌ 
ஒருவேளை ஜனங்கள்‌ தங்கள்‌ குருட்டு அபிமானத்தைக்‌ காட்ட முயல்வார்கள்‌. ஆதித்த 
கரிகாலன்‌ மீது ஜனங்கள்‌ அவ்வளவு பிரேமை கொண்டிருக்கவில்லை. மதுராந்தகன்‌ மீது 
அவர்களுடைய அபிமானத்தைத்‌ திருப்புவது சுலபம்‌. 'சிவபக்தன்‌', 'உத்தம குணம்‌ படைத்தவன்‌' 
என்று ஏற்கெனவே பெயர்‌ வாங்கியிருக்கிறான்‌. சுந்தர சோழரின்‌ புதல்வர்கள்‌ இருவரைக்‌ 
காட்டிலும்‌ உன்‌ மருமகனுடைய முகத்தில்‌ களை அதிகம்‌ என்பதுதான்‌ உனக்குத்‌ தெரியுமே? 
'அகத்தின்‌ அழகு முகத்தில்‌ தெரியும்‌' என்று கருதும்‌ முட்டாள்‌ ஜனங்கள்‌ 'மதுராந்தக 
சக்கரவர்த்தி வாழ்க' என்று கோவிக்காவிட்டால்தான்‌ ஆச்சரியமாயிருக்கும்‌. எப்படியிருந்தாலும்‌ 
நான்‌ ஒருவன்‌ இருக்கும்போது உனக்கு என்ன கவலை....?"' 


"ஆனால்‌ வேளக்காரப்‌ படை இருக்கிறதே! அவர்களை எப்படிச்‌ சமாளிப்பது?" 


"வேளக்காரப்‌ படையார்‌ சுந்தர சோழருக்குத்தான்‌ உயிர்ப்‌ பலி விரதம்‌ எடுத்தவர்களே 
தவிர, அவருடைய பிள்ளைகளுக்கு அல்லவே? அப்படி அவர்கள்‌ குறுக்கிட்டாலும்‌ உன்னுடைய 
கோட்டைக்‌ காவல்‌ படை எங்கே போயிற்று? ஒரு நாழிகைப்‌ பொழுதில்‌ அவ்வளவு பேரையும்‌ 
பிடித்துப்‌ பாதாளச்‌ சிறையில்‌ தள்ள வேண்டியதுதானே?" 


33 


"அண்ணா! முக்கியமான எதிர்ப்பு பழையாறையிலிருந்துதான்‌ வரும்‌. அந்தக்‌ கிழவியும்‌ 
குமரியும்‌ சேர்ந்து என்ன சூழ்ச்சி செய்வார்களோ, தெரியாது. அதைத்தான்‌ முக்கியமாகக்‌ 
கவனிக்க வேண்டும்‌..." 


"தம்பி! காலாந்தகா! போயும்‌ போயும்‌ இரண்டு பெண்‌ பிள்ளைகளுக்கா என்னைப்‌ 
பயப்படச்‌ சொல்கிறாய்‌? அவர்களுடைய தந்திர மந்திரங்களுக்கெல்லாம்‌ மாற்று என்னிடம்‌ 
இருக்கிறது. கவலைப்படாதே!" 


"இரண்டு பிள்ளைகளையும்‌ தஞ்சைக்கு வரும்படி அழைப்பு அனுப்ப வேண்டும்‌ என்று 
சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறார்‌..."' 


"ஆதித்த கரிகாலன்‌ வரமாட்டான்‌. ஒருவேளை அருள்மொழி தந்‌ைத கட்டளைப்படி 
புறப்பட்டு வருவான்‌. வந்தால்‌, அவனைத்‌ தடுக்க வேண்டியதுதான்‌! மதுராந்தகனுக்கு இளவரசுப்‌ 
பட்டம்‌ கட்டிச்‌ சிம்மாசனத்தில்‌ சகல அதிகாரங்களுடன்‌ ஏற்றிய பிறகுதான்‌ அவர்கள்‌ இருவரும்‌ 
வந்தால்‌ வரலாம்‌. அதற்கு முன்‌ வரக்‌ கூடாது. இதை என்னிடம்‌ விட்டு விடு! மற்றபடி நீ என்னவோ 
சிறிய விசேஷம்‌ இங்கே நடந்ததாகச்‌ சொன்னாயே, அது என்ன?" 


"காஞ்சியிலிருந்து வாலிபன்‌ ஒருவன்‌ வந்தான்‌. சக்கரவர்த்திக்கு ஒரு ஓலையும்‌ 
குந்தவைக்கு ஒரு ஓலையும்‌ கொண்டு வந்தான்‌..." 


"அவனை என்ன செய்தாய்‌? ஓலைகளைப்‌ பிடுங்கிக்‌ கொண்டு அவனைச்‌ 
சிறைப்படுத்தியிருக்கிறாய்‌ அல்லவா?" 


"இல்லை, அண்ணா! கடம்பூரில்‌ தங்களைப்‌ பார்த்ததாகவும்‌, சக்கரவர்த்தியிடம்‌ நேரில்‌ 
கொடுக்கச்‌ சொன்னதாகவும்‌ கூறினான்‌. அது உண்மையா?" 

"ஆகா! வெறும்‌ பொய்‌! கடம்பூரில்‌ அழையாத வாலிபன்‌ ஒருவன்‌ - கந்தமாறனின்‌ 
சிநேகிதன்‌ என்று சொல்லிக்‌ கொண்டூ வந்திருந்தான்‌. ஆனால்‌ ஓலை கொண்டு வந்திருப்பதாக 
என்னிடம்‌ சொல்லவே இல்லையே! அவன்‌ முகத்தைப்‌ பார்த்ததுமே சந்தேகித்தேன்‌. அவனிடம்‌ 
நீ ஏமாந்து போய்‌ விட்டாயா என்ன?" 


"ஆம்‌, அண்ணா! ஏமாந்துதான்‌ போய்விட்டேன்‌. தங்கள்‌ பெயரைச்‌ சொன்னதால்‌ 
ஏமாந்தேன்‌!" 


"அட மூடா! ஏமாந்து என்ன செய்தாய்‌? ஓலையைச்‌ சக்கரவர்த்தியிடம்‌ கொடுத்து 
விட்டாயா? அதைப்‌ பார்க்கக்‌ கூட இல்லையா?" 


"பார்த்தேன்‌. அதில்‌ ஒன்றுமில்லை. காஞ்சி பொன்‌ மாளிகைக்கு வரும்படி தான்‌ 
எழுதியிருந்தது. ஓலையைக்‌ கொடுத்து விட்டு அந்த வாலிபன்‌ ஏதோ 'அபாயம்‌' என்று சொல்லிக்‌ 
கொண்டிருந்தான்‌..." 

"பிறகாவது, சந்தேகித்துச்‌ சிறைப்படுத்தவில்லையா?" 

"சந்தேகித்தேன்‌; ஆனால்‌ சிறைப்படுத்தவில்லை!"' 


"பின்னே, என்ன செய்தாய்‌?" 


"ஊர்‌ பார்க்க வேண்டும்‌ என்றான்‌. பார்த்துவிட்டு வரட்டும்‌ என்று இரண்டு ஆளையும்‌ 
பின்னோடு அனுப்பினேன்‌. அவர்களை ஏமாற்றி விட்டு மறைந்து விட்டான்‌. அவனைத்‌ 


34 


தேடுவதற்குத்தான்‌ ஏற்பாடு செய்து கொண்டிருந்தேன்‌. அதனால்தான்‌ கோட்டை வாசலுக்குக்‌ 
கூட வரவில்லை! நகர மக்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறேன்‌..." 


"அட சீ! நீயும்‌ ஒரு மனிதனா? மீசை முளைக்காத ஒரு சிறு பிள்ளையிடமா ஏமாந்து 
போனாய்‌? உனக்குக்‌ காலாந்தககண்டன்‌ என்று பெயர்‌ வைத்தேனே, என்‌ முட்டாள்தனத்தை 
நொந்து கொள்ள வேண்டும்‌. உன்னைக்‌ கோட்டைத்‌ தளபதியாக்கினேனே? எனக்கு இது 
வேண்டியதுதான்‌! என்‌ பெயரைச்‌ சொல்லி ஒரு தறுதலைப்‌ பயல்‌ உன்னை ஏமாற்றி விட்டான்‌ 
என்று சொல்லிக்‌ கொள்ள வெட்கமாயில்லையா?" 


"வெறுமனே உங்கள்‌ பெயரைச்‌ சொன்னதோடு இல்லை. உங்கள்‌ முத்திரை 
மோதிரத்தையும்‌ காட்டினான்‌. அதை அவனுக்கு நீங்கள்‌ கொடுத்தீர்களா?" 


"இல்லவே இல்லை! அப்படியெல்லாம்‌ ஏமாந்து விட நான்‌ உன்னைப்‌ போல்‌ ஏமாளியா?" 


"அவனிடம்‌ முத்திரை மோதிரம்‌ இருந்தது உண்மை. என்னிடமும்‌ காட்டினான்‌. 
கோட்டை வாசல்‌ காவலர்களிடமும்‌ காட்டி விட்டுத்தான்‌ உள்ளே புகுந்தான்‌. நீங்கள்‌ 
கொடுத்திராவிட்டால்‌, இன்னும்‌ ஒரே ஒரு இடத்திலிருந்துதான்‌ அதை அவன்‌ பெற்றிருக்க 
முடியும்‌." 


"யாரைச்‌ சொல்கிறாய்‌?" 
"தங்களால்‌ ஊகிக்க முடியவில்லையா? இளையராணியைத்தான்‌ சொல்கிறேன்‌..." 
"சீச்சீ! ஜாக்கிரதை! நாக்கை அறுத்து விடுவேன்‌!" 


"நாக்கை அறுத்தாலும்‌ அறுங்கள்‌; தலையைக்‌ கொய்தாலும்‌ கொய்யுங்கள்‌. வெகு 
நாளாய்ச்‌ சொல்ல விரும்பியதை இப்போது சொல்லி விடுகிறேன்‌. விஷ நாகத்தை 
அழகாயிருக்கிறது என்று எண்ணி வீட்டில்‌ வைத்து வளர்க்கிறீர்கள்‌. அது ஒருநாள்‌ கடிக்கத்தான்‌ 
போகிறது. நம்‌ எல்லோரையும்‌ நாசம்‌ செய்யப்‌ போகிறது! வேண்டாம்‌! அவளைத்‌ துரத்தி விட்டூ 
மறு காரியம்‌ பாருங்கள்‌!" 


"காலாந்தககண்டா! வெகு நாளாக உனக்குச்‌ சொல்ல எண்ணியிருந்த ஒரு விஷயத்தை 
நானும்‌ உனக்கு இன்று சொல்லுகிறேன்‌. வேறு எந்தக்‌ காரியத்தைப்‌ பற்றி வேண்டுமானாலும்‌ 
உன்‌ அபிப்ராயத்தை நீ தாராளமாய்ச்‌ சொல்லலாம்‌. என்‌ காரியம்‌ பிடிக்காவிட்டால்‌ 
தைரியமாகக்‌ கண்டித்துப்‌ பேசலாம்‌. ஆனால்‌ நான்‌ கைப்பிடித்து மணந்து கொண்டவளைப்‌ 
பற்றிக்‌ குறைவாக இனி எப்போதேனும்‌ ஒரு வார்த்தை சொன்னாலும்‌ சரி; உன்னை வளர்த்த 
இதே கையினால்‌ உன்னைக்‌ கொன்று விடுவேன்‌. உனக்குக்‌ கத்தி பிடிக்கச்‌ சொல்லிக்‌ 
கொடுத்த நான்‌, உன்‌ கத்தியைப்‌ பிடுங்கியே உன்னை வெட்டிக்‌ கொல்லுவேன்‌! ஜாக்கிரதை!" 


அந்த இரு சகோதரர்களும்‌ அப்போது போட்டுக்‌ கொண்ட ஆத்திரச்‌ சொற்போர்‌ 
சிங்கமும்‌ சிங்கமும்‌ மோதிப்‌ பயங்கரமான சண்டை பிடிப்பது போலவே இருந்தது. 
அவர்களுடைய குரலும்‌ சிம்ம கர்ஜனையைப்‌ போலவே முழங்கிற்று. அவர்கள்‌ பேசியது அந்தரங்க 
மந்திராலோசனை மண்டபத்தில்தான்‌ என்றாலும்‌, வெளியில்‌ காத்திருந்தவர்களுக்கெல்லாம்‌ 
அவர்களுடைய குரல்‌, விவரம்‌ இன்னதென்று தெரியாமல்‌ இடிமுழக்கம்‌ போல்‌ கேட்டது. 
அனைவரும்‌ 'என்ன விபரீதமோ' என்று நடுங்கிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 


12 


முப்பத்தெட்டாம்‌ அத்தியாயம்‌ 
நந்தினியின்‌ ஊடல்‌ 


பெரிய பழுவேட்டரையர்‌ கடைசியாகத்‌ தமது மாளிகைக்குத்‌ திரும்பிய போது நள்ளிரவு 
கழிந்து மூன்றாவது ஜாமம்‌ ஆரம்பமாகியிருந்தது. வீதிப்‌ புழுதியை வாரி அடித்துக்‌ கொண்டு 
சுழன்று சுழன்று அடித்த மேலக்‌ காற்றைக்‌ காட்டிலும்‌ அவருடைய உள்ளத்தில்‌ அடித்த புயல்‌ 
அதிகப்‌ புழுதியைக்‌ கிளப்பியது. அருமைச்‌ சகோதரனை அவ்வளவு தூரம்‌ கடிந்து கொள்ள 
வேண்டியிருந்தது பற்றிச்‌ சிறிது பச்சாதாபப்பட்டார்‌. அவர்‌ மீது தம்பி வைத்திருந்த அபிமானத்து 
க்கு அளவேயில்லை. அந்த அபிமானத்தின்‌ காரணமாகத்தான்‌ ஏதோ சொல்லிவிட்டான்‌. 
இருந்தாலும்‌ சந்தேகக்காரன்‌, எதற்காக அநாவசியமாய்‌ நந்தினியைப்‌ பற்றிக்‌ குறைகூற 
வேண்டும்‌? மனித சுபாவம்‌ அப்படித்தான்‌ போலும்‌. தான்‌ செய்த தவறுக்குப்‌ பிறர்‌ பேரில்‌ குற்றம்‌ 
சொல்லித்‌ தப்பித்துக்‌ கொள்ள முயல்வது சாதாரண மக்களின்‌ இயற்கை. ஆனால்‌ இவன்‌ 
எதற்காக அந்த இழிவான முறையைக்‌ கடைப்பிடிக்க வேண்டும்‌? கைவசம்‌ சிக்கியிருந்த அந்த 
மோசக்காரத்‌ திருட்டு வாலிபனை விட்டு விட்டூ, அதற்காக ஒரு பெண்ணின்‌ பேரில்‌, அதுவும்‌ 
மதனியின்‌ பேரில்‌ குற்றம்‌ சொல்லுவது இவனுடைய வீரத்துக்கும்‌ ஆண்மைக்கும்‌ அழகாகுமா? 
போனால்‌ போகட்டும்‌! அதற்காகத்தான்‌ அவன்‌ வருந்தி மன்னிப்பும்‌ கேட்டுக்‌ கொண்டு 
விட்டானே? மேலும்‌ அதைப்‌ பற்றி நாம்‌ எதற்காக நினைக்க வேண்டும்‌? 


இருந்தாலும்‌, அவன்‌ கூறியதில்‌ அணுவளவேனும்‌ உண்மை இருக்கக்‌ கூடுமா? ஒருவேளை 
இந்த முதிய பிராயத்தில்‌ நமக்குப்‌ பெண்‌ பித்து தான்‌ பிடித்திருக்குமோ? எங்கேயோ 
காட்டிலிருந்து பிடித்து வந்த ஒரு பெண்ணுக்காக, கூடப்பிறந்த சகோதரனை, நூறு 
போர்க்களங்களில்‌, நமக்குப்‌ பக்கபலமாயிருந்து போரிட்டவனை, பலமுறை தன்‌ உமிரைப்‌ 
பொருட்படுத்தாமல்‌ நமக்கு வந்த அபாயத்தைத்‌ தடுத்துக்‌ காத்தவனையல்லவா கடிந்து கொள்ள 
வேண்டியிருந்தது? அப்படி என்ன அவள்‌ உயர்த்தி? அவளுடைய பூர்வோத்திரம்‌ நமக்குத்‌ 
தெரியாது. அவளுடைய நடவடிக்கையும்‌ பேச்சும்‌ சில சமயம்‌ சந்தேகத்துக்கு இடமாகத்தான்‌ 
இருக்கின்றன. சீச்சீ! தம்பியின்‌ வார்த்தை நம்‌ உள்ளத்திலும்‌ இத்தகைய குழப்பத்தை 
உண்டாக்கிவிட்டதே! என்ன அநியாயம்‌? அவள்‌ எப்படி நம்மிடம்‌ உயிர்க்குயிரான அன்பு 
வைத்திருக்கிறாள்‌? எவ்வளவு மட்டுமரியாதையுடன்‌ நடந்து கொள்ளுகிறாள்‌? நம்முடைய 
காரியங்களில்‌ எல்லாம்‌ எவ்வளவு உற்சாகம்‌ காட்டுகிறாள்‌? சில சமயம்‌ நமக்கு யோசனைகள்‌ 
கூடச்‌ சொல்லி உதவுகிறாளே? இந்த அறுபது வயதுக்கு மேலான கிழவனைத்‌ துணிந்து மணந்து 
கொண்டாளே, அதைப்‌ பார்க்க வேண்டாமா? தேவலோக மாதரும்‌ பார்த்துப்‌ 
பொறாமைப்படூம்படியான அந்தச்‌ சுந்தரிக்குச்‌ சுயம்வரம்‌ வைத்தால்‌, சொர்க்கத்திலிருந்து 
தேவேந்திரன்கூட ஓடி வருவானே? இந்த உலகத்து மணிமுடி வேந்தர்‌ யார்தான்‌ அவளை 
மணந்து கொள்ள ஆசைப்படமாட்டார்கள்‌? ஆ! இந்தச்‌ சுந்தரச்‌ சோழன்‌ கண்ணில்‌ அவள்‌ 
அகப்பட்டிருந்தால்‌ போதுமே? அப்படிப்பட்டவளைப்‌ பற்றி எந்த விதத்திலும்‌ ஐயப்படுவது 
எவ்வளவு மடமை? இளம்‌ பெண்ணை மணந்து கொண்ட கிழவர்கள்‌, இல்லாத சந்தேகங்கள்‌ 
எல்லாம்‌ தோன்றி தம்‌ வாழ்க்கையை நரகமாக்கிக்‌ கொள்வார்கள்‌ என்று 
கேள்விப்பட்டிருக்கிறோம்‌. உலக வாழ்க்கையில்‌ அத்தகைய உதாரணங்களைப்‌ பார்த்து 
மிருக்கிறோம்‌. அம்மாதிரி ஊரார்‌ சிரிப்பதற்கு நம்மை நாமே இடமாக்கிக்‌ கொள்வதா? 


இருந்தபோதிலும்‌ சிற்சில விவரங்களை அவளுடைய வாய்ப்‌ பொறுப்பில்‌ கேட்டறிந்து 
கொள்வதும்‌ அவசியம்தான்‌. அடிக்கடி முத்திரை மோதிரம்‌ வேண்டும்‌ என்று கேட்டு வாங்கிக்‌ 
கொள்கிறாளே, எதற்காக? அடிக்கடி தன்னந்தனியாக லதா மண்டபத்தில்‌ போய்‌ உட்கார்ந்து 
கொள்ளுகிறாளே, அது எதற்கு? யாரோ ஒரு மந்திரவாதி அடிக்கடி அவளைப்‌ பார்க்க 
வருகிறதாகக்‌ கேள்விப்படுகிறோமே, அவளே ஒப்புக்‌ கொண்டாளே, அது எதற்காக? 
மந்திரவாதியிடம்‌ இவள்‌ என்னத்தைக்‌ கேட்டறியப்‌ போகிறாள்‌? மந்திரம்‌ போட்டு இவள்‌ யாரை 
வசப்படுத்த வேண்டும்‌? இதெல்லாம்‌ இருக்க, 'கல்யாணம்‌ பண்ணியும்‌ பிரம்மச்சாரி' என்ற 
நிலையில்‌ என்னை எத்தனை காலம்‌ வைத்திருக்கப்‌ போகிறாள்‌? ஏதோ விரதம்‌, நோன்பு என்று 


36 


சொல்லுகிறாளே தவிர, என்ன விரதம்‌, என்ன நோன்பு என்று விளங்கச்‌ சொல்கிறாள்‌ இல்லை! 
கதைகளிலே வரும்‌ தந்திரக்காரப்‌ பெண்கள்‌ தட்டிக்‌ கழிக்கக்‌ கையாளும்‌ முறையைப்‌ 
போலத்தானே இருக்கிறது? அதற்கு இனிமேல்‌ இடம்‌ கொடுக்கக்‌ கூடாது! இன்றிரவு அதைப்‌ 
பற்றிக்‌ கண்டிப்பாகப்‌ பேசித்‌ தீர்த்துக்‌ கட்டிவிட வேண்டியதுதான்‌! 


பழுவேட்டரையர்‌ அவருடைய மாளிகை வாசலுக்கு வந்த போது அரண்மனைப்‌ 
பெண்டிரும்‌ ஊழியர்களும்‌ தாதியர்களும்‌ காத்திருந்து வரவேற்றார்கள்‌. ஆனால்‌ அவருடைய 
கண்கள்‌ சுற்றிச்‌ சுழன்று பார்த்தும்‌ அவர்‌ பார்க்க விரும்பிய இளையராணியை மட்டும்‌ 
காணவில்லை. விசாரித்ததில்‌, இன்னும்‌ லதா மண்டபத்தில்‌ இருப்பதாகத்‌ தெரிய வந்தது. அவர்‌ 
மனத்தில்‌, " நள்ளிரவு ஆன பிறகும்‌ அங்கு இவளுக்கு என்ன வேலை?" என்ற கேள்வியுடன்‌, 
தம்மை அலட்சியம்‌ செய்கிறாளோ என்ற ஐயமும்‌ கோபமும்‌ எழுந்தன. சிறிது ஆத்திரத்து 
டனேயே கொடி மண்டபத்தை நோக்கிச்‌ சென்றார்‌. 


இவர்‌ கொடி மண்டப வாசலை அடைந்த போது நந்தினியும்‌ அவளுடைய தோழியும்‌ 
எதிரே வருவதைக்‌ கண்டார்‌. அப்படி வந்தவள்‌ இவரைக்‌ கண்டதும்‌ நின்று, அவரைப்‌ பார்க்காமல்‌, 
தோட்டத்தில்‌ குடிகொண்டிருந்த இருளை நோக்கத்‌ தொடங்கினாள்‌. தாதிப்‌ பெண்‌ சற்று 
அப்பாலேயே நின்றுவிட்டாள்‌. 


பழுவேட்டரையர்‌ நந்தினியின்‌ அருகில்‌ வந்த பின்னரும்‌ அவள்‌ அவரைத்‌ திரும்பிப்‌ 
பார்க்கவில்லை. நந்தினியைக்‌ கடிந்து கொள்ளலாம்‌ என்று எண்ணிக்‌ கொண்டு வந்ததற்கு 
மாறாக அவளுடைய கோபத்தை இவர்‌ தணிக்க முயல வேண்டியதாயிற்று! 


"நந்தினி! என்‌ கண்மணி! என்ன கோபம்‌? ஏன்‌ பாராமுகம்‌?" என்று கேட்டுக்‌ கொண்டு தம்‌ 
இரும்பையொத்த கையை அவளுடைய தோளின்‌ மீது மிருதுவாக வைத்தார்‌. 


நந்தினியோ மலரினும்‌ மிருதுவான தன்‌ கர மலரினால்‌ அவருடைய 
வஜ்ராயுதத்தையொத்த கையை ஒரு தள்ளுத்‌ தள்ளினாள்‌. அம்மம்மா! மென்மைக்கும்‌ மிருதுத்‌ 
தன்மைக்கும்‌ இத்தனை பலமும்‌ உண்டா? 


"என்‌ உயிரே! உன்‌ பட்டுக்‌ கையினால்‌ தொட்டு என்னைத்‌ தள்ளினாயே, அதுவே என்‌ 
பாக்கியம்‌! திரிகோண மலையிலிருந்து விந்திய மலை வரையில்‌ உள்ள வீராதிவீரர்‌ யாரும்‌ செய்ய 
முடியாத செயலை நீ செய்தாய்‌! அது என்‌ அதிர்ஷ்டம்‌! என்றாலும்‌, எதற்குக்‌ கோபம்‌ என்று 
சொல்ல வேண்டாமா? உன்‌ தேன்‌ மதுரக்‌ குரலைக்‌ கேட்க என்‌ காது தாபம்‌ அடைந்து 
தவிக்கின்றதே?" என்று கெஞ்சினார்‌ ஆயிரம்‌ போர்க்களங்களில்‌ வெற்றி கண்ட அந்த மகா வீரர்‌. 


"தாங்கள்‌ என்னைப்‌ பிரிந்து போய்‌ எத்தனை நாள்‌ ஆயிற்று? முழுமையாக நாலு நாள்‌ 
ஆகவில்லையா?" என்று சொன்ன நந்தினியின்‌ குரலில்‌ விம்மல்‌ தொனித்தது. அது எத்தனையோ 
வாள்களையும்‌ வேல்களையும்‌ தாங்கி நின்றும்‌ தளராத பழுவேட்டரையரின்‌ நெஞ்சத்தை அனலில்‌ 
இட்ட மெழுகைப்போல்‌ உருக்கி விட்டது. 


"இதற்காகத்தானா இவ்வளவு கோபம்‌? நாலு நாள்‌ பிரிவை உன்னால்‌ சகிக்க 
முடியவில்லையா? நான்‌ போர்க்களத்துக்குப்‌ போக நேர்ந்தால்‌ என்ன செய்வாய்‌? 
மாதக்கணக்காகப்‌ பிரிந்திருக்க நேரிடுமே?" என்றார்‌. 


"தாங்கள்‌ போர்க்களத்துக்குப்‌ போனால்‌ மாதக்கணக்கில்‌ தங்களை நான்‌ 
பிரிந்திருப்பேன்‌ என்றா எண்ணினீர்கள்‌? அந்த எண்ணத்தை மாற்றிக்‌ கொள்ளுங்கள்‌. 
தங்களுடைய நிழலைப்‌ போல்‌ தொடர்ந்து நானும்‌ போர்க்களத்துக்கு வருவேன்‌..." 


"அழகாமிருக்கிறது! உன்னைப்‌ போர்க்களத்துக்கு அழைத்துப்‌ போனால்‌ நான்‌ யுத்தம்‌ 
பண்ணினாற்‌ போலத்தான்‌! கண்மணி! இந்த மார்பும்‌ தோள்களும்‌ எத்தனையோ கூரிய 


57 


அம்புகளையும்‌ வேல்‌ முனைகளையும்‌ தாங்கியதுண்டு. அவ்வாறு ஏற்பட்ட காயங்கள்‌ அறுபத்து 
நான்கு என்று உலகோர்‌ என்னைப்‌ புகழ்வதுமுண்டு. ஆனால்‌ உன்னுடைய மிருதுவான மலர்‌ 
மேனியில்‌ ஒரு சிறு முள்‌ தைத்து விட்டால்‌, என்னுடைய நெஞ்சு பிளந்து போய்விடும்‌. 
எத்தனையோ வாள்களும்‌ வேல்களும்‌ என்னைத்‌ தாக்கிச்‌ சாதிக்க முடியாத காரியத்தை உன்‌ 
காலில்‌ தைக்கும்‌ சிறிய முள்‌ சாதித்து விடும்‌. உன்னை எப்படி யுத்த களத்துக்கு அழைத்துப்‌ 
போவேன்‌? நீ இத்தனை நேரம்‌ கருங்கல்‌ தரையில்‌ நின்று கொண்டிருப்பதே எனக்கு 
வேதனையாயிருக்கிறது. இப்படி வா; வந்து உன்‌ மலர்ப்‌ படுக்கையில்‌ வீற்றிரு! உன்‌ 
திருமுகத்தைப்‌ பார்க்கிறேன்‌. நாலு நாள்‌ பிரிவு உனக்கு மட்டும்‌ வேதனை அளித்தது என்று 
நினையாதே! உன்னைக்‌ காணாத ஒவ்வொரு கணமும்‌ எனக்கு ஒரு யுகமாயிருந்தது. 
இப்போதாவது என்‌ தாபம்‌ தீர, உன்‌ பொன்‌ முகத்தைப்‌ பார்க்கிறேன்‌!" என்று கூறி, நந்தினியின்‌ 
கரத்தைப்‌ பற்றி அழைத்துக்‌ கொண்டு போய்‌ மஞ்சத்தில்‌ உட்கார வைத்தார்‌. 


நந்தினி தன்‌ கண்களைத்‌ துடைத்துக்‌ கொண்டு பழுவேட்டரையரை நிமிர்ந்து பார்த்தாள்‌. 
தங்க விளக்கின்‌ பொன்னொளியில்‌ அவளுடைய முகத்தில்‌ மலர்ந்த முத்து முறுவலைப்‌ பார்த்தார்‌ 
தனாதிகாரி. ஆகா! இந்தப்‌ புன்சிரிப்புக்கு மூன்று உலகத்தையும்‌ கொடுக்கலாமே? மூன்று 
உலகமும்‌ நம்‌ வசத்தில்‌ இல்லாதபடியால்‌, நம்‌ உடல்‌, பொருள்‌, ஆவி மூன்றையும்‌ இவளுக்காகத்‌ 
தத்தம்‌ செய்யலாம்‌! ஆனால்‌ இவளோ நம்மிடம்‌ ஒன்றும்‌ கேட்கிறாள்‌ இல்லை! - இவ்விதம்‌ 
எண்ணினார்‌ அந்த வீராதி வீரர்‌. அவளைக்‌ கேள்வி கேட்பது, கடிந்து கொள்வது என்கிற 
உத்தேசம்‌ போயே போய்‌ விட்டது! நந்தினி காலால்‌ இட்ட பணியைத்‌ தலையால்‌ நடத்தி 
வைக்கும்‌ நிலைமைக்கு வந்து விட்டார்‌! எந்தவித அடிமைத்தனமும்‌ பொல்லாததுதான்‌! ஆனால்‌ 
பெண்ணடிமைத்தனத்தைப்‌ போல்‌ ஒருவனை மதி இழக்கச்‌ செய்வது வேறொன்றுமில்லை! 


"நாலு நாள்‌ வெளியூரில்‌ இருந்து விட்டுத்தான்‌ வந்தீர்களே? திரும்பி வந்தவுடனே நேரே 
ஏன்‌ இங்கு வரவில்லை? என்னை விடத்‌ தங்களுக்குத்‌ தங்கள்‌ தம்பிதானே 
முக்கியமாகிவிட்டார்‌!" என்று கேட்டாள்‌ நந்தினி. கேட்டுவிட்டுக்‌ கள்ளக்‌ கோபத்துடன்‌ 
அவரைக்‌ கடைக்கண்ணால்‌ பார்த்தாள்‌. 


"அப்படியில்லை, என்‌ கண்மணி! வில்லிலிருந்து புறப்பட்ட பாணத்தைப்‌ போல்‌ உன்னிடம்‌ 
வருவதற்குத்தான்‌ என்‌ மனம்‌ ஆசைப்பட்டது. ஆனால்‌ அந்த அசட்டுப்‌ பிள்ளை - மதுராந்தகன்‌ - 
சுரங்க வழியின்‌ மூலமாகப்‌ பத்திரமாகத்‌ திரும்பி வந்து சேர்கிறானா என்று தெரிந்து 
கொள்வதற்காகவே தம்பியின்‌ வீட்டில்‌ தாமதிக்க வேண்டியதாயிற்று......" 


"ஐயா! தாங்கள்‌ எடுத்த காரியங்களிலெல்லாம்‌ எனக்குச்‌ சிரத்தை உண்டு. தங்கள்‌ 
முயற்சி அனைத்தும்‌ வெற்றி பெற வேண்டுமென்றுதான்‌ நானும்‌ ஆசைப்படுகிறேன்‌. ஆனாலும்‌ 
நான்‌ ஏற வேண்டிய மூடுபல்லக்கில்‌ ஓர்‌ ஆண்‌ பிள்ளையைத்‌ தாங்கள்‌ ஏற்றிக்‌ கொண்டு போவதை 
நினைத்தால்‌ எனக்குக்‌ கஷ்டமாயிருக்கிறது.நாடு நகரங்களில்‌ உள்ள ஜனங்கள்‌ எல்லோரும்‌ 
தாங்கள்‌ போகுமிடமெல்லாம்‌ என்னையும்‌ கூட அழைத்துப்‌ போவதாக எண்ணுகிறார்கள்‌..." 


"அது எனக்கு மட்டும்‌ சந்தோஷமளிக்கிறது என்றா நினைக்கிறாய்‌? இல்லவே இல்லை! 
ஆனால்‌ எடுத்த காரியம்‌ பெரிய காரியம்‌. அதை நிறைவேற்றுவதற்காகச்‌ சகித்துக்‌ கொண்டு 
செய்கிறேன்‌. மேலும்‌, இந்த யோசனை கூறியதே நீதான்‌ என்பதை மறந்து விட்டாயா? 
உன்னுடைய மூடுபல்லக்கில்‌ மதுராந்ததனை அழைத்துப்‌ போகும்படி நீதானே சொன்னாய்‌? 
கோட்டையிலிருந்து போகும்‌ போதும்‌ வரும்போதும்‌ அவனைத்‌ தனியாகச்‌ சுரங்க வழியில்‌ 
அனுப்பும்‌ யுக்தியையும்‌ நீதானே கூறினாய்‌?...." 


"என்னுடைய கடமையைத்தான்‌ நான்‌ செய்தேன்‌. கணவர்‌ எடுத்திருக்கும்‌ காரியத்துக்கு 
உதவி செய்வது மனைவியின்‌ கடமை அல்லவா? ஏதோ எனக்குத்‌ தெரிந்த யுக்தியைச்‌ 
சொன்னேன்‌. தங்களுக்கு அதனால்‌...."' 


38 


"அது மட்டுமா செய்தாய்‌? இந்த மதுராந்தகன்‌ உடம்பெல்லாம்‌ விபூதியைப்‌ பூசிக்‌ 
கொண்டு ருத்ராட்ச மாலையை அணிந்து நமசிவாய ஜபம்‌ செய்து கொண்டிருந்தான்‌! கோவில்‌, 
குளம்‌ என்று சொல்லிக்‌ கொண்டு 'அம்மாவுக்குப்‌ பிள்ளை நான்தான்‌' என்பதை நிரூபித்துக்‌ 
கொண்டிருந்தான்‌! அரசாள்வதில்‌ ஆசை உண்டாக்க நாங்கள்‌ எவ்வளவோ முயன்றும்‌, 
முடியவில்லை. இரண்டு தடவை நீ அவனுடன்‌ பேசினாய்‌, உடனே மாறிப்‌ போய்‌ விட்டான்‌. 
இப்போது அவனுக்கு உள்ள இராஜ்ய ஆசையைச்‌ சொல்லி முடியாது. தற்போது அவனுடைய 
மனோராஜ்யம்‌ இலங்கையிலிருந்து இமயமலை வரையில்‌ பரவியிருக்கிறது! பூமியிலிருந்து 
ஆகாசம்‌ வரையில்‌ வியாபித்திருக்கிறது. நம்மைக்‌ காட்டிலும்‌ அவனுக்கு அவசரம்‌ தாங்கவில்லை. 
சோழ சிம்மாசனத்தில்‌ ஏறத்‌ துடித்துக்‌ கொண்டிருக்கிறான்‌. நந்தினி! அந்தப்‌ பிள்ளை 
விஷயத்தில்‌ நீ என்ன மாயமந்திரம்‌ செய்தாயோ, தெரியவில்லை!....ஆமாம்‌, நீதான்‌ 
இப்படிப்பட்ட மாயமந்திரக்‌ காரியாயிருக்கிறாயே? வேறு மந்திரவாதியை நீ ஏன்‌ அழைக்கிறாய்‌? 
அதைப்‌ பற்றி அநாவசியமாக ஜனங்கள்‌..." 


"அரசே! அதைப்‌ பற்றி அநாவசியமாக யாரேனும்‌ பேசினால்‌, அப்படிப்பட்ட துஷ்டர்களின்‌ 
நாக்கைத்‌ துண்டித்துப்‌ புத்தி கற்பிப்பது தங்கள்‌ பொறுப்பு. மந்திரவாதியை நான்‌ ஏன்‌ 
அழைக்கிறேன்‌ என்பதை முன்னமே சொல்லியிருக்கிறேன்‌. தாங்கள்‌ மறந்திருந்தால்‌, 
இன்னொரு தடவையும்‌ சொல்லுகிறேன்‌. பழையாறையிலுள்ள அந்தப்‌ பெண்‌ பாம்பின்‌ விஷத்தை 
இறக்கத்தான்‌. நீங்கள்‌ ஆண்மை உள்ள புருஷர்கள்‌. யுத்த களத்தில்‌ நேருக்கு நேர்‌ நின்று ஆண்‌ 
பிள்ளைகளோடு போரிடுவீர்கள்‌. 'கேவலம்‌ பெண்‌ பிள்ளைகள்‌' என்று அலட்சியம்‌ செய்வீர்கள்‌. 
பெண்‌ பிள்ளைகளுடன்‌ போர்‌ செய்வது உங்களுக்கு அவமானம்‌. ஆனால்‌ நூறு ஆண்‌ 
பிள்ளைகளைக்‌ காட்டிலும்‌ ஒரு பெண்‌ பிள்ளை அதிகமான தீங்கு செய்து விடுவாள்‌. பாம்பின்‌ 
கால்‌ பாம்பு அறியும்‌. அந்தக்‌ குந்தவையின்‌ வஞ்சனையெல்லாம்‌ உங்களுக்குத்‌ தெரியாது; 
எனக்குத்‌ தெரியும்‌. தங்களையும்‌ என்னையும்‌ சேர்த்து அவள்‌ அவமானப்படுத்தியதைத்‌ தாங்கள்‌ 
மறந்திருக்கலாம்‌, நான்‌ மறக்க முடியாது. நூறு பெண்களுக்கு மத்தியில்‌ என்னைப்‌ பார்த்து, 
'அந்தக்‌ கிழவனுக்குத்தான்‌ சாகப்‌ போகிற சமயத்தில்‌ பெண்‌ மோகம்‌ பிடித்துப்‌ புத்தி கெட்டுப்‌ 
போய்விட்டது;-- உன்‌ அறிவு எங்கேயடி போயிற்று? அந்தக்‌ கிழவனைப்‌ போய்‌ ஏன்‌ மணந்து 
கொண்டாய்‌?' என்று கேட்டாளே, அதை நான்‌ மறக்க முடியுமா? 'தேவலோக மோகினியைப்‌ 
போல்‌ ஜொலிக்கிறாயே? எந்த ராஜகுமாரனும்‌ உன்னை விரும்பி மாலையிட்டுப்‌ பட்டமகிஷியாக 
வைத்திருப்பானே? போயும்‌ போயும்‌ அந்தக்‌ கிழ எருமை மாட்டைப்‌ போய்க்‌ கலியாணம்‌ செய்து 
கொண்டாயே! என்று அவள்‌ என்னைக்‌ கேட்டதை மறக்க முடியுமா!" என்று கூறி நந்தினி விம்மி 
அழத்‌ தொடங்கினாள்‌. அவளுடைய கண்களில்‌ பொங்கிய கண்ணீர்‌ தாரை தாரையாகக்‌ 
கன்னங்களின்‌ வழியாகப்‌ பெருகி அவளது மார்பகத்தை நனைத்தது. 


முப்பத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌ 
உலகம்‌ சுழன்றது! 


முதிய பிராயத்தில்‌ தாம்‌ கலியாணம்‌ செய்து கொண்டது பற்றிப்‌ பலர்‌ பலவிதமாகப்‌ 
பேசிக்‌ கொள்கிறார்கள்‌ என்பதைக்‌ பழுவேட்டரையர்‌ அறிந்திருந்தார்‌. அப்படி நிந்தனையாகப்‌ 
பேசியவர்களில்‌ குந்தவைப்‌ பிராட்டியும்‌ ஒருத்தி என்பது அவர்‌ காதுக்கு எட்டியிருந்தது. ஆனால்‌ 
குந்தவை என்ன சொன்னாள்‌ என்பதை இதுவரை யாரும்‌ அவரிடம்‌ பச்சையாக எடுத்துச்‌ 
சொல்லவில்லை. இப்போது நந்தினியின்‌ வாயினால்‌ அதைக்‌ கேட்டதும்‌ அவருடைய உள்ளம்‌ 
கொல்லர்‌ உலைக்‌ களத்தை ஒத்தது. குப்‌, குப்‌ என்று அனல்‌ கலந்த பெருமூச்சு வந்தது. 
நந்தினியின்‌ கண்ணீர்‌ அவருடைய உள்ளத்‌ தீயை மேலும்‌ கொழுந்து விட்டெரியச்‌ செய்ய 
நெய்யாக உதவிற்று. 


"என்‌ கண்ணே! அந்தச்‌ சண்டாளப்‌ பாதகி அப்படியா சொன்னாள்‌? என்னைக்‌ கிழ எருமை 
மாடு என்றா சொன்னாள்‌? இருக்கட்டும்‌; அவளை...அவளை....என்ன செய்கிறேன்‌, பார்‌! எருமை 


39 


மாடு அல்லிக்‌ கொடியைக்‌ காலில்‌ வைத்து நசுக்குவது போல்‌ நசுக்கி எறிகிறேன்‌, பார்‌! 
இன்னும்‌...அவளை...அவளை....." என்று பழுவேட்டரையர்‌, கோபாவேசத்தினால்‌ பேச முடியாது 
தத்தளித்தார்‌. அவர்‌ முகம்‌ அடைந்த கோர சொரூபத்தை வர்ணிக்க முடியாது. 


நந்தினி அவரைச்‌ சாந்தப்படுத்த முயன்றாள்‌. அவருடைய இரும்புக்‌ கையைத்‌ தன்‌ 
பூவையொத்த கரத்தினால்‌ பற்றி விரல்களோடு விரல்களை இணைத்துக்‌ கோத்துக்‌ 
கொண்டாள்‌. 


"நாதா! எனக்கு நேர்ந்த அவமானத்தைத்‌ தாங்கள்‌ பொறுக்க மாட்டீர்கள்‌ என்பது 
எனக்குத்‌ தெரியும்‌. ஆனால்‌ மத்தகஜத்தின்‌ மண்டையைப்‌ பிளந்து இரத்தத்தைக்‌ குடிக்கும்‌ 
வலிமையுள்ள சிங்கம்‌, கேவலம்‌ ஒரு பூனையின்‌ மீது பாய முடியாது. குந்தவை ஒரு பெண்‌ பூனை. 
ஆனால்‌ பெரிய மந்திரக்காரி. மாயமும்‌ மந்திரமும்‌ செய்துதான்‌ எல்லோரையும்‌ அவள்‌ இஷ்டம்‌ 
போல்‌ ஆட்டி வைத்துக்‌ கொண்டிருக்கிறாள்‌! இந்தச்‌ சோழ ராஜ்யத்தையே ஆட்டி வைத்துக்‌ 
கொண்டிருக்கிறாள்‌! அவளுடைய மந்திரத்தை மாற்று மந்திரத்தால்‌ தான்‌ வெல்ல வேண்டும்‌. 
தங்களுக்கு விருப்பமில்லாவிட்டால்‌ சொல்லி விடுங்கள்‌. இன்றைக்கே நான்‌ இந்த மாளிகையை 
விட்டு வெளியேறுகிறேன்‌..." என்று கூறி மீண்டும்‌ விம்மினாள்‌. 


பழுவேட்டரையரின்‌ கோப வெறி தணிந்தது; மோக வெறி மிகுந்தது. 


"வேண்டாம்‌; வேண்டாம்‌! ஆயிரம்‌ மந்திரவாதிகளை வேண்டுமானாலும்‌ அழைத்து வைத்து 
க்கொள்‌. நீ போக வேண்டாம்‌! என்‌ உயிர்‌ அனையவள்‌ நீ! அனையவள்‌ என்ன? என்‌ உயிரே 
நீதான்‌! உயிர்‌ போய்விட்டால்‌ அப்புறம்‌ இந்த உடம்பு என்ன செய்யும்‌?... இப்போதே என்னை நீ 
விலக்கி வைத்திருப்பது என்னை உயிரோடு வைத்துக்‌ கொல்கிறது! இத்தனை மந்திரம்‌ தெரிந்து 
வைத்திருக்கிறாயே? எனக்கு ஒரு மந்திரம்‌ சொல்லித்‌ தரக்கூடாதா?" என்றார்‌. 


"நாதா! உங்கள்‌ கையில்‌ வாளும்‌ வேலும்‌ இருக்கும்போது மந்திரம்‌ எதற்கு? பேதைப்‌ 
பெண்ணாகிய என்னிடம்‌ விட்டு விடுங்கள்‌ மாயமந்திரங்களை! தங்களுக்கு எதற்கு மாயமும்‌ 
மந்திரமும்‌?" என்றாள்‌ நந்தினி. 


"கண்ணே! நீ உன்‌ பவள வாய்‌ திறந்து 'நாதா' என்று அழைக்கும்போதே என்‌ உடம்பு 
சிலிர்க்கிறது...உன்‌ பொன்‌ முகத்தைப்‌ பார்த்தால்‌ என்‌ மதி சுழல்கிறது! என்‌ கையில்‌ வாளும்‌ 
வேலும்‌ இருப்பது உண்மைதான்‌. அதையெல்லாம்‌ போர்க்களத்தில்‌ பகைவர்களைத்‌ 
தாக்குவதற்கு உபயோகிப்பேன்‌. ஆனால்‌ அந்த ஆயுதங்களை வைத்துக்‌ கொண்டு இந்தக்‌ 
கொடி மண்டபத்தில்‌ என்ன செய்வேன்‌? மன்மதனுடைய பாணங்களுக்கு எதிர்ப்‌ பாணம்‌ 
என்னிடம்‌ ஒன்றுமில்லையே? உன்னிடம்‌ அல்லவா இருக்கிறது? எனக்கு மந்திரம்‌ எதற்காக என்று 
கேட்கிறாய்‌! என்‌ உடலையும்‌ உயிரையும்‌ ஓயாமல்‌ எரித்துக்‌ கொண்டிருக்கிறதே, அந்தத்‌ 
தீயைத்‌ தணிப்பதற்காகத்தான்‌! அதற்கு ஏதாவது மந்திரம்‌ உனக்குத்‌ தெரிந்திருந்தால்‌ சொல்லு! 
இல்லையென்றால்‌, உன்‌ பூ மேனியைத்‌ தொட்டு மகிழும்‌ பாக்கியத்தை எனக்குக்‌ கொடு! 
எப்படியாவது என்‌ உயிரைக்‌ காப்பாற்று! கண்மணி! உலகம்‌ அறிய சாஸ்திர விதிப்படி நீயும்‌ 
நானும்‌ மணந்து இரண்டரை ஆண்டுகள்‌ ஆகின்றன! ஆயினும்‌ நாம்‌ உலக வழக்கப்படி 
இல்வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கவில்லை. விரதம்‌ என்றும்‌, நோன்பு என்றும்‌ சொல்லி என்னை 
ஒதுக்கியே வைத்துக்‌ கொண்டிருக்கிறாய்‌. கரம்‌ பிடித்து மணந்து கொண்ட கணவனை வாட்டி 
வதைக்கிறாய்‌! அல்லது ஒரு வழியாக எனக்கு உன்‌ கையினால்‌ விஷத்தைக்‌ கொடுத்துக்‌ 
கொன்று விடூ!..." 


நந்தினி தன்‌ செவிகளைப்‌ பொத்திக்‌ கொண்டு, "ஐயையோ! இம்மாதிரி கொடிய 
வார்த்தைகளைச்‌ சொல்லாதீர்கள்‌! இன்னொரு முறை இப்படிச்‌ சொன்னால்‌, நீங்கள்‌ 
சொல்லுகிறபடியே செய்துவிடுவேன்‌. விஷத்தைக்‌ குடித்துச்‌ செத்துப்‌ போவேன்‌. அப்புறம்‌ 
தாங்கள்‌ கவலையற்று நிம்மதியாக இருக்கலாம்‌!" என்றாள்‌. 


40 


"இல்லை, இல்லை; இனி அப்படிச்‌ சொல்லவில்லை. என்னை மன்னித்து விடு! நீ 
விஷங்குடித்து இறந்தால்‌ எனக்கு மன நிம்மதி உண்டாகுமா? இப்போது அரைப்‌ 
பைத்தியமாயிருக்கிறேன்‌ அப்போது முழுப்‌ பைத்தியமாகி விடுவேன்‌...!" 


"நாதா! எதற்காகத்‌ தாங்கள்‌ பைத்தியமாக வேண்டும்‌? என்றைக்கு நாம்‌ கைப்பிடித்து 
மணந்து கொண்டோமோ, அன்றைக்கே நாம்‌ இரண்டு உடம்பும்‌ ஓர்‌ உயிரும்‌ ஆகிவிட்டோம்‌. 
உயிரும்‌ உயிரும்‌ கலந்து விட்டன; உள்ளமும்‌ உள்ளமும்‌ சேர்ந்து விட்டன; தங்கள்‌ இதயத்தின்‌ 
ஒவ்வொரு துடிப்பும்‌ இங்கே என்‌ இதயத்தில்‌ எதிரொலியை உண்டாக்குகிறது. தங்கள்‌ 
நெஞ்சில்‌ உதிக்கும்‌ ஒவ்வொரு எண்ணமும்‌ இங்கே என்‌ அகக்‌ கண்ணாடியில்‌ பிரதிபலிக்கிறது. 
தங்கள்‌ புருவம்‌ நெரிந்தால்‌ என்‌ கண்‌ கலங்குகிறது. தங்கள்‌ மீசை துடித்தால்‌ என்‌ குடல்‌ 
துடிக்கிறது. இப்படி நாம்‌ உயிர்க்குமிரான பிறகு, கேவலம்‌ இந்த உடலைப்‌ பற்றி ஏன்‌ சிந்தனை? 
மண்ணினால்‌ ஆன உடம்பு இது; ஒருநாள்‌ எரிந்து சாம்பலாகி மண்ணோடு மண்‌ ஆகபோகிற 
உடம்பு இது!..." 


"நிறுத்து! நிறுத்து! உன்‌ கொடுமையான வார்த்தைகளைக்‌ கேட்டு என்‌ காது 
கொப்புளிக்கிறது!'' என்று பழுவேட்டரையர்‌ அலறினார்‌. மேலும்‌ அவள்‌ பேச இடங்கொடாமல்‌ 
பேசினார்‌: "மண்ணினால்‌ ஆன உடம்பு என்றா சொன்னாய்‌? பொய்‌! பொய்‌! தேன்‌ மணம்‌ கமழும்‌ 
உன்‌ கனி வாயினால்‌ அத்தகைய பெரும்‌ பொய்யைச்‌ சொல்லாதே! உன்‌ உடம்பை மண்ணினால்‌ 
செய்ததாகவா சொன்னாய்‌? ஒருநாளும்‌ இல்லை. உலகில்‌ எத்தனையோ பெண்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களையெல்லாம்‌ பிரம்மதேவன்‌ மண்ணினாலும்‌ செய்திருக்கலாம்‌, 
கல்லினாலும்‌ செய்திருக்கலாம்‌. கரியையும்‌ சாம்பரையும்‌ கலந்து செய்திருக்கலாம்‌. ஆனால்‌ 
உன்னுடைய திருமேனியைப்‌ பிரம்மா எப்படிச்‌ செய்தான்‌ தெரியுமா? தேவலோகத்து மந்தார 
மரங்களிலிருந்து உதிர்ந்த மலர்களைச்‌ சேகரித்தான்‌; தமிழகத்துக்கு வந்து செந்தாமரை 
மலர்களைப்‌ பறித்துச்‌ சேகரித்தான்‌; சேகரித்த மலர்களைத்‌ தேவலோகத்தில்‌ தேவாமிர்தம்‌ 
வைத்திருக்கும்‌ தங்கக்‌ கலசத்தில்‌ போட்டான்‌. அமுதமும்‌ மலர்களும்‌ ஊறிக்‌ கலந்து ஒரே 
குழம்பான பிறகு எடுத்தான்‌. அந்தக்‌ குழம்பில்‌ வெண்ணிலாக்‌ கிரணங்களை ஊட்டினான்‌. 
பண்டைத்‌ தமிழகத்துப்‌ பாணர்களை அழைத்து வந்து யாழ்‌ வாசிக்கச்‌ சொன்னான்‌. அந்த யாழின்‌ 
இசையையும்‌ கலந்தான்‌. அப்படி ஏற்பட்ட அற்புதமான கலவையினால்‌ உன்‌ திருமேனியைப்‌ 
படைத்தான்‌ பிரம்மதேவன்‌..." 


"நாதா! ஏதோ பிரம்மாவுக்குப்‌ பக்கத்தில்‌ இருந்து பார்த்தவரைப்‌ போல்‌ பேசுகிறீர்களே! 
இந்த வர்ணனைகளுக்கெல்லாம்‌ நான்‌ ஒருத்திதானா அகப்பட்டேன்‌? தங்களுடைய 
அந்தப்புரத்தில்‌ எவ்வளவோ பெண்ணரசிகள்‌ இருக்கிறார்கள்‌; இராஜ குலங்களில்‌ பிறந்தவர்கள்‌. 
எத்தனையோ நீண்ட காலமாக அவர்களுடன்‌ இல்லறம்‌ நடத்திமிருக்கிறீர்கள்‌. என்னைத்‌ 
தாங்கள்‌ பார்த்து இரண்டரை ஆண்டுதான்‌ ஆகிறது!..." என்று நந்தினி சொல்வதற்குள்‌, 
பழுவேட்டரையர்‌ குறுக்கிட்டார்‌. அவருடைய உள்ளத்தில்‌ பொங்கிக்‌ கொண்டிருந்த உணர்ச்சி 
வெள்ளத்தை வார்த்தைகளின்‌ மூலமாகவாவது வெளிப்படுத்திவிட விரும்பினார்‌ போலும்‌. அவரைப்‌ 
பற்றி எரிந்த தாபத்தீயைச்‌ சொல்மாரியினால்‌ நனைத்து அணைக்க முயன்றார்‌ போலும்‌. 


"நந்தினி! என்‌ அந்தப்புரத்து மாதர்களைப்‌ பற்றிச்‌ சொன்னாய்‌. பழமையான பழுவூர்‌ 
மன்னர்‌ குலம்‌ நீடித்து வளர வேண்டும்‌ என்பதற்காகவே அவர்களை நான்‌ மணந்தேன்‌. அவர்களில்‌ 
சிலர்‌ மலடிகளாகித்‌ தொலைந்தார்கள்‌. வேறு சிலர்‌ பெண்களையே பெற்றளித்தார்கள்‌. 'கடவுள்‌ 
அருள்‌ அவ்வளவுதான்‌' என்று மன நிம்மதியடைந்தேன்‌.பெண்களின்‌ நினைவையே வெகு காலம்‌ 
விட்டொழித்திருந்தேன்‌. இராஜாங்கக்‌ காரியங்களே என்‌ கவனம்‌ முழுவதையும்‌ கவர்ந்திருந்தன. 
சோழ ராஜ்யத்தின்‌ மேன்மையைத்‌ தவிர வேறு எந்த நினைவுக்கும்‌ இந்த நெஞ்சில்‌ 
இடமிருக்கவில்லை. இப்படி இருக்கும்போதுதான்‌ பாண்டியர்களோடூ இறுதிப்‌ பெரும்‌ யுத்தம்‌ 
வந்தது. வாலிபப்‌ பிராயத்துத்‌ தளபதிகள்‌ பலர்‌ இருந்தபோதிலும்‌ என்னால்‌ பின்தங்கி இருக்க 
முடியவில்லை. நான்‌ போர்க்களம்‌ சென்றிராவிட்டால்‌, அத்தகைய மாபெரும்‌ வெற்றி கிடைத்தும்‌ 
இராது. பாண்டியர்‌ படையை அடியோடு நாசம்‌ செய்து மதுரையில்‌ வெற்றிக்‌ கொடி நாட்டிய 
பிறகு கொங்கு நாடு சென்றேன்‌. அங்கிருந்து அகண்ட காவேரிக்‌ கரையோடு திரும்பி வந்து 


41 


கொண்டிருந்தேன்‌. வழியில்‌ காடு அடர்ந்த ஓர்‌ இடத்தில்‌ உன்னைக்‌ கண்டேன்‌. முதலில்‌ நீ 
அங்கு நிற்கிறாய்‌ என்பதை என்னால்‌ நம்பவே முடியவில்லை. கண்ணை மூடித்‌ திறந்து 
பார்த்தேன்‌. அப்போதும்‌ நீ நின்றாய்‌. 'நீ வனதேவதையாக இருக்க வேண்டும்‌; அருகில்‌ சென்றது 
ம்‌ மறைந்து விடுவாய்‌! என்று எண்ணிக்‌ கொண்டு நெருங்கினேன்‌. அப்போதும்‌ நீ மறைந்து 
விடவில்லை. 'புராணக்‌ கதைகளிலே சொல்லியிருப்பது போல்‌, சொர்க்கத்திலிருந்து சாபம்‌ 
பெற்றுப்‌ பூமிக்கு வந்த தேவ கன்னிகை அல்லது கந்தர்வப்‌ பெண்ணாயிருக்க வேண்டும்‌; மனித 
பாஷை உனக்குத்‌ தெரிந்திராது!' என்று எண்ணி கொண்டு, 'பெண்ணே! நீ யார்‌?' என்று 
கேட்டேன்‌. நீ நல்ல தமிழில்‌ மறுமொழி கூறினாய்‌. 'நான்‌ அநாதைப்‌ பெண்‌; உங்களிடம்‌ 
அடைக்கலம்‌ புகுந்தேன்‌; என்னைக்‌ காப்பாற்றுங்கள்‌' என்றாய்‌. உன்னைப்‌ பல்லக்கில்‌ ஏற்றி 
அழைத்துக்‌ கொண்டு வந்தபோது என்‌ மனம்‌ எண்ணாததெல்லாம்‌ எண்ணியது. உன்னை 
எங்கேயோ, எப்போதோ, முன்னம்‌ பார்த்திருப்பது போலத்‌ தோன்றியது. ஆனால்‌ நினைத்து 
நினைத்துப்‌ பார்த்தும்‌ எங்கே என்று தெரியவில்லை. சட்டென்று என்‌ மனத்தை மூடியிருந்த 
மாயத்திரை விலகியது; உண்மை உதயமாயிற்று. உன்னை இந்த ஜன்மத்தில்‌ நான்‌ முன்னால்‌ 
பார்த்ததில்லை. ஆனால்‌ முந்தைய பல பிறவிகளில்‌ பார்த்திருக்கிறேன்‌ என்பது தெரிந்தது. 
அந்தப்‌ பூர்வ ஜன்மத்து நினைவுகள்‌ எல்லாம்‌ மோதிக்‌ கொண்டூ வந்தன. நீ அகலிகையாக இந்த 
உலகில்‌ பிறந்திருந்தாய்‌; அப்போது நான்‌ தேவேந்திரனாக இருந்தேன்‌. சொர்க்கலோக 
ஆட்சியைத்‌ துறந்து ரிஷி சாபத்துக்கும்‌ துணிந்து உன்னைத்‌ தேடிக்‌ கொண்டு வந்தேன்‌. பிறகு 
நான்‌ சந்தனு மகாராஜனாகப்‌ பிறந்திருந்தேன்‌. கங்கைக்‌ கரையோடு வேட்டையாடச்‌ 
செல்லுகையில்‌ உன்னைக்‌ கண்டேன்‌; பூலோகப்‌ பெண்ணைப்‌ போல்‌ உருக்கொண்டிருந்த 
கங்கையாகிய உன்னைக்‌ காதலித்தேன்‌. பிறகு ஒரு காலத்தில்‌ காவேரிப்‌ பூம்பட்டினத்தில்‌ நான்‌ 
கோவலனாய்ப்‌ பிறந்திருந்தேன்‌; நீ கண்ணகியாக அவதரித்திருந்தாய்‌. என்‌ அறிவை மறைத்த 
மாயையினால்‌ உன்னைச்‌ சில காலம்‌ மறந்திருந்தேன்‌. பிறகு மாயைத்‌ திரை விலகிற்று. உன்‌ 
அருமையை அறிந்தேன்‌. மதுரை நகருக்கு அழைத்துச்‌ சென்றேன்‌. வழியில்‌ உன்னை ஆயர்‌ 
குடியில்‌ விட்டு விட்டுச்‌ சிலம்பு விற்கச்‌ சென்றேன்‌. வஞ்சகத்தினால்‌ உயிரை இழந்தேன்‌. 
அதற்குப்‌ பழிக்குப்‌ பழியாக இந்தப்‌ பிறவியில்‌ மதுரைப்‌ பாண்டியன்‌ குலத்தை நாசம்‌ செய்து 
விட்டுத்‌ திரும்பி வரும்‌ போது உன்னைக்‌ கண்டேன்‌. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்த 
கண்ணகி நீதான்‌ என்பதை உணர்ந்தேன்‌!...."' 


இப்படிப்‌ பழுவேட்டரையர்‌ முற்பிறவிக்‌ கதைகளைச்‌ சொல்லிக்‌ கொண்டு வந்தபோது 
நந்தினி, அவர்‌ முகத்தைப்‌ பார்க்காமல்‌ வேறு திசையை நோக்கிக்‌ கொண்டிருந்தாள்‌. அதனால்‌ 
அவள்‌ முகத்தில்‌ அப்போது தோன்றிய பாவ வேறுபாடுகளைப்‌ பழுவேட்டரையர்‌ 
கவனிக்கவில்லை. கவனித்திருந்தால்‌, அவர்‌ தொடர்ந்து பேசியிருப்பாரா என்பது 
சந்தேகந்தான்‌. 


மூச்சு விடுவதற்காக அவர்‌ சற்று நிறுத்தியபோது, நந்தினி அவரைத்‌ திரும்பிப்‌ பார்த்து, 
"நாதா! தாங்கள்‌ கூறிய உதாரணங்கள்‌ அவ்வளவு பொருத்தமாயில்லை. எல்லாம்‌ கொஞ்சம்‌ 
அபசகுனமாகவே இருக்கின்றன. வேண்டுமென்றால்‌, தங்களை மன்மதன்‌ என்றும்‌ என்னை ரதி 
என்றும்‌ சொல்லுங்கள்‌!" என்று முன்போல்‌ முகமலர்ந்து புன்னகை செய்தாள்‌. 


பழுவேட்டரையரின்‌ முகம்‌ அப்போது மகிழ்ச்சியினாலும்‌ பெருமையினாலும்‌ மலர்ந்து 
விளங்கியது. எவ்வளவு அவலட்சணமான மனிதனாயினும்‌, தான்‌ காதலித்த பெண்ணினால்‌ 
'மன்மதன்‌' என்று அமைக்கப்பட்டால்‌ குதூகலப்படாதவன்‌ யார்‌? என்றாலும்‌, தற்பெருமையை 
விரும்பாதவர்‌ போல்‌ பேசினார்‌: 


"கண்மணி! உன்னை ரதி என்பது மிகவும்‌ பொருத்தமானதுதான்‌. ஆனால்‌ என்னை 
'மன்மதன்‌' என்று சொல்லுவது பொருந்துமா! உன்‌ அன்பு மிகுதியினால்‌ சொல்கிறாய்‌!' என்றார்‌. 


"நாதா! என்‌ கண்களுக்குத்‌ தாங்கள்‌ தான்‌ மன்மதன்‌. ஆண்‌ பிள்ளைகளுக்கு அழகு வீரம்‌. 
தங்களைப்‌ போன்ற வீராதி வீரர்‌ இந்தத்‌ தென்னாட்டில்‌ யாரும்‌ இல்லை என்பதை உலகமே 
சொல்லும்‌. அடுத்தபடியாக, ஆண்மை படைத்தவர்களுக்கு அழகு தருவது அபலைகளிடம்‌ 


42 


இரக்கம்‌. அந்த இரக்கம்‌ தங்களிடம்‌ இருப்பதற்கு நானே அத்தாட்சி. இன்ன ஊர்‌, இன்ன குலம்‌ 
என்று தெரியாத இந்த ஏழை அநாதைப்‌ பெண்ணைத்‌ தாங்கள்‌ அழைத்து வந்து அடைக்கலம்‌ 
அளித்தீர்கள்‌. இணையில்லாத அன்பையும்‌ ஆதரவையும்‌ என்‌ பேரில்‌ சொரிந்தீர்கள்‌. 
அப்படிப்பட்ட தங்களை நான்‌ வெகு காலம்‌ காத்திருக்கும்படி செய்ய மாட்டேன்‌. என்னுடைய 
விரதமும்‌ நோன்பும்‌ முடியும்‌ காலம்‌ நெருங்கி விட்டது..." என்றாள்‌. 


"கண்மணி! என்ன விரதம்‌, என்ன நோன்பு என்பதை மட்டும்‌ தெளிவாகச்‌ சொல்லிவிடு! 
எவ்வளவு சீக்கிரம்‌ முடித்துத்‌ தரலாமோ அவ்வளவு சீக்கிரத்தில்‌ முடித்துத்‌ தருவேன்‌!" என்றார்‌ 
பழுவூர்‌ அரசர்‌. 


"தன்னைக்‌ காட்டிலும்‌ மன்மதன்‌ வேறு இல்லை என்று எண்ணியிருக்கும்‌ இந்தச்‌ சுந்தர 
சோழருடைய சந்ததிகள்‌ தஞ்சைச்‌ சிம்மாசனத்தில்‌ ஏறக்கூடாது. தற்பெருமை கொண்ட அந்தக்‌ 
குந்தவையின்‌ கர்வத்தை ஒடுக்க வேண்டும்‌..." 


"நந்தினி! அந்த இரண்டு காரியங்களும்‌ நிறைவேறி விட்டதாகவே நீ வைத்துக்‌ 
கொள்ளலாம்‌. ஆதித்தனுக்கும்‌ அருள்மொழிவர்மனுக்கும்‌ பட்டம்‌ கிடையாது. மதுராந்தகனுக்கே 
பட்டம்‌ கட்ட OD என்று இந்த ராஜ்யத்தின்‌ தலைவர்கள்‌ எல்லாரும்‌ சம்மதித்து 
விட்டார்கள்‌... 


" 'எல்லாரும்‌' சம்மதித்து விட்டார்களா? உண்மைதானா?" என்று நந்தினி அழுத்தமாகக்‌ 
கேட்டாள்‌. 


"இரண்டு மூன்று பேரைத்‌ தவிர மற்றவர்கள்‌ எல்லாரும்‌ சம்மதித்து விட்டார்கள்‌. 
கொடும்பாளூரானும்‌, மலையமானும்‌, பார்த்திபேந்திரனும்‌ நம்முடன்‌ என்றும்‌ இணங்க 
மாட்டார்கள்‌. அவர்களைப்‌ பற்றிக்‌ கவலையில்லை..." 


"ஆயினும்‌ காரியம்‌ முடியும்‌ வரையில்‌ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதுதானே?" 


"அதற்குச்‌ சந்தேகம்‌ இல்லை. எல்லா ஜாக்கிரதையும்‌ நான்‌ செய்து கொண்டு தான்‌ 
வருகிறேன்‌. மற்றவர்களின்‌ முட்டாள்தனத்தினால்‌ பிசகு நேர்ந்தால்தான்‌ நேர்ந்தது. 
இன்றைக்குக்‌ கூட அத்தகைய பிசகு ஒன்று நேர்ந்திருக்கிறது. காஞ்சியிலிருந்து வந்த ஒரு 
வாலிபன்‌ காலாந்ததனை ஏமாற்றி விட்டுச்‌ சக்கரவர்த்தியைச்‌ சந்தித்து ஓலை 
கொடுத்திருக்கிறான்‌..." 


"ஆகா! தங்கள்‌ தம்பியைப்‌ பற்றி தாங்கள்‌ ஓயாமல்‌ புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்‌. 
அவருக்குச்‌ சாமர்த்தியம்‌ போதாது என்று நான்‌ சொல்லவில்லையா?" 


"இந்த விஷயத்தில்‌ அசட்டுத்தனமாகத்தான்‌ போய்‌ விட்டான்‌! ஏதோ நம்‌ அரண்மனை 
முத்திரை மோதிரத்தை அந்த வாலிபன்‌ காட்டியதாகச்‌ சொல்கிறான்‌!" 


"ஏமாந்து போனவர்கள்‌ இப்படித்தான்‌ ஏதாவது காரணம்‌ சொல்லுவார்கள்‌! ஏமாற்றிய 
அந்த வாலிபனைப்‌ பிடிக்க முயற்சி ஏதும்‌ செய்யவில்லையா?" 


"முயற்சி செய்யாமல்‌ என்ன? கோட்டைக்கு உள்ளேயும்‌ வெளியேயும்‌ வேட்டை 
ஆரம்பமாகி விட்டது! எப்படியும்‌ பிடித்து விடுவார்கள்‌. இதனாலெல்லாம்‌ நம்முடைய காரியத்து 
க்கு ஒன்றும்‌ பங்கம்‌ வந்து விடாது. சக்கரவர்த்தி காலமானதும்‌ மதுராந்தகன்‌ சிம்மாசனம்‌ ஏறுவது 
நிச்சயம்‌..." 


"நாதா! என்னுடைய விரதம்‌ என்னவென்பதைத்‌ தங்களுக்குத்‌ தெரியப்படுத்தும்‌ காலம்‌ 
இப்போது நெருங்கி வந்து விட்டது..." 


43 


"கண்ணே! அதைச்‌ சொல்லும்படி தான்‌ நானும்‌ கேட்கிறேன்‌..." 


"மதுராந்தகன்‌ - அந்த அசட்டுப்‌ பிள்ளை - பெண்‌ என்றால்‌ பல்லை இளிப்பவன்‌ - அவன்‌ 
பட்டத்துக்கு வருவதினால்‌ என்னுடைய விரதம்‌ நிறைவேறி விடாது..." 


"வேறு எதனால்‌ நிறைவேறும்‌? உன்‌ விருப்பத்தைச்‌ சொல்லு! நிறைவேற்றி வைக்க நான்‌ 
இருக்கிறேன்‌...' 


"அரசே! என்‌ சிறு பிராயத்தில்‌ ஒரு பிரபல ஜோசியன்‌ என்‌ ஜாதகத்தைப்‌ பார்த்தான்‌. 
பதினெட்டுப்‌ பிராயம்‌ வரையில்‌ நான்‌ பற்பல இன்னல்களுக்கு உள்ளாவேன்‌ என்று 
சொன்னான்‌..." 


" இன்னும்‌ என்ன சொன்னான்‌?" 


"பதினெட்டுப்‌ பிராயத்துக்குப்‌ பிறகு தசை மாறும்‌ என்றான்‌. இணையில்லாத உன்னத 
பதவியை அடைவேன்‌ என்று சொன்னான்‌..." 


"அவன்‌ சொன்னது உண்மைதான்‌! அந்தச்‌ ஜோசியன்‌ யார்‌ என்று சொல்லு! அவனுக்குக்‌ 
கனகாபிவேகம்‌ செய்து வைக்கிறேன்‌." 


"நாதா!" 

"கண்ணே!" 

"இன்னும்‌ அந்தச்‌ ஜோசியன்‌ கூறியது ஒன்று இருக்கிறது. அதைச்‌ சொல்லட்டுமா?" 
"கட்டாயம்‌ சொல்லு! சொல்லியே தீர வேண்டும்‌!" 


"என்னைக்‌ கைபிடித்து மணந்து கொள்ளும்‌ கணவர்‌, மணிமகுடம்‌ தரித்து ஒரு மகா 
சாம்ராஜ்யத்தின்‌ சிம்மாசனத்தில்‌ ஐம்பத்தாறு தேசத்து ராஜாக்களும்‌ வந்து அடிபணிந்து ஏத்தும்‌ 
சக்கரவர்த்தியாக வீற்றிருப்பார்‌ என்று அந்தச்‌ ஜோசியன்‌ சொன்னான்‌. அதை 
நிறைவேற்றுவீர்களா?"" 


பழுவேட்டரையரின்‌ செவியில்‌ இவ்வார்த்தைகள்‌ விழுந்ததும்‌, அவருக்கு முன்னாலிருந்த 
நந்தினியும்‌ அவள்‌ வீற்றிருந்த மஞ்சமும்‌ சுழன்றன. லதா மண்டபம்‌ சுழன்றது. அந்த மண்டபத்தின்‌ 
தூண்கள்‌ சுழன்றன. எதிரே இருந்த இருளடர்ந்த தோப்பு சுழன்றது. நிலாக்‌ கதிரில்‌ ஒளிர்ந்த மர 
உச்சிகள்‌ சுழன்றன. வானத்து நட்சத்திரங்கள்‌ சுழன்றன. இருபுறத்து மாளிகைகளும்‌ சுழன்றன. 
உலகமே சுழன்றது! 


நாற்பதாம்‌ அத்தியாயம்‌ 
இருள்‌ மாளிகை 


காணாமற்போன வந்தியத்தேவன்‌ என்ன ஆனான்‌ என்பதை இப்போது நாம்‌ 
கவனிக்கலாம்‌. இருளடர்ந்த மாளிகைக்கு அருகில்‌ சென்று அவன்‌ மறைந்து நின்றான்‌ என்பதைப்‌ 
பார்த்தோம்‌ அல்லவா? மந்திரவாதியும்‌ நந்தினியும்‌ என்ன பேசிக்‌ கொள்கிறார்கள்‌ என்பதை 
அவன்‌ முதலில்‌ காது கொடுத்துக்‌ கேட்க முயன்றான்‌. ஆனால்‌ அவர்களுடைய பேச்சு ஒன்றும்‌ 


44 


அவன்‌ காதில்‌ விழவில்லை. அதைக்‌ கேட்டுத்‌ தெரிந்து கொள்வதில்‌ அவ்வளவாக அவனுக்குச்‌ 
சிரத்தையும்‌ இல்லை. நந்தினியுடன்‌ பேசிக்‌ கொண்டிருந்தபோது தன்‌ அறிவு தன்னை விட்டூ 
அகன்று ஒருவித போதை உணர்ச்சி உண்டாகியிருந்தது என்பதை இப்போது உணர்ந்தான்‌. 
மறுபடியும்‌ அவளைச்‌ சந்திக்காமல்‌ தப்பித்துக்‌ கொண்டு போய்விட்டால்‌ நல்லது. 
பழுவேட்டரையர்களிடம்‌ அகப்பட்டுக்‌ கொள்வதைக்‌ காட்டிலும்‌ இந்த இளையராணியிடம்‌ 
அகப்பட்டு கொள்வதில்‌ அபாயம்‌ அதிகம்‌ இருக்கிறது. அவர்கள்‌ முன்னிலையில்‌ தன்‌ அறிவு 
நன்றாய்‌ இயங்குகிறது; தோள்‌ வலி ஓங்குகிறது; அரையில்‌ உள்ள கத்தியில்‌ எப்போதும்‌ கை 
இருக்கிறது. யுக்தியினாலும்‌ ஒரு கை பார்க்கலாம்‌; கத்தியினாலும்‌ ஒரு கை பார்க்கலாம்‌. 
ஆனால்‌ இந்த மோகினியின்‌ முன்னால்‌ புத்தி மயங்கி விடுகிறது; கையும்‌ கத்தி பிடிக்கும்‌ 
சக்தியை இழந்து விடுகிறது. மீண்டும்‌ இவள்‌ முன்னால்‌ சென்றால்‌, என்ன நேருமோ என்னவோ? 
போதும்‌ போதாதற்கு மந்திரவாதி ஒருவனுடைய கூட்டுறவும்‌ இவள்‌ வைத்துக்‌ 
கொண்டிருக்கிறாள்‌! இரண்டு பேரும்‌ சேர்ந்து என்ன மாயமந்திரம்‌ செய்வார்களோ? குந்தவைப்‌ 
பிராட்டியிடந்தான்‌ இவளுக்கு எவ்வளவு துவேஷம்‌? அந்தத்‌ துவேஷம்‌ இவளுடைய கண்களில்‌ 
தீப்பொறியாக வெளிப்படுகிறதே! ஒருவேளை மனத்தை மாற்றிக்‌ கொண்டு பழுவேட்டரையரிடம்‌ 
தன்னைப்‌ பிடித்துக்‌ கொடுத்தாலும்‌ கொடுத்து விடலாம்‌! பெண்களின்‌ சபல சித்தமும்‌ சஞ்சல 
புத்தியும்‌ பிரசித்தமானவை அல்லவா? ஆகையால்‌ மீண்டும்‌ இவளைச்‌ சந்திக்காமல்‌ தப்பித்துக்‌ 
கொண்டு போய்‌ விட்டால்‌ நல்லது. ஆனால்‌ எப்படி? தோட்டத்துக்குள்‌ புகுந்துதான்‌ வழி 
கண்டுபிடித்துப்‌ போக வேண்டும்‌! மதில்‌ ஏறிக்‌ குதிக்க வேண்டும்‌! மதிலுக்கு வெளியில்‌ தன்னைத்‌ 
தேடி வந்தவர்கள்‌ காத்திருந்தால்‌?.... வேறு ஏதேனும்‌ உபாயம்‌ இல்லையா? வந்தியத்தேவா! 
இத்தனை நாளும்‌ உனக்கு உதவி செய்து வந்த அதிர்ஷ்டம்‌ எங்கே போயிற்று? யோசி! யோசி! 
மூளையைச்‌ செலுத்தி யோசி! கண்களையும்‌ கொஞ்சம்‌ உபயோகப்படுத்து! நாலாபக்கமும்‌ பார்‌! 
இதோ இந்த இருள்‌ அடைந்த மாளிகை இருக்கிறதே! இது ஏன்‌ இருளடைந்திருக்கிறது? 
இதற்குள்ளே என்ன இருக்கும்‌? இதன்‌ உள்ளே புகுந்தால்‌ இதன்‌ இன்னொரு வாசல்‌ எங்கே 
கொண்டு போய்‌ விடும்‌? எல்லாவற்றுக்கும்‌ இதற்குள்‌ புகுந்து பார்த்து வைக்கலாமா? இப்போது 
உபயோகப்படாவிட்டாலும்‌ வேறு ஒரு சமயத்துக்கு உபயோகப்படலாம்‌. யார்‌ கண்டது? 


ஆனால்‌, இதற்குள்ளே எப்படிப்‌ பிரவேசிப்பது? எவ்வளவு பெரிய, பிரம்மாண்டமான கதவு! 
இதற்கு எவ்வளவு பெரிய பூட்டு! அப்பப்பா! என்ன அழுத்தம்‌! என்ன கெட்டி! ஆ! இது என்ன? 
கதவுக்குள்‌ ஒரு சிறிய கதவு போலிருக்கிறதே! கையை வைத்ததும்‌ இந்தச்‌ சிறிய கதவு திறந்து 
கொள்கிறதே! அதிர்ஷ்டம்‌ என்றால்‌, இதுவல்லவா அதிர்ஷ்டம்‌! உள்ளே புகுந்து பார்க்க 
வேண்டியதுதான்‌! 


பெரிய கதவுக்குள்ளே, பார்த்தால்‌ தெரியாதபடி பொருத்தியிருந்த சிறிய கதவைத்‌ 
திறந்து கொண்டு வந்தி யத்தேவன்‌ அந்த இருளடைந்த மாளிகைக்குள்‌ புகுந்தான்‌.உள்ளே காலடி 
வைத்ததும்‌ அவனுக்குத்‌ தோன்றிய முதலாவது எண்ணம்‌, தான்‌ அம்மாளிகைக்குள்‌ புகுந்தது 
நந்தினிக்குக்‌ கூடத்‌ தெரிய கூடாது என்பதுதான்‌. ஆகையால்‌ சிறிய கதவைச்‌ சாத்தினான்‌. 
சாத்தியவுடன்‌ உள்ளிருந்த இருள்‌ இன்னும்‌ பன்மடங்கு கனத்து விட்டதாகத்‌ தோன்றியது. கதவு 
திறந்திருந்த ஒரு வினாடி நேரத்தில்‌ சில பெரிய தூண்கள்‌ நிற்பது தெரிந்தது. இப்போது அது 
வும்‌ தெரியவில்லை. இருட்டு என்றால்‌, இப்படிப்பட்ட இருட்டைக்‌ கற்பனை செய்யவும்‌ முடியாது 
!.. சீச்சி! வெளிச்சத்திலிருந்து இருட்டில்‌ வந்திருப்பதால்‌ முதலில்‌ இப்படித்தான்‌ இருக்கும்‌. 
சற்று போனால்‌ இருட்டின்‌ கனம்‌ குறைந்து பொருள்கள்‌ மங்கலாகக்‌ கண்ணுக்குப்‌ புலப்படும்‌. 
இதை எத்தனையோ தடவை அனுபவத்தில்‌ கண்டிருந்தும்‌, இருளைக்‌ கண்டு கலக்கம்‌ ஏன்‌? 
சும்மா நிற்பதற்குப்‌ பதில்‌ கொஞ்சம்‌ நடந்து பார்க்கலாம்‌. கையினால்‌ தடவிக்‌ கொண்டே 
போகலாம்‌. முதலில்‌ தெரிந்த தூண்‌ இப்போது இல்லாமல்‌ எங்கே போய்விடும்‌...? சற்றுத்‌ தூரம்‌ 
குருடனைப்‌ போல்‌ கையை முன்னால்‌ நீட்டிக்‌ கொண்டு வந்தியத்தேவன்‌ நடந்தான்‌. அவன்‌ 
நினைத்தபடியே ஒரு தூண்‌ கைக்குத்‌ தட்டுப்பட்டது! ஆ! எவ்வளவு பெரிய தூண்‌! கருங்கல்‌ 
தூண்‌! இதைச்‌ சுற்றி வளைத்துக்‌ கொண்டு மேலே போய்ப்‌ பார்க்கலாம்‌. மேலும்‌ கொஞ்ச தூரம்‌ 
நடந்ததும்‌ இன்னொரு தூண்‌ கைக்கு அகப்பட்டது. ஆனால்‌ இன்னமும்‌ கண்ணுக்கு ஏதும்‌ 
தெரிந்தபாடாயில்லை. திடீரென்று கண்‌ குருடாகப்‌ போய்‌ விட்டதா, என்ன? இது என்ன 
பைத்தியக்கார எண்ணம்‌! கண்‌ திடீர்‌ என்று எப்படிக்‌ குருடாகும்‌? இன்னும்‌ கொஞ்சம்‌ நடந்து 


45 


பார்க்கலாம்‌. மேலே தூண்‌ ஒன்றும்‌ கைக்கு அகப்படவில்லை! ஏதோ பள்ளத்தில்‌ இறங்குவது 
போன்ற உணர்ச்சி உண்டாகிறது! ஆ! இதோ ஒரு படி! நல்லவேளை, விழாமல்‌ தப்பினோம்‌! 
இப்படியே இந்த இருட்டில்‌ ஒன்றும்‌ தெரியாமல்‌ எத்தனை நேரம்‌, எத்தனை தூரம்‌ போவது?.... 
எதனாலோ வந்தியத்தேவன்‌ மனத்தில்‌ ஒரு பீதி உண்டாயிற்று. மேலே போகத்‌ துணிவு 
ஏற்படவில்லை. வந்த வழியில்‌ திரும்ப வேண்டியதுதான்‌! கதவைத்‌ திறந்து கொண்டு லதா 
மண்டபத்துக்கே போக வேண்டியதுதான்‌! இந்தப்‌ பயங்கர இருட்டில்‌ உழலுவதைக்‌ காட்டிலும்‌ 
நந்தினியை மீண்டும்‌ சந்தித்து அவளுடைய யோசனைப்படி நடப்பதே நல்லது. என்ன வாக்குறுதி 
கேட்டாலும்‌ இப்போதைக்குக்‌ கொடுத்து விட்டால்‌, பிறகு சமயம்‌ போல்‌ பார்த்துக்‌ கொள்கிறது! 
இவ்வாறு எண்ணி வந்தியத்தேவன்‌ திரும்பினான்‌. ஆனால்‌ திரும்பிச்‌ செல்லும்‌ வழி வந்த 
வழியேதானா? எப்படிச்‌ சொல்ல முடியும்‌!.... நடக்க நடக்கக்‌ கைக்கு ஒன்றும்‌ 
தட்டுப்படவில்லையே! அந்தக்‌ கருங்கல்‌ தூண்கள்‌ எங்கே போயின! கதவைக்‌ கண்டுபிடிக்க 
முடியாமலே போய்‌ விடுமோ? இரவெல்லாம்‌ இந்த இருளில்‌ இப்படியே சுற்றிச்‌ சுற்றி வந்து 
கொண்டிருக்க நேரிடுமோ? கடவுளே! இது என்ன ஆபத்து!... 


ஆகா! இது என்ன ஓசை! சடசட வென்ற ஓசை! எங்கேயிருந்து வருகிறது? வெளவால்கள்‌ 
சிறகை அடித்துக்‌ கொள்ளும்‌ ஓசையாக இருக்க வேண்டும்‌. அவ்வளவு இருட்டில்‌ வெளவால்கள்‌ 
நிறையக்‌ குடிகொண்டிருப்பது இயல்புதானே? இல்லை! இது வெளவால்‌ இறகின்‌ சத்தம்‌ மட்டும்‌ 
இல்லை! காலடிச்‌ சத்தம்‌! யாரோ நடக்கும்‌ சத்தம்‌!.... நடப்பது யார்‌? மனிதர்கள்தானா? அல்லது 
. வந்தியத்தேவனுடைய தொண்டை உலர்ந்து போயிற்று! நா மேலண்ணத்தில்‌ ஒட்டிக்‌ 
கொண்டது! திடீரென்று யாரோ அவன்‌ முகத்தில்‌ இடித்தாற்‌ போலிருந்தது. வந்தியத்தேவன்‌ 
தன்‌ சக்தியையெல்லாம்‌ காட்டி ஒரு குத்து விட்டான்‌! குத்திய கை துண்டிக்கப்பட்டது போல 
வலித்தது. இன்னொரு கையினால்‌ தொட்டுப்‌ பார்த்தான்‌. இருட்டில்‌ கருங்கல்‌ தூணின்‌ மேல்‌ 
மோதிக்‌ கொண்டதுமல்லாமல்‌ அதைக்‌ குத்தியதாகவும்‌ தெரிந்து கொண்டான்‌! கையை 
அவ்வளவு 'விண்‌, விண்‌' என்று வலித்திராவிட்டால்‌ வந்தியத்தேவன்‌ சிரித்தேயிருப்பான்‌. ஆயினும்‌ 
அதனால்‌ அவனுடைய பயம்‌ சிறிது அகன்றது. முழுதும்‌ அகலவில்லை. காது கொடுத்துக்‌ 
கேட்டபோது அந்தக்‌ காலடிச்‌ சத்தம்‌ மேலும்‌ மேலும்‌ கேட்டது.ஒரு சமயம்‌ எட்டிப்‌ போவது 
போல இருந்தது! இன்னொரு சமயம்‌ நெருங்கி வருவது போல்‌ இருந்தது! வந்தியத்தேவன்‌ 
நின்ற இடத்திலேயே நின்று உற்றுக்‌ கேட்டான்‌. அதே சமயத்தில்‌ ஓசை வந்த திசையை நோக்கி 
அவனுடைய கண்களும்‌ உற்றுப்‌ பார்த்தன. 


ஆ! வெளிச்சம்‌! அதோ வெளிச்சம்‌! கொஞ்சம்‌ கொஞ்சமாக அதிகமாகி வருகிறது! 
நெருங்கியும்‌ வருகிறது! வெளிச்சத்துடன்‌ புகை! யாரோ தீவர்த்தியுடன்‌ வருகிறார்கள்‌. 
நந்தினிதான்‌ தன்னைத்‌ தேடிக்‌ கொண்டு வருகிறாளோ, என்னமோ! அப்படியானால்‌ நல்லது. 
வேறு யாராவதாயிருந்தால்‌? எல்லாவற்றுக்கும்‌ சிறிது நேரம்‌ ஒளிந்திருந்து பார்க்கலாம்‌. ஒளிந்து 
நிற்பதற்கு இங்கே இடத்துக்குக்‌ குறைவில்லை! தூரத்திலே வந்த தீவர்த்திக்‌ கொழுந்து அது 
ஒரு விசாலமான மண்டபம்‌ என்பதைக்‌ காட்டியது. அதில்‌ பெரிய பெரிய தூண்கள்‌ இருந்தன. 
தூண்களில்‌ பயங்கரமான பூதங்களின்‌ வடிவங்கள்‌ செதுக்கப்பட்டிருந்தன. கீழேயிருந்து ஒரு 
படிக்கட்டு மேலே வந்து அங்கே ஒரு வளைவு வளைந்து திரும்பி மேலேறிச்‌ சென்றது. அந்தப்‌ 
படிக்கட்டின்‌ அடிப்பக்கத்திலிருந்துதான்‌ தீவர்த்தி வெளிச்சம்‌ வந்தது என்பதையும்‌ அறிந்து 
கொண்டான்‌. ஆகையால்‌ வருவது நந்தினியாக இருக்க முடியாது. 'பாதாளச்‌ சிறை' என்று தான்‌ 
கேள்விப்பட்டது இந்த இருண்ட மாளிகையின்‌ அடியிலேதான்‌ இருக்கிறதோ? ஒருவேளை 
அங்கிருந்துதான்‌ யாரேனும்‌ வருகிறார்களோ? பாதாளச்‌ சிறையின்‌ பயங்கரங்களைப்‌ பற்றி 
வந்தியத்தேவன்‌ அதிகம்‌ கேள்விப்பட்டிருந்தபடியால்‌, அந்த எண்ணம்‌ அவனுடைய ரோமக்‌ 
கால்களில்‌ எல்லாம்‌ வியர்வை துளிக்கும்படி செய்தது. அடுத்த கணம்‌ ஒரு பெரிய தூணின்‌ 
மறைவில்‌ போய்‌ நின்று கொண்டான்‌. மகா தைரியசாலியான வந்தியத்தேவனுடைய கைகால்கள்‌ 
எல்லாம்‌ அச்சமயம்‌ வெலவெலத்துப்‌ போய்‌ நடுநடுங்கின! 


படிக்கட்டின்‌ வழியாக மேலேறி மூன்று உருவங்கள்‌ வந்தன. மூவரும்‌ மனிதர்கள்தான்‌. 
ஒருவன்‌ கையில்‌ தீவர்த்தியிருந்தது. இன்னொருவன்‌ கையில்‌ வேல்‌ இருந்தது. நடுவில்‌ வந்தவன்‌ 
கையில்‌ ஒன்றும்‌ பிடித்திருக்கவில்லை. தீவர்த்தி வெளிச்சத்தில்‌ அவர்கள்‌ முகங்கள்‌ புலப்பட்டது 


46 


ம்‌ வந்தியத்தேவனுடைய பீதி அடியோடூ அகன்றது. பீதியைக்‌ காட்டிலும்‌ பன்மடங்கு அதிகமான 
வியப்பு உண்டாயிற்று. அவர்களில்‌ முன்னால்‌ வந்தவன்‌ வேறு யாரும்‌ இல்லை; 
வந்தியத்தேவனுடைய பிரிய நண்பனாகிய கந்தமாறன்தான்‌! நடுவில்‌ வந்த உருவம்‌, முதலில்‌, ஓர்‌ 
அதிசயமான பிரமையை வந்தியத்தேவனுக்கு உண்டாக்கிற்று. பழுவூர்‌ இளையராணியாகிய 
நந்தினி தான்‌ வருகிறாள்‌ என்று தோன்றியது. மறு கணத்திலேயே, அந்தப்‌ பிரமை நீங்கியது. 
வருகிறவன்‌ ஆண்‌ மகன்‌ என்று தெரிந்தது. கடம்பூர்‌ சம்புவரையர்‌ மாளிகையில்‌ அரை குறையாகத்‌ 
தான்‌ பார்த்த இளவரசர்‌ மதுராந்தகத்‌ தேவர்‌ என்பதை அறிந்து கொண்டான்‌. மூன்றாவதாக, 
கையில்‌ தீவர்த்தியுடன்‌ வந்தவனை வல்லவரையன்‌ முன்னால்‌ பார்த்ததில்லை. அவன்‌ வாசற்‌ 
காவலனாகவோ, ஊழியக்காரனாகவோ இருக்க வேண்டும்‌. 


வந்தியத்தேவனுடைய மூளை அதிவேகமாக வேலை செய்தது. அவர்கள்‌ அந்தப்‌ பாதாள 
வழியில்‌ படிக்கட்டு ஏறி வருவதன்‌ மர்மம்‌ என்னவென்பது வெகு விரைவில்‌ அவனுக்கு விளங்கி 
விட்டது.பழுவூர்‌ இளையராணி பல்லக்கில்‌ ஏறி முதலாவது நாளே வந்து விட்டாள்‌. பெரிய 
பழுவேட்டரையர்‌ அன்றிரவு தஞ்சைக்‌ கோட்டைக்குத்‌ திரும்பி விட்டார்‌. இருவரும்‌ கோட்டை 
வாசல்‌ வழியாகப்‌ பகிரங்கமாக வந்து விட்டார்கள்‌. ஆனால்‌, மதுராந்தகத்தேவர்‌ வெளியில்‌ 
போனதும்‌ தெரியக்‌ கூடாது; திரும்பி வருவதும்‌ தெரியக்‌ கூடாது. அதற்காக இந்த இரகசியச்‌ 
சுரங்க வழியைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்கிறார்கள்‌. இந்த இருளடைந்த மாளிகையின்‌ மர்மமே 
இதுதான்‌ போலும்‌! கந்தமாறன்‌ தன்னைக்‌ கொள்ளிடக்‌ கரையில்‌ விட்டுப்‌ பிரிந்த பின்னர்‌, வேறு 
எங்கேயோ ஓரிடத்தில்‌ பெரிய பழுவேட்டரையருடன்‌ சேர்ந்திருக்கிறான்‌. இந்த அந்தரங்க 
வேலைக்கு அவனைப்‌ பழுவேட்டரையர்‌ பயன்படுத்திக்‌ கொண்டிருக்கிறார்‌. மது 
ராந்தகத்தேவரைச்‌ சுரங்க வழியில்‌ அழைத்துச்‌ செல்லத்‌ துணையாக அனுப்பி வைத்திருக்கிறார்‌. 
ஆகா! இப்போது நினைத்துப்‌ பார்த்தால்‌ ஞாபகம்‌ வருகிறது. "எனக்குக்‌ கூடத்‌ தஞ்சாவூரில்‌ 
ஒரு வேலை இருக்கிறது. நானும்‌ அங்கே வந்தாலும்‌ வருவேன்‌!" என்று கந்தமாறன்‌ சொன்னான்‌ 
அல்லவா?.... இப்போது இங்கே திடீர்‌ என்று, தான்‌ கந்தமாறன்‌ முன்னால்‌ போய்‌ நின்றால்‌, 
அவன்‌ என்ன செய்வான்‌?.... இந்த எண்ணம்‌ தோன்றியவுடனேயே அதை வல்லவரையன்‌ மாற்றிக்‌ 
கொண்டான்‌. இந்தச்‌ சமயத்தில்‌ கந்தமாறன்‌ முன்னால்‌ தான்‌ எதிர்ப்பட்டால்‌, அவன்‌ செய்துள்ள 
சபதத்தை முன்னிட்டுத்‌ தன்னைக்‌ கொல்ல நேரிடும்‌; அல்லது தான்‌ அவனைக்‌ கொல்ல நேரும்‌. 
அப்படிப்பட்ட தர்ம சங்கடத்தை எதற்காக வருவித்துக்‌ கொள்ள வேண்டும்‌?.... 


இதற்குள்‌ அந்த மூவரும்‌ படிக்கட்டில்‌ மேலேறிப்‌ போய்‌ விட்டார்கள்‌. வெளிச்சமும்‌ வர வர 
மங்கத்‌ தொடங்கியது. அவர்களைப்‌ பின்தொடர்ந்து போகலாமா என்று வந்தியத்தேவன்‌ 
ஒருகணம்‌ நினைத்து, அதையும்‌ உடனே மாற்றிக்‌ கொண்டான்‌. அவர்கள்‌ கோட்டைத்‌ தளபதி 
சின்னப்‌ பழுவேட்டரையரின்‌ அரண்மனைக்குப்‌ போகிறார்கள்‌ என்பது நிச்சயம்‌. அங்கே தான்‌ 
திரும்பிப்‌ போவதில்‌ என்ன பயன்‌? சிங்கத்தின்‌ குகையிலிருந்து தப்பித்து வந்த பிறகு தலையைக்‌ 
கொடுப்பது போலத்தான்‌! இனித்‌ திரும்ப நந்தினி இருந்த லதா மண்டபத்துக்குப்‌ போவதிலும்‌ 
பயன்‌ இல்லை. ஒருவேளை பெரிய பழுவேட்டரையர்‌ இதற்குள்‌ அங்கு வந்திருக்கலாம்‌. அதுவும்‌ 
அபாயகரந்தான்‌ வேறு என்ன செய்யலாம்‌?... ஏன்‌? இந்தப்‌ படிக்கட்டு வழியாக இறங்கிப்‌ போய்ப்‌ 
பார்த்தால்‌ என்ன? இவ்விதம்‌ எண்ணி நம்‌ வாலிப வீரன்‌ அந்தச்‌ சுரங்கப்‌ படிக்கட்டில்‌ 
இறங்கினான்‌. 


நாற்பத்தொன்றாம்‌ அத்தியாயம்‌ 
நிலவறை 


இருண்ட சுரங்கப்‌ பாதையில்‌ வந்தியத்தேவன்‌ காலை ஊன்றி வைத்து, விழுந்து விடாமல்‌ 
நடந்தான்‌. படிகள்‌ கொஞ்ச தூரம்‌ கீழே இறங்கின. பிறகு சமநிலமாயிருந்தது. மறுபடியும்‌ 
படிகள்‌. மீண்டும்‌ சமதரை. இரண்டு கைகளையும்‌ எட்டி விரித்துப்‌ பார்த்தான்‌ சுவர்‌ 
தட்டுப்படவில்லை. ஆகவே, அந்தச்‌ சுரங்க வழி விசாலமானதாகவே இருக்க வேண்டும்‌. மறுபடி 


47 


சற்றுத்‌ தூரம்‌ போனதும்‌ படிகள்‌ மேலே ஏறின. வளைந்து செல்வதாகவும்‌ தோன்றியது. அப்பப்பா! 
இத்தகைய கும்மிருட்டில்‌ தட்டுத்‌ தடுமாறி இன்னும்‌ எத்தனை தூரம்‌ நடக்க வேண்டுமோ 
தெரியவில்லையே! 


ஆகா! இது என்ன! இருள்‌ சிறிது குறைந்து வருகிறதே! மிக மிக மங்கலான ஒளி 
தோன்றுகிறதே! இந்த மங்கிய ஒளி எப்படி எங்கிருந்து வருகிறது? மேலே கூரையில்‌ 
எங்கிருந்தாவது வரும்‌ நிலவின்‌ ஒளியா? அல்லது சுவர்களில்‌ உள்ள பலகணி வழியாக வரும்‌ 
ஒளியா? மறைவான இடத்தில்‌ வைத்திருக்கும்‌ விளக்கிலிருந்து பரவும்‌ ஒளியா?... 


இல்லை, இல்லை! இது என்ன அற்புதம்‌? நம்‌ கண்‌ முன்னால்‌ தெரியும்‌ இந்தக்‌ காட்சி 
மெய்யான காட்சிதானா? அல்லது நமது மூளை கலங்கியதால்‌ ஏற்பட்ட தோற்றமா? 


அது ஒரு விசாலமான மண்டபம்‌. கல்லைக்‌ குடைந்து எடுத்து அமைத்த நிலவறை 
மண்டபம்‌. அதனாலேதான்‌ தலையை இடித்து விடும்‌ போல்‌ அவ்வளவு தாழ்வாகச்‌ சமமட்டமான 
மேல்‌ தளம்‌ அமைந்திருக்கிறது. அந்த நிலவறையில்‌ குடிகொண்டுள்ள மங்கிய நிலவொளி 
வெளியிலிருந்து வருவது அல்ல; கூரை வழியாகவோ பலகணி வழியாகவோ வருவதும்‌ அல்ல. 
அங்கங்கே அந்த நிலவறையில்‌ கும்பல்‌ கும்பலாகவும்‌ சில இடங்களில்‌ பரவலாகவும்‌ வருகிறது. 
ஆ! அப்படி நிலவொளி வீசும்‌ அப்பொருள்கள்‌ எத்தகைய பொருள்கள்‌! ஒரு மூலையில்‌ மணி 
மகுடங்கள்‌; முத்தும்‌ மணியும்‌ வைரமும்‌ பதித்த மகுடங்கள்‌; இன்னொரு பக்கத்தில்‌ ஹாரங்கள்‌; 
முத்து வடங்கள்‌; நவரத்தின மாலைகள்‌, அதோ அந்த வாயகன்ற அண்டாவில்‌ என்ன? கடவுளே! 
அவ்வளவும்‌ புன்னை மொட்டுக்களைப்‌ போன்ற வெண்‌ முத்துக்கள்‌! குண்டு குண்டான கெட்டி 
முத்துக்கள்‌! அதோ அந்தப்‌ பானையில்‌ பளபளவென்று மஞ்சள்‌ வெயில்‌ வீசும்‌ பொற்காசுகள்‌. 
இதோ இங்கே குவிந்து கிடப்பவை தங்கக்‌ கட்டிகள்‌. தஞ்சை அரண்மனையின்‌ நிலவறைப்‌ 
பொக்கிஷம்‌ இதுதான்‌ போலும்‌! தனாதிகாரி பழுவேட்டரையரின்‌ மாளிகையையொட்டி இந்த 
இருள்‌ மாளிகையும்‌ அதில்‌ இந்தப்‌ பொக்கிஷ நிலவறையும்‌ இருப்பதில்‌ வியப்பில்லையல்லவா? 
அம்மம்மா! இந்த நிலவறைக்குள்‌ நாம்‌ வந்து சேர்ந்தோமே? பாக்கிய லட்சுமியும்‌ அதிர்ஷ்ட 
தேவதையும்‌ சேர்ந்தல்லவா நம்மை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள்‌? 
எப்படிப்பட்ட அதிசயமான, அபூர்வமான இரகசியத்தை, நம்முடைய முயற்சி ஒன்றும்‌ இல்லாமலே 
நாம்‌ தெரிந்து கொண்டோம்‌! இதை எப்படிப்‌ பயன்படுத்துவது? பயன்படுத்துவது அப்புறம்‌ 
இருக்கட்டும்‌; இங்கிருந்து போவதற்கே மனம்‌ வராது போலிருக்கிறதே! இங்கேயே சுற்றிச்‌ 
சுழன்று கொண்டிருக்கலாம்‌ போலத்‌ தோன்றுகிறதே! இங்கேயே இருந்தால்‌ பசி, தாகம்‌ 
தெரியாது! உறக்கம்‌ அருகிலும்‌ அணுகாது! நூறு வருஷ காலமாகச்‌ சோழ நாட்டு வீர 
சைன்யங்கள்‌ அடைந்த வெற்றிகளின்‌ பலன்கள்‌ எல்லாம்‌ இங்கே இருக்கின்றன. நவநிதி என்று 
சொல்வார்களே; அவ்வளவும்‌ இங்கே இருக்கிறது! குபேரனுடைய பொக்கிஷத்தையும்‌ 
தோற்கடிக்கும்‌ செல்வக்‌ களஞ்சியம்‌ இங்கே இருக்கிறது இதை விட்டு எதற்காகப்‌ போக 
வேண்டும்‌! 


வந்தியத்தேவன்‌ அந்த நிலவறையைச்‌ சுற்றிச்‌ சுற்றி வந்தான்‌. ஒரு மூலையில்‌ கிடந்த 
மணிமகுடங்களைத்‌ தொட்டுப்‌ பார்த்தான்‌. இன்னொரு பக்கத்தில்‌ கிடந்த ரத்தின 
ஹாரங்களைக்‌ கையில்‌ எடுத்துப்‌ பார்த்தான்‌.அவற்றைப்‌ போட்டுவிட்டு இன்னொரு பக்கம்‌ 
சென்று செப்புப்‌ பானையில்‌ நிறைந்திருந்த முத்துக்களில்‌ கைகளை விட்டு அளைந்தான்‌. 
வேறொரு பானையில்‌ கையை விட்டுப்‌ பொற்காசுகளை அள்ளிச்‌ சொரிந்தான்‌. ஒரு மூலையில்‌ 
தரையில்‌ பளபளவென்று ஏதோ பரவலாக ஜொலிப்பதைக்‌ கண்டு அங்கே சென்றான்‌. முதலில்‌ 
என்னவென்று தெரியவில்லை பிறகு, குனிந்து உற்றுப்‌ பார்த்தான்‌. ஐயோ! ஆண்டவனே! அது ஓர்‌ 
எலும்புக்கூடு! ஒரு காலத்தில்‌ சதையும்‌ இரத்தமும்‌ தோலும்‌ உரோமமும்‌ மூக்கும்‌ முகமும்‌ 
கண்ணும்‌ காதுமாக இருந்த மனித உடலின்‌ எலும்புக்கூடு! 


ஆ! இந்த எலும்புக்கூடு அசைகிறதே! உயிர்பெற்று எழுகிறதே! பொற்காசுகளைப்‌ 


வல்லவரையனுடைய உடம்பிலிருந்து ஒவ்வொரு ரோமமும்‌ குத்திட்டு நின்றது. தனக்குப்‌ 


46 


பைத்தியந்தான்‌ பிடித்து விட்டது என்று நினைத்தான்‌. சீச்சீ! எலும்புக்கூடு எழுந்திருக்கவில்லை! 
அதற்குள்ளேயிருந்து ஒரு பெருச்சாளி ஓடி வருகிறது! நம்‌ கால்‌ மீது விழுந்து ஓடுகிறது!... ஆம்‌; 
இப்போது பார்த்தால்‌ எலும்புக்கூடு தரையிலேதான்‌ விழுந்து கிடக்கிறது! ஆனால்‌ அது நமக்கு 
ஒரு சேதி சொல்லுகிறது என்பது உண்மை. "ஓடிப்‌ போ! இங்கே தாமதியாதே! நானும்‌ 
உன்னைப்‌ போல்‌ உடல்‌ படைத்த மனிதனாயிருந்தேன்‌. இங்கு வந்து அகப்பட்டுக்‌ கொண்டேன்‌. 
இங்கேயே மாண்டு மடிந்தேன்‌! இப்போது எலும்புக்கூடாகக்‌ கிடக்கிறேன்‌! ஓடிப்‌ போ!" என்று 
அது நம்மை எச்சரிக்கிறது. இங்கிருந்து, உடனே தப்பிச்‌ சென்றோமோ, பிழைத்தோம்‌. 
இல்லாவிட்டால்‌ அதோகதி தான்‌; அந்த மனிதனுக்கு ஏற்பட்ட கதிதான்‌. 


வந்தியத்தேவன்‌ அந்த நிலவறையிலிருந்து வெளியேற எண்ணினான்‌. ஆனால்‌ 
வெளியேறும்‌ வழிதான்‌ தெரியவில்லை. வந்த வழியைக்‌ கண்டுபிடிக்க முடியவில்லை. 
நிலவறையின்‌ ஓரமாக எங்கே போனாலும்‌ இருள்‌ என்னும்‌ பூதம்‌ வாயைப்‌ பிளந்து 
கொண்டிருந்தது. கீழே பார்த்தால்‌ அதலபாதாளப்‌ படுகுழியாகத்‌ தோன்றியது. ஏறி வந்த 
படிக்கட்டு எங்கேயோ ஓரிடத்தில்‌ இருக்கத்தான்‌ வேண்டும்‌. அதைக்‌ கண்டுபிடிக்க 
வந்தியத்தேவன்‌ மேலும்‌ முயன்றான்‌. தேடித்‌ தேடி அலைந்தான்‌. அப்படி அலையும்‌ போது 
ஓரிடத்தில்‌ சுவர்‌ ஓரமாக ஒரு குப்பல்‌ தங்கக்‌ காசுகள்‌ கிடப்பதைக்‌ கண்டான்‌. அந்தக்‌ குப்பலின்‌ 
மீது ஏதோ வலை பின்னியது போலிருந்தது. உற்றுப்‌ பார்த்தபோது, அக்குவியலின்‌ பேரில்‌ 
சிலந்தி வலை கட்டியிருப்பதாகத்‌ தெரிந்தது. சிலந்தியின்‌ வலை அவனது சிந்தனையைத்‌ 
தூண்டியது. 


பெரியோர்கள்‌ மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசைகளைச்‌ சிலந்தி வலைக்கு 
ஒப்பிட்டிருக்கிறார்கள்‌. வலையை விரித்துக்‌ கொண்டு சிலந்தி காத்திருக்கிறது. எங்கிருந்தோ 
பறந்து வந்து ஈ அதில்‌ அகப்பட்டுக்‌ கொள்கிறது. பிறகு சிறிது சிறிதாகச்‌ சிலந்தி ஈயை இழுத்து 
விழுங்குகிறது. மூன்று வித ஆசைகளும்‌ அப்படித்தான்‌. மனிதன்‌ வழி தவறிச்‌ சென்று அந்த ஆசை 
வலைகளில்‌ விழுந்து அகப்பட்டுக்‌ கொள்கிறான்‌; அப்புறம்‌ மீளுவதில்லை! மண்ணாசை, 
பெண்ணாசை, பொன்னாசை ஆகிய மூன்று ஆசைகளின்‌ இயல்பையும்‌ அன்று ஒரே நாளில்‌ நாம்‌ 
அனுபவித்தாகி விட்டது. நந்தினி என்னும்‌ பழுவூர்‌ இளையராணி தன்னுடைய வலையில்‌ நம்மை 
அகப்படுத்தப்‌ பார்த்தாள்‌. பழைய வாணர்குல ராஜ்யத்தை அடையலாம்‌ என்னும்‌ மண்ணாசையும்‌ 
காட்டினாள்‌.கடைசியாக, இங்கே இந்தப்‌ பயங்கரமான பொன்னாசைப்‌ பூதம்‌ நம்மை அடியோடு 
விழுங்கப்‌ பார்க்கிறது. முதலாவது இரண்டிலிருந்தும்‌ தப்பினோம்‌, இந்த மூன்றாவது 
அபாயத்திலிருந்தும்‌ தப்ப வேண்டும்‌. நமக்கு எதற்காக இந்த வம்பெல்லாம்‌? இராஜ்யம்‌ எதற்கு? 
செல்வம்‌ எதற்கு? பெண்களின்‌ கூட்டுறவுதான்‌ எதற்காக? வானத்தைக்‌ கூரையாகப்‌ பெற்ற 
அகண்டமான பூமியே நமது அரண்மனை! "யாதும்‌ ஊரே யாவரும்‌ கேளிர்‌" என்று பண்டைத்‌ தமிழ்‌ 
நாட்டுப்‌ பெரியோர்கள்‌ சொல்லியிருக்கிறார்களே! எல்லா ஊரும்‌ நம்முடைய ஊர்தான்‌. எல்லா 
மனிதர்களும்‌ நம்முடைய உறவினர்கள்‌ தான்‌. ஊர்‌ ஊராகப்‌ போக வேண்டியது; புதுவெள்ளம்‌ 
பொங்கி வரும்‌ நதிகளையும்‌, புதிய இலைகள்‌ தளிர்த்து விளங்கும்‌ மரங்களையும்‌, பல வர்ணப்‌ 
பட்சிகளையும்‌, மகான்களையும்‌, மயில்களையும்‌ மலைகளையும்‌ மலைகளின்‌ சிகரங்களையும்‌, 
வானத்தையும்‌, மேகத்தையும்‌, கடலையும்‌ கடல்‌ அலைகளையும்‌ பார்த்துக்‌ களிக்க வேண்டியது; 
பசிக்கு உணவு கிடைக்கின்ற இடத்திலே உண்ண வேண்டியது; உறக்கம்‌ வந்த இடத்தில்‌ 
உறங்க வேண்டியது! ஆகா! இதுவல்லவா இன்ப வாழ்க்கை! எளிதில்‌ கிடைக்கக்கூடிய 
இத்தகைய ஆனந்த வாழ்க்கையை விட்டு விட்டு, தொல்லைகளும்‌ சூழ்ச்சிகளும்‌ ஆசைகளும்‌ 
அபாயங்களும்‌ நிறைந்த வாழ்க்கையை ஏன்‌ மேற்கொள்ள வேண்டும்‌? எப்படியாவது இந்த 
நிலவறையை விட்டு இப்போது வெளியேறி விட்டால்‌ போதும்‌; பிறகு இந்த இருள்‌ 
மாளிகையையும்‌ தஞ்சாவூர்க்‌ கோட்டையையும்‌ விட்டு வெளியேறி விடவேண்டும்‌. பின்னர்‌, 
இத்தகைய தொல்லைகளில்‌ என்றைக்கும்‌ அகப்பட்டுக்‌ கொள்ளவே கூடாது..... 


ஆகா! கதவு திறந்து மூடும்‌ ஓசை!... மறுபடியும்‌ காலடி ஓசை!... இன்றைய இரவின்‌ 
அதிசயங்களுக்கு முடிவே கிடையாது போலும்‌! அதிசயங்களுக்கும்‌ அளவில்லை! 
பயங்கரங்களுக்கும்‌ எல்லையில்லை! இம்முறை வெகு தூரத்திலிருந்து அந்தக்‌ காலடிச்‌ 
சத்தங்கள்‌ கேட்டன. இரண்டு பக்கங்களிலிருந்தும்‌ வருவதாகத்‌ தோன்றியது. வந்தியத்தேவன்‌ 


49 


காது கொடுத்துக்‌ கவனமாகக்‌ கேட்டான்‌. பொக்கிஷ நிலவறையில்‌ நாலுபுறமும்‌ குழ்ந்திருந்த 
இருளைக்‌ கிழித்துக்‌ கொண்டு பார்ப்பவனைப்‌ போல்‌ உற்றுப்‌ பார்த்தான்‌. சிறிது நேரத்து 
க்கெல்லாம்‌ அவன்‌ எதிர்பார்த்தது போலவே அபூர்வமான காட்சியைக்‌ கண்டான்‌. 


கூத்து மேடையிலிருந்து மிகத்‌ தொலைவிலே உட்கார்ந்திருப்பவனுக்கு மேடையில்‌ 
தோன்றும்‌ காட்சிகள்‌ எப்படியிருக்குமோ அப்படியிருந்தது வந்தியத்தேவன்‌ அப்போது கண்ட 
காட்சி. அவன்‌ அச்சமயம்‌ இருந்த இடத்துக்கு உயரமான ஓர்‌ இடத்தில்‌, தொலை தூரம்‌ என்று 
தோன்றிய தூரத்தில்‌ அது நடந்தது. கூத்து மேடையின்‌ ஒரு பக்கத்திலிருந்து ஒரு தீவர்த்தி 
வந்தது. இன்னொருபுறத்துப்‌ பக்கம்‌ படூதாவை நீக்கிக்‌ கொண்டு மற்றொரு தீவர்த்தி வந்தது. 
தீவர்த்திகள்‌ இரண்டும்‌ நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தன. ஒரு தீவர்த்தி 
வெளிச்சத்தில்‌ இரு நெடிய கரிய உருவங்கள்‌ தெரிந்தன. இன்னொரு தீவர்த்தியின்‌ ஒளியில்‌ 
மற்றும்‌ இரு உருவங்கள்‌ காணப்பட்டன. அவற்றில்‌ ஒற்று நெடிய கம்பீரமான உருவம்‌; மற்றொன்று 
சிறிது குட்டையான மெல்லிய வடிவம்‌. இருதரப்பு உருவங்களும்‌ ஒன்றையொன்று நெருங்கி 
வந்து கொண்டிருந்தன. வந்தியத்தேவன்‌ மேலும்‌ கண்‌ விழிகள்‌ பிதுங்கும்படி உற்றுப்‌ பார்த்து 
அந்த உருவங்கள்‌ யாருடையவை என்பதை ஒருவாறு தெரிந்து கொண்டான்‌. இடது 
பக்கத்திலிருந்து வந்த இரு உருவங்கள்‌ மதுராந்தகத்தேவரை அழைத்துச்‌ சென்ற கந்தமாறனும்‌ 
காவலனும்‌; வலது புறத்திலிருந்து வந்த உருவங்கள்‌ பெரிய பழுவேட்டரையரும்‌ அவருடைய 
இளையராணி நந்தினி தேவியும்‌. 


இந்த இரு கோஷ்டியாரும்‌ சந்திக்கும்‌ போது என்ன நடக்கும்‌? ஏதாவது விபரீதமாக 
நடக்குமா? அல்லது ஒருவருக்கொருவர்‌ வழி விட்டு விட்டுச்‌ சாவதானமாகப்‌ போய்‌ 
விடுவார்களா?... வந்தியத்தேவன்‌ அந்தப்‌ பரபரப்பில்‌ மூச்சு விடுவதைக்‌ கூட நிறுத்திக்‌ கொண்டு 
அத்தனை கவனமாகப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌. 


இரு கோஷ்டியாரும்‌ சந்தித்தார்கள்‌. அவர்கள்‌ தடுமாறித்‌ தயங்கி நின்றதிலிருந்து இரு 
சாராருக்கும்‌ அச்சந்திப்பு வியப்பையும்‌ திகைப்பையும்‌ அளித்திருக்க வேண்டுமென்று தோன்றியது 
. ஆனால்‌ விபரீதம்‌ ஒன்றும்‌ நேர்ந்துவிடவில்லை. பழுவேட்டரையர்‌ கந்தமாறனைப்‌ பார்த்து ஏதோ 
கேட்டார்‌. அதற்குக்‌ கந்தமாறன்‌ ஏதோ விடை சொன்னான்‌. கேள்வியும்‌ விடையும்‌ 
என்னவென்பது வந்தியத்தேவனின்‌ காதில்‌ விழவில்லை. பிறகு, பழுவேட்டரையர்‌ கையினால்‌ 
சமிக்ஞை செய்து சுரங்க வழியின்‌ படிக்கட்டைச்‌ சுட்டிக்காட்டினார்‌. கந்தமாறன்‌ அவரைப்‌ 
பணிவுடன்‌ வணங்கினான்‌. வணங்கி விட்டுப்‌ படிக்கட்டில்‌ இறங்கினான்‌. அவனுக்குப்‌ பின்‌ கையில்‌ 
தீவர்த்தியுடன்‌ வந்த காவலனைப்‌ பார்த்துப்‌ பழுவேட்டரையர்‌ ஏதோ சமிக்ஞை செய்தார்‌. 
அவனும்‌ மறு மொழி சொல்லாமல்‌ ஒரு கையினால்‌ வாயைப்‌ பொத்திக்‌ கொண்டு வணங்கினான்‌. 
பிறகு கந்தமாறனைத்‌ தொடர்ந்து படிக்கட்டில்‌ இறங்கினான்‌. பழுவேட்டரையரும்‌ 
இளையராணியும்‌ இடதுபக்கம்‌ நோக்கிச்‌ சென்றார்கள்‌. 


நிழலாட்டத்தையும்‌ பொம்மலாட்டத்தையும்‌ ஒத்த மேற்கூறிய நிகழ்ச்சிகள்‌ எல்லாம்‌ சில 
கண நேரத்தில்‌ நடந்து விட்டன. இவ்வளவும்‌ சுரங்க வழியில்‌ இறங்கும்‌ படிக்கட்டின்‌ அருகில்‌ 
நிகழ்ந்தன என்பதை வந்தியத்தேவன்‌ கவனித்துக்‌ கொண்டான்‌. ஆகா! நாம்‌ வழியில்‌ எங்கும்‌ 
நில்லாமல்‌ இந்த நிலவறையில்‌ வந்து சுற்றிச்‌ சுழன்று கொண்டிருந்தது எவ்வளவு நல்லதாய்ப்‌ 
போயிற்று! நாம்‌ மட்டும்‌ அந்த இரு கோஷ்டிக்கும்‌ நடுவில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டிருந்தால்‌ நம்‌ 
கதி என்னவாகியிருக்கும்‌? ஏதோ அந்த மட்டுக்கும்‌ பிழைத்தோம்‌. தப்பித்துக்‌ கொள்ள வழி 
என்ன? கந்தமாறன்‌ மதுராந்தகத்தேவரை அழைத்து வந்த சுரங்க வழியில்‌ திரும்பிச்‌ செல்கிறான்‌ 
என்பதில்‌ ஐயமில்லை. அந்த வழியிலிருந்து நாம்‌ சிறிது விலகி இந்தப்‌ பொக்கிஷ நிலவறைக்கு 
வந்திருக்க வேண்டும்‌. இப்போது கந்தமாறன்‌ போகும்‌ வழியைத்‌ தொடர்ந்து சென்றால்‌, 
எப்படியும்‌ வெளியேறும்‌ வாசலைக்‌ கண்டு கொள்ளலாம்‌. பிறகு ஏதேனும்‌ உபாயம்‌ செய்து 
தப்பிக்கலாம்‌. அப்படி அவசியம்‌ நேர்ந்தால்‌, கந்தமாறனிடமே உதவி கேட்கலாம்‌. 
இல்லாவிட்டால்‌ அவனையும்‌ அந்தக்‌ காவலனையும்‌ ஒரு கை பார்த்து விட்டுத்‌ தப்பிச்‌ 
செல்லலாம்‌. எனவே, கந்தமாறனை இப்போது பின்‌ தொடரலாம்‌. 


50 


முதலில்‌, தீவர்த்தி வெளிச்சம்‌ நிலவறைக்கு அருகில்‌ வருவது போலிருந்தது. 
வந்தியத்தேவன்‌ மூச்சைப்‌ பிடித்துக்‌ கொண்டு நின்றான்‌. பிறகு அவ்வெளிச்சம்‌ அகன்று செல்வது 
போலிருந்தது. அதற்குள்‌ வந்தியத்தேவன்‌ சுற்றுமுற்றும்‌ பார்த்தான்‌. அந்த நிலவறைக்குள்‌ 
பிரவேசித்த படிக்கட்டு எது என்பதை அறிந்து கொண்டான்‌. அதன்‌ வழியாகக்‌ கீழே இறங்கி 
மீண்டும்‌ மேலேறினான்‌. தீவர்த்தி வெளிச்சத்தை விட்டு விடாமல்‌, அதிகமாகவும்‌ நெருங்காமல்‌, 
காலடி ஓசை கேட்காதபடி மெதுவாக அடிவைத்து நடந்து சென்றான்‌. வளைந்தும்‌ நெளிந்தும்‌ 
சுற்றியும்‌ சுழன்றும்‌ ஏறியும்‌ இறங்கியும்‌ சென்ற அந்தச்‌ சுரங்கப்‌ பாதையில்‌ நாமாக இருளில்‌ 
நடந்து வழி கண்டுபிடித்துப்‌ போவது எவ்வளவு அசாத்தியமான காரியம்‌! வாழ்க கந்தமாறன்‌! 
அவன்‌ இப்போது தன்னை அறியாமல்‌ நமக்குச்‌ செய்யும்‌ உதவிக்கு எப்போது என்ன கைம்மாறு 
செய்யப்‌ போகிறோம்‌!... 


அதற்கு ஒரு சந்தர்ப்பம்‌ அவ்வளவு சீக்கிரத்திலேயே கிடைக்கும்‌ என்று வந்தியத்தேவன்‌ 
எண்ணவேயில்லை!... 


சுரங்கப்‌ பாதையின்‌ முடிவு வந்து விட்டது. எதிரில்‌ ஒரு பெருஞ்சுவர்‌ தெரிந்தது. அதில்‌ 
ஒரு வாசலோ, கதவோ இருக்கும்‌ என்று யாரும்‌ கருத முடியாது. ஆயினும்‌ இருக்கத்தான்‌ 
வேண்டும்‌! சுரங்கப்‌ பாதைக்கு ஒரு இரகசிய வாசல்‌ இருந்தே தீர வேண்டுமல்லவா? 


காவலன்‌ தன்‌ வலது கையிலிருந்த தீவர்த்தியை இடது கைக்கு மாற்றிக்‌ கொள்கிறான்‌. 
வலது கையினால்‌ சுவரில்‌ ஓரிடத்தில்‌ கைவைத்து ஏதோ செய்கிறான்‌. திருகாணியைத்‌ 
திருகுவது போல்‌ திருகுகிறான்‌. சுவரில்‌ மெல்லிய கோடு போல்‌ ஒரு பிளவு தோன்றுகிறது. 
அப்பிளவு வரவரப்‌ பெரிதாகி வருகிறது. ஓர்‌ ஆள்‌ நுழையும்படியான பிளவாகிறது. காவலன்‌ ஒரு 
கையினால்‌ அதைச்‌ சுட்டிக்காட்டுகிறான்‌. கந்தமாறன்‌ அவனிடம்‌ ஏதோ சொல்லிவிட்டுச்‌ சுவரில்‌ 
தோன்றிய பிளவில்‌ ஒரு காலை வைக்கிறான்‌. ஒரு கால்‌ இன்னும்‌ சுரங்கப்‌ பாதையிலேதான்‌ 
இருக்கிறது. இப்பொழுது அவனுடைய முதுகுப்‌ பிரதேசம்‌ முழுதும்‌ புலனாகிறது! 


ஆகா! இது என்ன? இந்தக்‌ காவலன்‌ என்ன செய்கிறான்‌? அரையில்‌ செருகியிருந்த 
கூரிய வளைந்த சிறு கத்தியை எடுக்கிறானே? கடவுளே! கந்தமாறனுடைய முதுகில்‌ ஓங்கிக்‌ 
குத்தி விட்டானே! படு பாதகன்‌! ஒருவனுக்குப்‌ பின்னாலிருந்து முதுகில்‌ குத்தும்‌ சண்டாளன்‌!... 


வந்தியத்தேவன்‌ தான்‌ ஒதுங்கி நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து வெளி வந்தான்‌. 
ஒரே பாய்ச்சலாகப்‌ பாய்ந்தான்‌! அந்தச்‌ சத்தத்தைக்‌ கேட்டுக்‌ காவலன்‌ திரும்பினான்‌! 
தீவர்த்தியின்‌ ஒளி வந்தியத்தேவனின்‌ கோபாவேச முகத்தில்‌ விழுந்தது. 


நாற்பத்திரெண்டாம்‌ அத்தியாயம்‌ 
நட்புக்கு அழகா? 


வந்தியத்தேவனுடைய முதலாவது எண்ணம்‌, எப்படியாவது கந்தமாறனைக்‌ காப்பாற்ற 
வேண்டும்‌ என்பதுதான்‌. ஆனால்‌ அவனைக்‌ காப்பாற்றும்‌ பிரயத்தனம்‌ முதலில்‌ செய்தால்‌, 
அவனுடைய கதிதான்‌ நமக்கும்‌ ஏற்படும்‌. ஆகையால்‌ இந்தக்‌ கொடூரக்‌ காவலனை முதலில்‌ 
சரிப்படுத்த வேண்டும்‌. எனவே, பாய்ந்து சென்றவன்‌ காவலனுடைய கழுத்தில்‌ தன்னுடைய ஒரு 
கையைச்‌ சுற்றி வளைத்துக்‌ கொண்டான்‌. இன்னொரு கையால்‌ தீவர்த்தியைத்‌ தட்டிவிட்டான்‌. 
தீவர்த்தி தரையில்‌ விழுந்தது. அதன்‌ ஒளிப்‌ பிழம்பு சுருங்கிப்‌ புகை அதிகமாயிற்று. காவலனுடைய 
கழுத்தை ஒரு இறுக்கு இறுக்கி வந்தியத்தேவன்‌ தன்‌ பலத்தையெல்லாம்‌ பிரயோகித்து 
அவனைக்‌ கீழே தள்ளினான்‌. காவலனுடைய தலை சுரங்கப்‌ பாதையின்‌ சுவரில்‌ மோதியது அவன்‌ 
கீழே விழுந்தான்‌. வந்தியத்தேவன்‌ தீவர்த்தியை எடுத்துக்‌ கொண்டு அவன்‌ அருகில்‌ சென்று 
பார்த்தான்‌. செத்தவனைப்‌ போல்‌ அவன்‌ கிடந்தான்‌. ஆயினும்‌ முன்‌ ஜாக்கிரதையுடன்‌ அவன்‌ 


51 


அங்கவஸ்திரத்தை எடுத்து இரண்டு கையையும்‌ சேர்த்து இறுக்கிக்‌ கட்டினான்‌. இவ்வளவையும்‌ 
சில வினாடி நேரத்தில்‌ செய்து விட்டுக்‌ கந்தமாறனிடம்‌ ஓடினான்‌. அவன்‌ முதுகில்‌ குத்திய 
கத்தியுடன்‌ பாதி உடம்பு சுரங்கப்‌ பாதையிலும்‌ பாதி உடல்‌ வெளியிலுமாகக்‌ கிடப்பதைக்‌ 
கண்டான்‌. அவனுடைய வேலும்‌ பக்கத்தில்‌ விழுந்து கிடந்தது. வந்தியத்தேவன்‌ வெளியில்‌ 
சென்று கந்தமாறனைப்‌ பிடித்து இழுத்து வெளியேற்றினான்‌; வேலையும்‌ எடூத்துக்‌ கொண்டான்‌. 
உடனே கதவு தானாகவே மூடிக்‌ கொண்டது.சுவர்‌ அந்தப்‌ பெரும்‌ இரகசியத்தை மறைத்துக்‌ 
கொண்டு இருள்‌ வடிவமாக ஓங்கி நின்றது. ஓங்கி அடித்த காற்றிலிருந்து கோட்டைக்கு 
வெளியே வந்தாகிவிட்டது என்பதை வந்தியத்தேவன்‌ அறிந்து கொண்டான்‌. 


அடர்ந்த மரங்களும்‌ கோட்டைச்‌ சுவர்‌ கொத்தளங்களும்‌ சந்திரனை மறைத்துக்‌ 
கொண்டிருந்தபடியால்‌ நிலா வெளிச்சம்‌ மிக மிக மங்கலாகத்‌ தெரிந்தது. கந்தமாறனைத்‌ தூக்கி 
வந்தியத்தேவன்‌ தோளில்‌ போட்டுக்‌ கொண்டான்‌. ஒரு கையில்‌ கந்தமாறனின்‌ வேலையும்‌ 
எடுத்துக்‌ கொண்டான்‌. ஓர்‌ அடி எடுத்து வைத்தான்‌. சடசடவென்று மண்‌ சரிந்து செங்குத்தாகக்‌ 
கீழே விழும்‌ உணர்ச்சி ஏற்பட்டது. சட்டென்று வேலை ஊன்றிக்‌ கொண்டு பெரு முயற்சி செய்து 
நின்றான்‌. கீழே பார்த்தான்‌. மரங்களும்‌ கோட்டைச்‌ சுவரும்‌ அளித்த நிழலில்‌ நீர்ப்‌ பிரவாகம்‌ 
தெரிந்தது. அதிவேகமாகப்‌ பிரவாகம்‌ சுழல்கள்‌ சுழிகளுடன்‌ சென்று கொண்டிருந்ததும்‌ ஒருவாறு 
தெரிந்தது. நல்ல வேளை! கரணம்‌ தப்பினால்‌ மரணம்‌ என்ற கதி நேரிட்டிருக்கலாம்‌. கடவுள்‌ 
காப்பாற்றினார்‌! அந்தக்‌ கொடும்‌ பாதகக்‌ காவலன்‌ - ஆனால்‌ அவனை நொந்து என்ன பயன்‌? 
எஜமான்‌ கட்டளையைத்‌ தானே அவன்‌ நிறைவேற்றியிருக்க வேண்டும்‌! வாசற்படியில்‌ முதுகில்‌ 
குத்தி அப்படியே இந்தப்‌ பள்ளப்‌ புனல்‌ வெள்ளத்தில்‌ தள்ளிவிட உத்தேசித்திருக்க வேண்டும்‌. 
நம்முடைய கால்‌ இன்னும்‌ சிறிது சறுக்கி விட்டிருந்தால்‌ இரண்டு பேரும்‌ இந்த ஆற்று மடூவில்‌ 
விழுந்திருக்க நேர்ந்திருக்கும்‌. நாம்‌ ஒருவேளை தப்பிப்‌ பிழைத்தாலும்‌ கந்தமாறன்‌ கதி 
அதோகதிதான்‌! 


தஞ்சைக்‌ கோட்டைச்‌ சுவரை ஓரிடத்தில்‌ வடவாறு நெருங்கிச்‌ செல்வதாக 
வந்தியத்தேவன்‌ அறிந்திருந்தான்‌. இது வடவாறாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌. வடவாற்றில்‌ அதிக 
வெள்ளம்‌ அப்போது இல்லையென்றாலும்‌ இந்தக்‌ கோட்டை ஓரத்தில்‌ ஆழமான மடுவாக 
இருக்கலாம்‌. யார்‌ கண்டது? வேலைத்‌ தண்ணீரில்‌ விட்டு ஆழம்‌ பார்த்தான்‌ வந்தியத்தேவன்‌. 
வேல்‌ முழுவதும்‌ தண்ணீருக்குள்‌ சென்று முழுகியும்‌ தரை தட்டுப்படவில்லை! ஆகா! என்ன 
கொடூரமான பாதகர்கள்‌ இவர்கள்‌!... அதைப்‌ பற்றி யோசிக்க இது சமயமில்லை. நாமும்‌ தப்பிக்‌ 
கந்தமாறனையும்‌ தப்புவிக்கும்‌ வழியைத்‌ தேட வேண்டும்‌. வெள்ளப்‌ பிரவாகத்தின்‌ ஓரமாகவே 
கால்கள்‌ சறுக்கி விடாமல்‌ கெட்டியாக அழுத்திப்‌ பாதங்களை வைத்து வந்தியத்தேவன்‌ 
நடந்தான்‌. தோளில்‌ கந்தமாறனுடனும்‌ கையில்‌ அவனுடைய வேலுடனும்‌ நடந்தான்‌. கந்தமாறன்‌ 
இரண்டு மூன்று தடவை முக்கி முனகியது அவனுடைய நண்பனுக்குத்‌ தைரியத்தையும்‌ மன 
உறுதியையும்‌ அளித்தது. கொஞ்ச தூரம்‌ இப்படியே சென்ற பிறகு கோட்டைச்‌ சுவர்‌ விலகி 
அப்பால்‌ சென்றது. கரையோரத்தில்‌ காடு தென்பட்டது. கீழே முட்கள்‌ நிறையக்‌ கிடந்தபடியால்‌ 
கால்‌ அடி வைப்பதும்‌ கஷ்டமாயிருந்தது. 


ஆகா! இது என்ன? ஒரு மரம்‌ ஆற்றில்‌ விழுந்து கிடக்கிறதே! நல்ல உயரமான 
மரமாயிருந்திருக்க வேண்டும்‌.வெள்ளம்‌ அதனுடைய வேரைப்‌ பறித்துவிட்டது போலும்‌! பாதி ஆறு 
வரையில்‌ விழுந்து கிடக்கிறது. அதில்‌ ஏறித்‌ தட்டுத்‌ தடுமாறி நடந்தான்‌.வெள்ளத்தின்‌ வேகத்தில்‌ 
மரம்‌ அசைந்து கொண்டிருந்தது. மரத்தின்‌ கிளைகளும்‌ இலைகளும்‌ தண்ணீரில்‌ அலைப்புண்டூ 
தவித்தன. காற்றோ அசாத்தியமாக அடித்துக்‌ கொண்டிருந்தது. மரத்தின்‌ நுனிக்கு வந்ததும்‌ 
வேலை விட்டு ஆழம்‌ பார்த்தான்‌. நல்லவேளை! முருகன்‌ காப்பாற்றினார்‌. இங்கே அவ்வளவு 
பள்ளமில்லை! வந்தியத்தேவன்‌ மரத்திலிருந்து நதியில்‌ இறங்கிக்‌ கடந்து சென்றான்‌. அங்கங்கே 
பள்ளம்‌ மேடுகளைச்‌ சமாளித்துக்‌ கொண்டு சென்றான்‌. வெள்ளத்தின்‌ வேகத்தையும்‌ காற்றின்‌ 
தீவிரத்தையும்‌ தன்‌ மன உறுதியினால்‌ எதிர்த்துப்‌ போராடிக்‌ கொண்டு சென்றான்‌. அவன்‌ உடம்பு 
வெடவெடவென்று சில சமயம்‌ நடுங்கியது. 


52 


தோளில்‌ கிடந்த கந்தமாறன்‌ சில சமயம்‌ நழுவி விழுந்துவிடப்‌ பார்த்தான்‌. இந்த 
அபாயங்களையெல்லாம்‌ தப்பி வந்தியத்தேவன்‌ அக்கரையை அடைந்தான்‌. கொஞ்ச தூரம்‌ 
இடுப்பு வரை நனைந்த ஈரத்‌ துணியுடன்‌ ஆஜானுபாகுவான கந்தமாறனுடைய கனமான உடலைத்‌ 
தூக்கிக்‌ கொண்டு தள்ளாடிச்‌ சென்ற பிறகு மரநிழலில்‌ சிறிது இடைவெளி ஏற்பட்ட ஓரிடத்தில்‌ 
கந்தமாறனைக்‌ கீழே மெதுவாக வைத்தான்‌. முதலில்‌ சிறிது சிரமபரிகாரம்‌ செய்து கொள்ள 
விரும்பினான்‌. அத்துடன்‌ கந்தமாறனுடைய உடம்பில்‌ இன்னும்‌ உயிர்‌ இருக்கிறதா என்பதை 
நிச்சயப்படுத்திக்‌ கொள்ள விரும்பினான்‌. உயிரற்ற உடலைச்‌ சுமந்து சென்று என்ன உபயோகம்‌? 
அதைக்‌ காட்டிலும்‌ அக்காவலன்‌ உத்தேசித்தது போல்‌ வெள்ளத்திலேயே விட்டுவிட்டுச்‌ 
செல்லலாம்‌. இல்லை! இல்லை! உயிர்‌ இருக்கிறது; பெருமூச்சு வருகிறது. நாடி வேகமாக 
அடித்துக்‌ கொள்ளுகிறது; நெஞ்சு விம்முகிறது. இப்போது என்ன செய்யலாம்‌? முதுகிலிருந்து 
கத்தியை எடுக்கலாமா? எடுத்தால்‌ இரத்தம்‌ பீறிட்டு அடிக்கும்‌. அதனால்‌ உயிர்‌ போனாலும்‌ 
போய்விடும்‌. காயத்துக்கு உடனே சிகிச்சை செய்து கட்டுக்‌ கட்ட வேண்டும்‌. ஒருவனாகச்‌ 
செய்யக்‌ கூடிய காரியமல்லவே? வேறு யாரை உதவிக்குத்‌ தேடுவது?....சேந்தன்‌ அமுதனுடைய 
நினைவு வந்தது. அவனுடைய தோட்டமும்‌ வீடும்‌ வடவாற்றின்‌ கரையிலேதான்‌ இருக்கிறது. 
இங்கே சமீபத்திலேயே இருக்கக்‌ கூடும்‌. எப்படியாவது சேந்தன்‌ அமுதனுடைய வீட்டுக்குத்‌ 
தூக்கிக்‌ கொண்டு போய்ச்‌ சேர்த்தால்‌ கந்தமாறன்‌ பிழைக்க வழியுண்டு. ஒரு முயற்சி செய்து 
பார்க்கலாம்‌. 


கந்தமாறனை மறுபடியும்‌ தூக்க முயன்ற போது அவனுடைய கண்கள்‌ திறந்திருப்பதைக்‌ 
கண்டு வந்தியத்தேவன்‌ வியப்பும்‌ மகிழ்ச்சியும்‌ கொண்டான்‌. 


"கந்தமாறா! நான்‌ யார்‌ தெரிகிறதா?" என்று கேட்டான்‌. 


"தெரிகிறது, நன்றாய்த்‌ தெரிகிறது. வல்லவரையவன்‌ நீ! உன்னைப்‌ போல்‌ அருமையான 
நண்பனைத்‌ தெரியாமலிருக்குமா? மறக்கத்தான்‌ முடியுமா? பின்னால்‌ நின்று முதுகிலே குத்தும்‌ 
ஆப்தசினேகிதன்‌ அல்லவா நீ?" என்றான்‌ கந்தமாறன்‌. 


வல்லவரையனை இந்தக்‌ கடைசி வார்த்தைகள்‌ சவுக்கினால்‌ அடிப்பது போலிருந்தது. 


"ஐயோ! நானா உன்னைப்‌ பின்னாலிருந்து குத்தினேன்‌...?" என்று ஆரம்பித்தவன்‌ ஏதோ 
ஞாபகம்‌ வந்து சட்டென்று நிறுத்தினான்‌. 


"நீ குத்தவில்லை... உன்‌ கத்தி என்‌ முதுகைத்‌ தடவிக்‌ கொடுத்தது..... அடபாவி! 
உனக்காகவல்லவா இந்தச்‌ சுரங்க வழியில்‌ அவசரமாகக்‌ கிளம்பினேன்‌. பழுவேட்டரையருடைய 
ஆட்கள்‌ உன்னைப்‌ பிடிப்பதற்குள்‌ நான்‌ பிடிப்பதற்காக விரைந்தேன்‌. உன்னை யாரும்‌ எந்தவித 
உபத்திரவமும்‌ செய்யாமல்‌ தடுப்பதற்காக ஓடி வந்தேன்‌. உன்னைத்‌ தேடிப்‌ பிடித்து வந்து 
சின்னப்‌ பழுவேட்டரையரின்‌ கோட்டைக்‌ காவல்‌ படையில்‌ சேர்த்து விடுவதாகச்‌ சபதம்‌ 
கூறிவிட்டு வந்தேன்‌. இப்படி உனக்கு நன்மை செய்ய நினைத்த நண்பனுக்கு நீ இவ்வாறு 
துரோகம்‌ செய்துவிட்டாய்‌? இதுதானா நட்புக்கு அழகு? நாம்‌ ஒருவருக்கொருவர்‌ உதவி செய்து 
கொள்ள வேண்டுமென்று எத்தனை தடவை கையடித்துச்‌ சத்தியம்‌ செய்து 
கொடுத்திருக்கிறோம்‌! அவ்வளவையும்‌ காற்றில்‌ பறக்கும்படி விட்டு விட்டாயே! இந்தச்‌ சோழ 
நாட்டு இராஜாங்கத்தில்‌ நடக்கப்‌ போகும்‌ ஒரு பெரிய மாறுதலைப்‌ பற்றியும்‌ உனக்குச்‌ சொல்லி 
எச்சரிக்க எண்ணியிருந்தேனே! அடாடா! இனி இந்த உலகத்தில்‌ யாரைத்தான்‌ நம்புவது?" 
என்று சொல்லிக்‌ கந்தமாறன்‌ மறுபடியும்‌ கண்களை மூடினான்‌. இவ்வளவு அதிகமாகவும்‌ 
ஆத்திரமாகவும்‌ பேசியது அவனை மீண்டும்‌ மூர்ச்சையடையும்படி செய்திருக்க வேண்டும்‌. 


"நம்புவதற்கு மனிதர்களா இல்லை? பழுவேட்டரையர்களை நம்புவது?" என்று 


வந்தியத்தேவன்‌ முணுமுணுத்தான்‌. ஆயினும்‌ அவனுடைய கண்களில்‌ கண்ணீர்‌ துளித்தது. தான்‌ 
சொல்ல எண்ணியதைச்‌ சொல்லாமல்‌ விட்டதே நல்லது என்று எண்ணிக்‌ 


53 


கொண்டான்‌.கந்தமாறனுடைய உடலை மறுபடி தோளில்‌ தூக்கிப்‌ போட்டுக்‌ கொண்டு 
நடக்கலுற்றான்‌. 


இரவில்‌ மலரும்‌ பூக்களின்‌ நறுமணம்‌ குபீரென்று வந்தது. சேந்தன்‌ அமுதனுடைய வீடு 
சமீபத்தில்தான்‌ இருக்க வேண்டும்‌ என்று அவன்‌ எண்ணியது வீண்‌ போகவில்லை. விரைவில்‌ 
தோட்டம்‌ வந்தது ஆனால்‌ அந்தத்‌ தோட்டம்‌! முதலாவது நாள்‌ பார்த்ததற்கும்‌ இன்று 
பார்ப்பதற்கு எவ்வளவு வித்தியாசம்‌? அனுமார்‌ அழித்த அசோகவனத்தையும்‌ வானரங்கள்‌ அழித்த 
மதுவனத்தையும்‌ அத்தோட்டம்‌ அப்போது ஒத்திருந்தது. ஆகா! தன்னைத்‌ தேடிக்‌ கொண்டு 
பழுவேட்டரையரின்‌ ஆட்கள்‌ இங்கே வந்திருந்தார்கள்‌ போலிருக்கிறது. வந்தவர்கள்‌ இத்தகைய 
அக்கிரமங்களைச்‌ செய்து விட்டுப்‌ போயிருக்கிறார்கள்‌! அடடா! சேந்தன்‌ அமுதனும்‌ 
அவனுடைய அருமை அன்னையும்‌ எவ்வளவு அரும்பாடூபட்டு இந்த நந்தவனத்தை வளர்த்திருக்க 
வேண்டும்‌? அவ்வளவும்‌ பாழாய்ப்‌ போய்விட்டதே! 


நந்தவனம்‌ அழிந்ததில்‌ அனுதாபம்‌ சட்டென்று விலகியது. தன்னுடைய அபாயகரமான 
நிலைமை நினைவு வந்தது. ஒற்றர்களும்‌ கோட்டைக்‌ காவல்‌ வீரர்களும்‌ இங்கே சமீபத்தில்‌ 
எங்கேயாவது காத்திருந்தால்‌ என்ன செய்வது?... அவர்களை ஒரு கை பார்த்துச்‌ சமாளிக்க 
வேண்டியதுதான்‌. நல்லவேளையாக, அதோ நமது குதிரை, கட்டிய மரத்திலேயே இன்னும்‌ 
இருக்கிறது!...ஒருவேளை தன்னைப்‌ பிடிப்பதற்காகவே அதைவிட்டு வைத்திருகிறார்களோ? 
எப்படியிருந்தாலும்‌ என்ன செய்ய முடியும்‌? இவனை இக்குடிசையில்‌ உள்ள நல்ல மனிதர்களிடம்‌ 
ஒப்புவித்து விட்டுக்‌ குதிரையில்‌ ஏறித்‌ தட்டிவிட வேண்டியதுதான்‌. இங்கே புறப்படும்‌ குதிரை 
பழையாறை போய்த்தான்‌ நிற்க வேண்டும்‌. 


மெள்ள மெள்ள அடிமேல்‌ அடி வைத்து நடந்து குடிசை வாசலை அடைந்தான்‌ வாசல்‌ 
திண்ணையில்‌ படுத்திருந்த சேந்தன்‌ அமுதனைத்‌ தட்டி எழுப்பினான்‌. தூக்கி வாரிப்‌ போட்டுக்‌ 
கொண்டு எழுந்த அமுதனுடைய வாயைப்‌ பொத்தினான்‌. பிறகு மெல்லிய குரலில்‌ சொன்னான்‌; 
"தம்பி! நீதான்‌ எனக்கு உதவி செய்ய வேண்டும்‌. பெரிய சங்கடத்தில்‌ அகப்பட்டுக்‌ 
கொண்டிருக்கிறேன்‌. இவன்‌ என்‌ அருமை சிநேகிதன்‌. கடம்பூர்‌ சம்புவரையர்‌ மகன்‌ கந்தமாறன்‌. 
நான்‌ வரும்‌ வழியில்‌ யாரோ இவனை முதுகிலே குத்திப்‌ போட்டிருந்தார்கள்‌. எடுத்து வந்தேன்‌" 
என்றான்‌. 


"படுபாவிகள்‌! முதுகிலே குத்தியிருக்கிறார்களே! எப்பேர்பட்ட சுத்த வீரர்கள்‌!" என்றான்‌ 
அமுதன்‌. 


பிறகு, "இவனை என்னால்‌ முடிந்த வரை பார்த்துக்‌ கொள்கிறேன்‌. இன்று 
மாலையிலிருந்து கும்பல்‌ கும்பலாகப்‌ பல வீரர்கள்‌ வந்து உன்னைத்‌ தேடிவிட்டுப்‌ போனார்கள்‌. 
அவர்களால்‌ நந்தவனமே அழிந்து போய்‌ விட்டது. போனாலும்‌ போகட்டும்‌ நீ தப்பிப்‌ பிழைத்தால்‌ 
சரி. நல்லவேளையாக உன்‌ குதிரையை அவர்கள்‌ விட்டுப்‌ போய்‌ விட்டார்கள்‌. குதிரையில்‌ ஏறி 
உடனே புறப்படு!" 


"அப்படித்தான்‌ என்‌ உத்தேசமும்‌. ஆனால்‌ இவன்‌ உயிரைக்‌ காப்பாற்ற ஏதேனும்‌ செய்ய 
வேண்டும்‌!" 


"அதைப்‌ பற்றி உனக்குக்‌ கவலை வேண்டாம்‌. என்‌ தாயார்‌ இம்மாதிரி விஷயங்களில்‌ 
கைதேர்ந்தவள்‌. காயங்களுக்குச்‌ சிகிச்சை செய்ய அவளுக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌!" என்று 
சொல்லி, சேந்தன்‌ அமுதன்‌ குடிசையின்‌ கதவை இலேசாக இரண்டு தட்டுத்‌ தட்டினான்‌. 
உடனே கதவு திறந்தது. சேந்தன்‌ அமுதனுடைய அன்னை வாசற்படியில்‌ நின்றாள்‌. 


கந்தமாறனை இருவருமாகத்‌ தூக்கிக்‌ கொண்டு போய்‌ உள்ளே கூடத்தில்‌ 
போட்டார்கள்‌. கைவிளக்கின்‌ வெளிச்சத்தில்‌ சேந்தன்‌ அமுதன்‌ தன்‌ அன்னையுடன்‌ 
சமிக்ஞையினால்‌ பேசினான்‌. அதை அவள்‌ நன்கு அறிந்து கொண்டதாகத்‌ தோன்றியது. 


54 


கந்தமாறனை உற்றுப்‌ பார்த்தாள்‌. முதுகில்‌ செருகியிருந்த கத்தியைப்‌ பார்த்து, பிறகு உள்ளே 
போய்ச்‌ சில பச்சிலைத்‌ தழைகளையும்‌ பழந்துணியையும்‌ எடுத்துக்‌ கொண்டு வந்தாள்‌. 
இருவரையும்‌ நிமிர்ந்து பார்த்தாள்‌. 

கந்தமாறனைச்‌ சேந்தன்‌ அமுதன்‌ இறுக்கிப்‌ பிடித்துக்‌ கொண்டான்‌. முதுகில்‌ இத்தனை 
நேரமாய்‌ நீட்டிக்‌ கொண்டிருந்த கத்தியை வல்லவரையன்‌ பலங்கொண்டு இழுத்து 
வெளியேற்றினான்‌. 


இரத்தம்‌ குபீரென்று வெளியிட்டுப்‌ பாய்ந்தது. உணர்ச்சியற்ற நிலையில்‌ கந்தமாறன்‌ 
ஓவென்று கத்தினான்‌. 


வந்தியத்தேவன்‌ அவனது வாயைப்‌ பொத்தினான்‌. 

காயத்தைச்‌ சேந்தன்‌ அமுதன்‌ அமுக்கிப்‌ பிடித்துக்‌ கொண்டான்‌. 

அமுதனுடைய அன்னை பச்சிலைத்‌ தழைகளைக்‌ காயத்தில்‌ வைத்துக்‌ கட்டினாள்‌. 
கந்தமாறன்‌ மறுபடியும்‌ முக்கி முனகினான்‌. 

தூரத்தில்‌ திடுதிடுவென்று மனிதர்கள்‌ ஓடிவரும்‌ சத்தம்‌ கேட்டது. 

"போ! போ! சீக்கிரம்‌!" என்றான்‌ அமுதன்‌. 


இரத்தக்‌ கறை படிந்த கத்தியையும்‌ வேலையும்‌ கையில்‌ எடூத்துக்‌ கொண்டான்‌ 
வந்தியத்தேவன்‌. புறப்பட்டவன்‌ தயங்கி நின்றான்‌. 


"தம்பி! நீ என்னை நம்புகிறாயா?" என்று கேட்டான்‌. 


"நான்‌ கடவுளை நம்புகிறேன்‌. உன்னிடம்‌ பிரியம்‌ வைத்திருக்கிறேன்‌. எதற்காகக்‌ 
கேட்டாய்‌?" 


"எனக்கு ஒர்‌ உதவி செய்ய வேணும்‌. இந்தப்‌ பக்கத்தில்‌ எனக்கு அவ்வளவாக வழி 
தெரியாது. அவசரமாகப்‌ பழையாறைக்குப்‌ போக வேண்டும்‌. குந்தவைப்‌ பிராட்டிக்கு 
முக்கியமான செய்தி ஒன்று கொண்டு போக வேண்டும்‌. கொஞ்ச தூரம்‌ வழிகாட்டுவதற்கு 
வருகிறாயா?" 


உடனே சேந்தன்‌ அமுதன்‌ தன்‌ அன்னையிடம்‌ இன்னும்‌ ஏதோ ஜாடையாக சொன்னான்‌. 
இதிலெல்லாம்‌ அவள்‌ அதிக வியப்பு அடைந்ததாகத்‌ தோன்றவில்லை. போய்‌ வரும்படி 
சமிக்ஞையினால்‌ தெரிவித்தாள்‌. காயம்‌ பட்டவனைத்‌ தான்‌ கவனித்துக்‌ கொள்வதாகவும்‌ ஜாடை 
காட்டினாள்‌. 


சேந்தனும்‌ தேவனும்‌ புறப்பட்டுச்‌ சென்றார்கள்‌. முதலில்‌ தேவனும்‌ பின்னால்‌ சேந்தனும்‌ 
குதிரை மேல்‌ ஏறிக்‌ கொண்டார்கள்‌. 


குதிரையின்‌ சத்தம்‌ கேளாதபடி மெதுவாகவே செலுத்தினான்‌ வந்தியத்தேவன்‌. சற்றுத்‌ 
தூரம்‌ போன பிறகு தட்டி விட்டான்‌. குதிரை பாய்ச்சலில்‌ பிய்த்துக்‌ கொண்டு சென்றது. 


குதிரை புறப்பட்ட அதே நேரத்தில்‌ ஐந்தாறு வீரர்கள்‌ குடிசைக்கு வந்து சேர்ந்தார்கள்‌. 
கதவைத்‌ தடதடவென்று தட்டினார்கள்‌. 


20 


அமுதனின்‌ தாய்‌ கதவைத்‌ திறந்தாள்‌. வாசற்படியில்‌ நின்றாள்‌. 
"இங்கே என்னமோ கூச்சல்‌ கேட்டதே? அது என்ன?" என்று இரைந்தான்‌ ஒரு வீரன்‌. 
அமுதனின்‌ அன்னை ஏதோ உளறிக்‌ குளறினாள்‌. 


"இந்தச்‌ செவிட்டு ஊமையிடம்‌ பேசி என்ன பயன்‌? உள்ளே போய்ப்‌ பார்க்கலாம்‌!" 
என்றான்‌ ஒருவன்‌. 


"இவள்‌ வழிமறித்துக்‌ கொண்டு நிற்கிறாளே?" 

"அந்தப்‌ பூக்குடலைப்‌ பையன்‌ எங்கே போனான்‌?" 

"ஊமையைத்‌ தள்ளிவிட்டு உள்ளே நுழையுங்களடா!" 

சேந்தன்‌ அமுதனுடைய தாயார்‌ மேலும்‌ ஊமைப்‌ பாஷையில்‌ ஏதேதோ கத்தினாள்‌. 


தன்னைத்‌ தள்ள முயன்ற வீரனை அவள்‌ தள்ளிவிட்டுக்‌ கதவைத்‌ தாளிட பார்த்தாள்‌. 
நாலைந்து பேராகக்‌ கதவைப்‌ பிடித்துத்‌ தள்ளிச்‌ சாத்த முடியாதபடி செய்தார்கள்‌. 


அமுதனுடைய தாய்‌ இன்னும்‌ உரத்த கூச்சல்‌ புலம்பலுடன்‌ திடீரென்று கதவை விட்டாள்‌. 
இரண்டூ மூன்று பேர்‌ கீழே உருட்டியடித்துக்‌ கொண்டு விழுந்தார்கள்‌. 

மற்றவர்கள்‌ அவர்களை மிதித்துக்‌ கொண்டு உள்ளே புகுந்தார்கள்‌. 

"ஆள்‌ இங்கே இருக்கிறான்‌!" என்று ஒருவன்‌ கத்தினான்‌. 

"அகப்பட்டுக்‌ கொண்டானா?" என்றான்‌ இன்னொருவன்‌. 

"ஓடப்‌ போகிறான்‌! பிடித்துக்‌ கட்டிப்‌ போடுங்கள்‌!" என்றான்‌ இன்னொருவன்‌. 

ஊமை மேலும்‌ புலம்பினாள்‌. 

"ஒரே இரத்த விளாறாக இருக்கிறதே!" என்று ஒருவன்‌ கூவினான்‌. 


ஊமை கைவிளக்கைத்‌ தூக்கிப்‌ பிடித்துக்‌ கீழே கிடந்தவனைச்‌ சுட்டிக்‌ காட்டி, 
"பே!பே!பே" என்றாள்‌. 


"அடே! இவன்‌ வேறு ஆள்‌ போலத்‌ தோன்றுகிறதே!" 
"பே! பே!" 

"நேற்று இங்கு வந்திருந்தவன்‌ தானா இவன்‌?" 

"பே! பே!" 

"உன்‌ மகன்‌ எங்கே?" 


"பே! பே!" 


56 


"ஊமைப்‌ பிணமே! சற்றுச்‌ சும்மா இரு! அடே! இவனை நன்றாய்ப்‌ பாருங்கள்‌! 
அடையாளம்‌ யாருக்காவது தெரியுமா?" 


"அவன்‌ இல்லை!" 

"அவன்தான்‌!" 

"இல்லவே இல்லை!" 

"பே! பே!" 

"எப்படியிருந்தாலும்‌ இவன்‌ வேற்று ஆள்‌! தூக்குங்கள்‌ இவனை! கொண்டு போகலாம்‌!" 
"பே! பே! பே! பே!" 

"சனியனே! சும்மா இரு!" 

நாலுபேர்‌ சேர்ந்து கந்தமாறனைத்‌ தூக்கினார்கள்‌. 

"பே! பே! பே! பே!" என்று அமுதனுடைய அன்னை இடைவிடாமல்‌ அலறினாள்‌. 
"அடே! குதிரைச்‌ சத்தம்‌ கேட்கிறதடா!" 

"பாதிப்‌ பேர்‌ இவனைத்‌ தூக்குங்கள்‌! பாதிப்‌ பேர்‌ ஓடிப்‌ போய்ப்‌ பாருங்கள்‌!" 
"எல்லோரும்‌ ஓடுங்கள்‌! இவன்‌ எங்கும்‌ போய்விட மாட்டான்‌." 

தூக்கிய கந்தமாறனைக்‌ கீழே போட்டுவிட்டு எல்லோரும்‌ ஓடினார்கள்‌. 


"பேப்பே! பேப்பே! பேப்பே!" என்ற அமுதன்‌ அன்னையின்‌ ஓலம்‌ அவர்களைத்‌ 
தொடர்ந்து வந்தது. 


நாற்பத்துமூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
பழையாறை 


வந்தியத்தேவன்‌ வழியில்‌ பல கஷ்டங்களுக்கு உள்ளாகி, பல அபாயங்களுக்குத்‌ தப்பிப்‌ 
பழையாறை நகருக்கு வந்து சேர்வதற்கு முன்னால்‌, நம்முடன்‌ பழையாறைப்‌ பதிக்கு விஜயம்‌ 
செய்யும்படி நேயர்களை அழைக்கிறோம்‌. 


அரிசிலாற்றுக்குத்‌ தென்‌ கரையில்‌ நின்று அந்நகரைப்‌ பார்ப்போம்‌. அடடா! வெறும்‌ 
நகரமா இது? தமிழ்த்தாயின்‌ அழகிய நெற்றியில்‌ தொங்கும்‌ ஆபரணத்தைப்‌ போல அல்லவா 
விளங்குகிறது? பச்சை மரகதங்களும்‌, சிவந்த ரத்தினங்களும்‌, நீலக்கற்களும்‌ பதித்த நெற்றிச்‌ 
சுட்டியைப்‌ போல அல்லவா திகழ்கிறது! 


நதிகளும்‌ ஓடைகளும்‌ தடாகங்களும்‌ கழனிகளும்‌ புதுநீர்‌ நிறைந்து ததும்புகின்றன. 
அவற்றில்‌ பல வர்ண மலர்கள்‌ பூத்துத்‌ திகழ்கின்றன. தென்னை மரங்களும்‌ புன்னை மரங்களும்‌ 


ர 


குளிர்ச்சியான பசுமையைப்‌ பரப்புகின்றன. இவ்வளவுக்கும்‌ இடையிடையே விண்முட்டும்‌ மணி 
மாடமாளிகைகளின்‌ பொற்கலசங்களும்‌, கோயில்‌ கோபுரங்களின்‌ உச்சியில்‌ உள்ள தங்க 
ஸ்தூபிகளும்‌ ஒளிவீசுகின்றன. 


அப்பப்பா! பழையாறை என்னும்‌ இந்த ஒரு பெரும்‌ நகரத்துக்குள்ளே எத்தனை சிறிய 
ஊர்கள்‌? நந்திபுர விண்ணகரம்‌, திருச்சத்திமுற்றம்‌, பட்டீச்சுரம்‌, அரிச்சந்திரபுரம்‌ முதலிய 
ஊர்களும்‌ அந்த ஊர்களின்‌ ஆலயங்களும்‌ இந்தப்‌ பழையாறை என்னும்‌ சோழர்‌ தலைநகரில்‌ 
அடங்கியுள்ளன. பழையாறையின்‌ நாலு திசைகளிலும்‌ வடதளி, கீழ்த்தளி, மேற்றளி, தென்தளி 
என்னும்‌ நாலு சிவனார்‌ கோயில்கள்‌ இருக்கின்றன. போர்‌ வீரர்கள்‌ குடியிருக்கும்‌ ஆரியப்‌ படை 
வீடு, புதுப்படை வீடு, மணப்படை வீடு, பம்பைப்படை வீடு ஆகிய நாலு வீரபுரிகள்‌ 
காணப்படுகின்றன. இவ்வளவுக்கும்‌ நடுநாயகமாகச்‌ சோழ மாளிகை என்றால்‌, ஒரே மாளிகையா? 
விஜயாலய சோழருக்கு முன்னால்‌ இது ஒரு தனி மாளிகையாக இருந்தது. பிறகு ஒவ்வொரு 
அரசகுமாரனுக்கும்‌ ஒவ்வொரு இளவரசிக்குமாகப்‌ பழைய சோழ மாளிகையையொட்டிப்‌ புதிய 
புதிய மாளிகைகள்‌ எழுந்து நிற்கும்‌ காட்சியைக்‌ காண்பதற்கு ஆயிரம்‌ கண்கள்‌ வேண்டும்‌. 
வர்ணிப்பதற்கோ பதினாயிரம்‌ கவிஞர்களின்‌ கற்பனாசக்தி போதாது. 


இருநூறு ஆண்டூகளுக்குப்‌ பின்னால்‌ வந்த சேக்கிழார்‌ பெருமான்‌, 
"தேரின்‌ மேவிய செழுமணி வீதிகள்‌ சிறந்து பாரில்‌ நீடிய பெருமைசேர்‌ பதி பழையாறை" 


என்று வர்ணித்தார்‌ என்றால்‌, சுந்தர சோழரின்‌ காலத்தில்‌ இந்த நகர்‌ எவ்வளவு 
கோலாகலமாக இருந்திருக்கும்‌ என்று ஊகித்துக்‌ கொள்ளலாம்‌. 


எனினும்‌, நாம்‌ முதன்‌ முதலில்‌ இந்தப்‌ பழம்பெரும்‌ பதிக்குச்‌ செல்லும்‌ சமயத்தில்‌ அதைப்‌ 
பூரண கோலாகலத்‌ தோற்றத்துடன்‌ பார்த்து மகிழ முடியவில்லை. 


சுந்தர சோழ சக்கரவர்த்தி இந்நகரின்‌ சோழ மாளிகையில்‌ வீற்றிருந்து அரசு செலுத்திய 
காலத்தில்‌ இங்கு வந்து பார்க்க நமக்குக்‌ கொடுத்து வைத்திருக்கவில்லை. 


சக்கரவர்த்தி நோய்ப்பட்டுத்‌ தஞ்சை மாநகர்‌ சென்ற பிறகு வெளிநாடுகளிலிருந்து 


சிற்றரசர்களும்‌ இராஜ தூதர்களும்‌ மந்திரிப்‌ பிரதானிகளும்‌ சேனாதிபதிகளும்‌ இங்கு வருவது 
நின்று போயிற்று. அவர்களுடன்‌ வழக்கமாக வரும்‌ பரிவாரங்களின்‌ கூட்டமும்‌ குறைந்து விட்டது. 


நாலு படை வீடுகளிலும்‌ வசித்த போர்‌ வீரர்களில்‌ பாதிப்‌ பேர்‌ இப்போது ஈழ நாட்டுப்‌ 
போர்க்களங்களில்‌ தமிழர்‌ வீரத்தை நிலைநாட்டிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 


மற்றவர்களில்‌ ஒரு பகுதியார்‌ வடதிசை எல்லையிலும்‌ இன்னொரு பகுதியினர்‌ மது 
ரையிலும்‌ இருந்தார்கள்‌. 


எனவே, படைவீட்டூப்‌ பகுதிகளில்‌ இப்போது பெரும்பாலும்‌ வயோதிகர்களும்‌ 
பெண்மணிகளும்‌ சிறுவர்‌ சிறுமிகளுமே காணப்பட்டார்கள்‌. 


மழவர்பாடியில்‌ வாழ்ந்து வந்த வேளக்காரப்‌ படையினர்‌ தத்தம்‌ குடும்பங்களோடு 
தஞ்சைக்குச்‌ சென்று விட்டபடியால்‌, நகரின்‌ அப்பகுதியானது பூட்டப்பட்ட வீடூகளுடன்‌ 
வெறிச்சென்று இருந்தது. 


இராஜாங்க காரியங்களை நடத்தி வந்த அமைச்சர்கள்‌, சாமந்தகர்கள்‌, அதிகாரிகள்‌ 
அனைவரும்‌ தத்தம்‌ குடும்பத்தோடு தஞ்சைபுரிக்குச்‌ சென்று விட்டார்கள்‌. 


58 


இப்படியெல்லாமிருந்த போதிலும்‌ பழையாறை வீதிகளில்‌ கூட்டத்துக்கும்‌ 
கலகலப்புக்கும்‌ குறைவில்லை. இப்போது அவ்வீதிகளில்‌ பெரும்பாலும்‌ ஆலய ஸ்தபதிகள்‌, 
சிற்பக்‌ கலைஞர்கள்‌, சிவனடியார்கள்‌, தேவார ஓதுவார்கள்‌, அரண்மனை ஊழியர்கள்‌, ஆலயப்‌ 
பணியாளர்கள்‌, கோயில்களில்‌ சுவாமி தரிசனம்‌ செய்யவும்‌ திருவிழாக்‌ காட்சிகளைப்‌ பார்க்கவும்‌ 
வெளியூர்களிலிருந்து வரும்‌ ஜனங்கள்‌ ஆகியோர்‌ அதிகமாகச்‌ சஞ்சரித்துக்‌ கொண்டிருந்தனர்‌. 


இன்றைக்கு ஏதோ திருவிழா போலக்‌ காண்கிறது. வீதிகளில்‌ அழகிய ஆடை 
ஆபரணங்கள்‌ அணிந்து ஆடவரும்‌ பெண்டிரும்‌ சிறுவர்‌ சிறுமிகளும்‌ உலாவி வருகின்றனர்‌. 
தெருமுனைகளில்‌ ஆங்காங்கு ஜனங்கள்‌ கும்பல்‌ கூடி நிற்கின்றனர்‌. அக்கும்பல்களுக்கு 
மத்தியில்‌ ஏதேதோ வேடம்‌ புனைந்தவர்கள்‌ நின்று ஆடிப்‌ பாடுகிறார்களே! சற்றுக்‌ கவனித்துப்‌ 
பார்க்கலாம்‌. ஆம்‌; இவர்கள்‌ கிருஷ்ணனைப்‌ போலவும்‌ கோபாலர்களைப்‌ போலவும்‌ அல்லவா 
வேடம்‌ புனைந்திருக்கிறார்கள்‌! இந்தக்‌ கூட்டத்துக்கு நடுவில்‌ ஒரு கிருஷ்ணர்‌ ஒரு மலையைத்‌ 
தூக்கிக்‌ கொண்டு நிற்கிறாரே? அவரைத்‌ தேவராஜனாகிய இந்திரன்‌ வந்து வணங்குகிறானே? 
இன்னொரு கூட்டத்தின்‌ நடுவில்‌ கிருஷ்ணனை நாலு முகங்கள்‌ உள்ள பிரம்மதேவர்‌ வந்து 
தோத்தரித்து வணங்குகிறாரே! ஆகா! இப்போது தெரிகிறது. இன்று ஸ்ரீஜயந்தி; கண்ணன்‌ 
பிறந்த நாள்‌. அந்த விழாவைத்‌ தான்‌ ஜனங்கள்‌ இவ்வளவு குதூகலமாகக்‌ கொண்டாடுகிறார்கள்‌. 
அங்கங்கே உறியடித்‌ திருநாள்‌ நடைபெறுகிறது. மஞ்சள்‌ நீரை வாரி இறைக்கிறார்கள்‌. 


நந்திபுர விண்ணகரத்துப்‌ பெருமாள்‌ கோவிலைச்‌ சுற்றி இந்தத்‌ திருவிழாக்‌ 
கொண்டாட்டங்கள்‌ அதிகமாக நடை பெறுகின்றன. 


இது என்ன? 


"கண்டேன்‌ கண்டேன்‌ கண்டேன்‌ 
கண்ணுக்கினியன கண்டேன்‌!" 


என்று பாடுவது யார்‌? தெரிந்த குரலாயிருக்கிறதே! இதோ நமது பழைய சிநேகிதர்‌ 
ஆழ்வார்க்கடியார்‌ நம்பி சாக்மாத்காரமாக நிற்கிறார்‌! நின்று பாடுகிறார்‌. அவரைச்‌ சுற்றிலும்‌ ஒரு 
கும்பல்‌ கூடுகிறது. சிலர்‌ பக்தி சிரத்தையுடன்‌ கேட்கிறார்கள்‌. வேறு சிலர்‌ எகத்தாளம்‌ பண்ணத்‌ 
தொடங்குகிறார்கள்‌. ஆழ்வார்க்கடியாரின்‌ கைத்‌ தடியினால்‌ யாருடைய தலைக்குச்‌ சேதம்‌ 
நேருமோ என்று நாம்‌ அஞ்சுகிறோம்‌. 


விண்ணகரக்‌ கோயிலின்‌ வாசலில்‌ ஒரு சலசலப்பு. வீதிப்புறத்தில்‌ நிறுத்தியிருந்த 
ரதங்களும்‌ பல்லக்குகளும்‌ கோயில்‌ வாசலுக்கு வருகின்றன. கோயிலுக்குள்ளேயிருந்து 
மாதரசிகள்‌ சிலர்‌ வருகிறார்கள்‌. இப்பெண்மணிகள்‌ பெரிய குலத்துப்‌ பெண்டிராகவே இருக்க 
வேண்டும்‌. 


ஆம்‌; ஆம்‌! பழையாறை அரண்மனைகளில்‌ வாழும்‌ மகாராணிகளும்‌ இளவரசிகளுந்தான்‌ 
இவர்கள்‌. 


எல்லாருக்கும்‌ முதலில்‌ 'பெரிய பிராட்டி' என்று நாடு நகரமெல்லாம்‌ போற்றும்‌ செம்பியன்‌ 
மாதேவி வருகிறார்‌. இவர்‌ மழவரையர்‌ குலப்‌ புதல்வி; சிவஞானச்‌ செல்வரான கண்டராதித்தரின்‌ 
பட்ட மகிஷி. வயது முதிர்ந்த விதவைக்‌ கோலத்திலும்‌ இவருடைய முகத்தில்‌ எத்தகைய தேஜஸ்‌ 
ஜொலிக்கிறது! அவருக்குப்‌ பின்னால்‌ அரிஞ்சய சோழரின்‌ பத்தினியான வைதும்பராயர்‌ குலப்‌ 
புதல்வி ராணி கல்யாணி வருகிறார்‌. ஆகா! இவருடைய அழகை என்னவென்று சொல்ல! இந்த 
முதிய பிராயத்திலும்‌ இவர்‌ முகத்தில்‌ இப்படிக்‌ களை வீசுகிறதே! யெளவனப்‌ பிராயத்தில்‌ எப்படி 
இருந்திருப்பாரோ? இவருடைய புதல்வராகிய சுந்தர சோழர்‌ வனப்பு மிக்கவர்‌ என்று பிரசித்தி 
பெற்றிருப்பதில்‌ வியப்பு என்ன? 


2 


இவரைத்‌ தொடர்ந்து சுந்தர சோழரின்‌ மற்றொரு பத்தினியான சேரமான்‌ மகள்‌ 
பராந்தகன்‌ தேவி வருகிறார்‌. 


இன்னும்‌ பின்னால்‌, வானுலகிலிருந்து நேரே இறங்கி வந்த தேவ 
கன்னிகையரையொத்தக்‌ குந்தவைப்‌ பிராட்டி, வானதி, இன்னும்‌ நாம்‌ அரிசிலாற்றங்கரையில்‌ 
பார்த்த அரசகுலப்‌ பெண்கள்‌ வருகிறார்கள்‌. 


விஜயாலயன்‌ காலத்திலிருந்து சோழ வம்சத்தினர்‌ சிவனையும்‌ துர்க்கையையும்‌ 
குலதெய்வமாகக்‌ கொண்டு வழிபடுகிறவர்கள்‌. ஆனால்‌ திருமாலிடமும்‌ மற்ற சமயங்களிடமும்‌ 
இவர்களுக்குத்‌ துவேஷம்‌ என்பது கிடையாது. இன்று கண்ணன்‌ பிறந்த நாள்‌ என்பதை 
முன்னிட்டுப்‌ பெருமாள்‌ கோவிலுக்கு வந்தார்கள்‌ போலும்‌. 


பெரியபிராட்டி செம்பியன்‌ மாதேவி பல்லக்கில்‌ ஏறும்‌ சமயத்தில்‌ 
ஆழ்வார்க்கடியாருடைய பாடல்‌ அவருடைய காதில்‌ விழுந்தது. அதற்காகவென்றே 
ஆழ்வார்க்கடியார்‌ உரத்த சத்தம்‌ போட்டுப்‌ பாடினார்‌ போலும்‌. செம்பியன்‌ மாதேவி அவரைத்‌ தம்‌ 
அருகில்‌ அழைத்து வரச்‌ செய்தார்‌. 


ஆழ்வார்க்கடியார்‌ அடக்க ஒடுக்கத்துடன்‌ வந்து நின்றார்‌. 
"திருமலை! சில நாட்களாக உன்னைக்‌ காணோமே? ஸ்தல யாத்திரை 


சென்றிருந்தாயோ?" என்று கேட்டார்‌. 


"ஆம்‌, தாயே! ஸ்தல யாத்திரை சென்றிருந்தேன்‌. திருப்பதி, காஞ்சி, வீரநாராயணபுரம்‌ 
முதலிய பல கேஷேத்திரங்களைத்‌ தரிசித்தேன்‌. சென்ற இடங்களிலெல்லாம்‌ பல விந்தைகளைக்‌ 
கண்டும்‌ கேட்டும்‌ வந்தேன்‌!" 


"அரண்மனைக்கு நாளைக்கு வந்து, யாத்திரையில்‌ கண்டு கேட்ட விந்தைகளைச்‌ 
சொல்லு!" 

"இல்லை, அம்மா! இன்றிரவு மறுபடியும்‌ நான்‌ புறப்பட வேண்டும்‌." 

"அப்படியானால்‌ இன்று மாலையே வந்துவிட்டுப்‌ போ!" 

"வருகிறேன்‌ தாயே! தங்கள்‌ சித்தம்‌ என்‌ பாக்கியம்‌!" 

பல்லக்குகள்‌, ரதங்கள்‌ எல்லாம்‌ புறப்பட்டு அரண்மனைக்கு விரைந்து சென்றன. 


குந்தவைப்பிராட்டி, ஆழ்வார்க்கடியாரைச்‌ சுட்டிக்காட்டி ஏதோ கூற, மற்ற 
அரசிளங்குமாரிகள்‌ 'கலீர்‌' என்று சிரித்தார்கள்‌. 


சிரிப்புக்குக்‌ காரணம்‌ கண்டறிய ஆழ்வார்க்கடியார்‌ அந்தப்‌ பக்கத்தை நோக்கினார்‌. 
குந்தவைப்பிராட்டியின்‌ கண்கள்‌ ஆழ்வார்க்கடியாருடன்‌ ஏதோ சங்கேத பாஷையில்‌ பேசின. 
ஆழ்வார்க்கடியார்‌ அச்செய்தியை அறிந்து கொண்டதற்கு அறிகுறியாகத்‌ தலைவணங்கினார்‌. 


சோழ மாளிகைகளிலே செம்பியன்‌ மாதேவி வசித்த மாளிகை நடுநாயகமாக இருந்தது. 
அதன்‌ சபா மண்டபத்தில்‌, பொன்னால்‌ செய்து நவரத்தினங்கள்‌ இழைத்த சிம்மாசனத்தில்‌ 
அந்தப்‌ பெருமூதாட்டி அமர்ந்திருந்தார்‌. காரைக்காலம்மையார்‌, திலகவதியார்‌ முதலான பரம 
சிவ பக்தைகளின்‌ வழித்தோன்றிய அப்பெண்மணி வெண்‌ பட்டாடை உடுத்தி, விபூதியும்‌, 
ருத்ராட்ச மாலையும்‌ தரித்து, வேறு எவ்வித ஆபரணங்களும்‌ பூணாமல்‌, அளவற்ற 
செல்வங்களுக்கிடையில்‌ - அஷ்டைசுவரியங்களுக்கு மத்தியில்‌, வைராக்கிய சீலையாக வாழ 


60 


முடியும்‌ என்பதை நிரூபித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. தலையில்‌ மணிமகுடமும்‌ வேறு ஆபரணங்களும்‌ 
அணியாதிருந்த போதிலும்‌ அவருடைய கம்பீரத்‌ தோற்றமும்‌ சுயம்‌ பிரகாசமான முகமும்‌ அரச 
குலத்தில்‌ பிறந்து அரச குலத்தில்‌ புகுந்த அரசர்க்கரசி என்பதை புலப்படுத்தின. சோழ அரச 
குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ அத்தனை பேரும்‌ விதிவிலக்கின்றி இந்தப்‌ பெருமூதாட்டியைத்‌ 
தெய்வமாக மதித்துப்‌ பாராட்டிக்‌ கொண்டாடி அவருடைய விருப்பத்துக்கு மாறாக எதுவும்‌ 
சொல்லாமல்‌ நடந்து வந்ததில்‌ யாதொரு வியப்பும்‌ இல்லை என்றே நினைக்கத்‌ தோன்றும்‌. 


ஆயினும்‌ அத்தகைய பயபக்தி மரியாதைக்கு இப்போது ஒரு களங்கம்‌ ஏற்பட்டிருந்தது. 
அந்தப்‌ பெண்ணரசியின்‌ புதல்வர்‌ மதுராந்தகத்‌ தேவர்‌ அன்னையின்‌ கருத்துக்கு மாறாக, 
அவருடைய கட்டளையை மீறி, பழுவேட்டரையர்‌ குலத்தில்‌ மணம்‌ புரிந்து கொண்டார்‌. அது 
மட்டுமின்றி சோழ சிம்மாசனத்துக்கு அவர்‌ ஆசைப்படுகிறார்‌ என்ற சேதியும்‌ பராபரியாக வந்து 
செம்பியன்‌ மாதேவியின்‌ காதில்‌ விழுந்து அவருக்குச்‌ சிறிது மனக்‌ கவலையை 
ஏற்படுத்தியிருந்தது. 


செம்பியன்‌ மாதேவியின்‌ அரண்மனை முற்றத்திலும்‌ சபா மண்டபத்திலும்‌ சிற்பிகளின்‌ 
கூட்டமும்‌ தேவாரப்‌ பாடகர்களின்‌ கோஷ்டியும்‌ ஜேஜே என்று எப்போதும்‌ கூடியிருப்பது 
வழக்கம்‌. தூர தூர தேசங்களிலிருந்து சிவனடியார்களும்‌ தமிழ்ப்‌ புலவர்களும்‌ அடிக்கடி வந்து 
பரிசில்கள்‌ பெற்றுப்‌ போவது வழக்கம்‌.சிவ பூஜைப்‌ பிரசாதம்‌ கொண்டு வரும்‌ அர்ச்சகர்களின்‌ 
கூட்டமும்‌ அதிகமாகவே இருக்கும்‌. 


அன்றைக்குத்‌ திருமுதுகுன்றம்‌ (விருத்தாசலம்‌), தென்குரங்காடூுதுறை, திருமழபாடி 
முதலிய ஊர்களிலிருந்து சிற்பிகளும்‌ சிவபக்தர்களும்‌ வந்து தத்தம்‌ ஊர்களில்‌ கோயில்களில்‌ 
கருங்கல்‌ திருப்பணி செய்வதற்கு மகாராணியின்‌ உதவியைக்‌ கோரினார்கள்‌. கோயில்களை 
எந்தெந்த ஊர்களில்‌ என்ன முறையில்‌ கட்ட உத்தேசம்‌ என்பதற்குச்‌ சித்திரங்களும்‌ பொம்மைக்‌ 
கோயில்களும்‌ கொண்டு வந்திருந்தார்கள்‌. 


முதலாவது இரண்டு கோயில்களின்‌ திருப்பணியைச்‌ செய்ய உதவி அளிப்பதாகச்‌ 
சொல்லிவிட்டு, "மழபாடியா? எந்த மழபாடி?" என்று பெரிய பிராட்டி கேட்டார்‌. 


"சுந்தரமூர்த்தி சுவாமிகளைக்‌ குரல்‌ கொடுத்து அழைத்துப்‌ பாடல்‌ பெற்றாரே, அந்தப்‌ 
பெருமான்‌ வீற்றிருக்கும்‌ மழபாடிதான்‌!" என்று அந்த ஊர்க்காரர்‌ சொன்னார்‌. 


"அது என்ன சம்பவம்‌?" என்று மழவரையரின்‌ செல்வி கேட்க, மழபாடிக்காரர்‌ கூறினார்‌: 


"சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ சோழ நாட்டு ஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்து 
கொண்டிருந்தபோது ஒரு நதியைக்‌ கடக்க வேண்டியதாயிருந்தது. 


நதியைத்‌ தாண்டி அப்பால்‌ செல்லத்‌ தொடங்கினார்‌. அப்போது, 'சுந்தரம்‌! என்னை 
மறந்தாயோ!' என்று ஒரு குரல்‌ கேட்டது. 


சுந்தரமூர்த்தி திடுக்கிட்டார்‌ அது தம்மை ஆட்கொண்ட இறைவனுடைய குரல்‌ என்பதை 
உணர்ந்தார்‌. 


பக்கத்தில்‌ இருந்த சீடர்களைப்‌ பார்த்து 'இங்கே சமீபத்தில்‌ எங்கேயாவது சிவன்‌ 
கோயில்‌ இருக்கிறதா?' என்று கேட்டார்‌. 


'ஆம்‌, சுவாமி! அந்தக்‌ கொன்னை மரங்களின்‌ மறைவில்‌ மழபாடி கிராமத்துச்‌ சிவன்‌ 
கோயில்‌ இருக்கிறது!' என்று சீடர்கள்‌ சொன்னார்கள்‌. 


61 


உடனே சுந்தரமூர்த்தி அங்கே சென்றார்‌. பூத்துக்‌ குலுங்கிய கொன்னை மரங்களின்‌ 
மறைவில்‌ ஒரு சிறிய கோவில்‌ இருந்தது. சுந்தரமூர்த்தி அங்கே சென்று சுவாமி தரிசனம்‌ செய்து 
விட்டு மனமுருகிப்‌ பாடினார்‌. அன்றொரு நாள்‌ தன்னைத்‌ தடுத்தாட்கொண்டது போல்‌, 
இன்றைக்குத்‌ தன்னைக்‌ கூப்பிட்டு அருள்புரிந்த கருணைத்‌ திறனை வியந்தார்‌. 'சுவாமி! 
தங்களை நான்‌ மறந்து விடுவேனா? என்ன கேள்வி கேட்டீர்கள்‌? தங்களை மறந்துவிட்டு வேறு 
யாரை நினைப்பேன்‌?' என்னும்‌ கருத்து அமைத்து, 


பொன்னார்‌ மேனியனே! 

புலித்‌ தோலை அரைக்கசைத்து 
மின்னார்‌ செஞ்சடைமேல்‌ 

மிளிர்‌ கொன்றை அணிந்தவனே 
மன்னே மாமணியே 

மழபாடியுள்‌ மாணிக்கமே! 
அன்னே உன்னையல்லால்‌ 

இனி யாரை நினைக்கேனே? 


என்று பாடினார்‌. தாயே! இன்னும்‌ அந்தக்‌ கோயில்‌ சிறிய கோயிலாகக்‌ 
கொன்னை மரங்களின்‌ மறைவிலேயே இருக்கின்றது. அதற்குத்தான்‌ உடனே திருப்பணி 
ஆரம்பிக்க வேண்டும்‌ என்று கோருகிறோம்‌." 


"அப்படியேயாகட்டூம்‌!'' என்றார்‌ செம்பியன்‌ மாதேவி. 


ஆழ்வார்க்கடியாரும்‌ அவருடன்‌ இன்னொருவரும்‌ சற்று முன்னால்‌ வந்து 
நடந்ததையெல்லாம்‌ கவனமாகக்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 


நாற்பத்துநான்காம்‌அத்தியாயம்‌ 
"எல்லாம்‌அவள்‌ வேலை!" 


மாமல்லபுரத்து மகா சிற்பிகளின்‌ பரம்பரையில்‌ தோன்றிய சிற்பக்‌ கலைஞர்‌ ஒருவர்‌ 
இப்போது முன்‌ வந்தார்‌. புதிய முறையில்‌ கருங்கற்றளி அமைப்பதற்கு அவருடைய மனோதர்ம 
கற்பனைப்படி சிறிய பொம்மைக்‌ கோயில்‌ ஒன்று அவர்‌ செய்து கொண்டூ வந்திருந்தார்‌. அதை 
இப்போது மகாராணியிடம்‌ காட்டினார்‌. 


அதைப்‌ பார்த்து மகாராணி மிகவும்‌ வியந்தார்‌. ஆழ்வார்க்கடியானுக்கு அருகில்‌ 
நின்றவரைப்‌ பார்த்து, "பட்டரே! இந்த ஆலய அமைப்பு எவ்வளவு சிறப்பாயிருக்கிறது, 
பார்த்தீர்களா? தமிழகத்திலுள்ள முக்கியமான சிவஸ்தலங்களிலெல்லாம்‌ இம்மாதிரி புது 
முறையில்‌ ஆலயம்‌ எடுப்பிக்க வேண்டும்‌ என்று என்னுடைய உள்ளத்தில்‌ ஆவல்‌ பொங்குகிறது! ? 
என்று சொன்னார்‌. 


"தாயே! தங்கள்‌ விருப்பம்‌ நிறைவேறுவதில்‌ தடை என்ன இருக்கிறது? தேவாரப்‌ பதிகப்‌ 
பாடல்‌ பெற்ற சிவ ஸ்தலங்களில்‌ இம்மாதிரி கற்றளிகள்‌ எடூப்பிக்கலாம்‌.இந்த ஆலய அமைப்பைப்‌ 
பார்த்தவுடனே இது 'பாடல்‌ பெற்ற ஸ்தலம்‌' என்பதை ஜனங்கள்‌ உணர்ந்து கொள்வார்கள்‌!" 
என்று சொன்னார்‌ ஈசான சிவபட்டர்‌. 


"ஆம்‌, ஆம்‌! அப்பர்‌ பெருமானும்‌ ஞானசம்பந்தரும்‌ சுந்தரமூர்த்தியும்‌ பாடிய 
பதிகங்களையெல்லாம்‌ சேகரிக்க வேண்டும்‌.அவர்களுடைய பாதங்கள்‌ பட்டுப்‌ புனிதமாகி, 
அவர்களுடைய பாடல்களினால்‌ தெய்வீகமடைந்த ஸ்தலங்களில்‌ எல்லாம்‌ இம்மாதிரி 


62 


வானளாவிய விமான கோபுரங்களுடன்‌ கற்றளிகளை எடுக்க வேண்டும்‌.இந்த இரண்டுந்தான்‌ என்‌ 
மனோரதங்கள்‌.. இவை நிறைவேறுமா என்று அடிக்கடி ஐயம்‌ உண்டாகிறது. என்னுடைய நாயகர்‌ 
மட்டும்‌ மேற்குத்‌ திசை சென்று அகாலத்தில்‌ இறைவன்‌ திருவடிகளைச்‌ சேராதிருந்தால்‌,-- 
இன்னும்‌ சில காலம்‌ ஜீவித்திருந்தால்‌, -- என்‌ மனோரதங்கள்‌ எல்லாம்‌ நிறைவேறியிருக்கும்‌....." 


"இப்போது மட்டும்‌ என்ன குறைவு, தாயே! தாங்கள்‌ நினைத்ததை நினைத்தபடி 
நிறைவேற்றித்‌ தர வேண்டும்‌ என்று சக்கரவர்த்தி கட்டளை பிறப்பித்திருக்கிறார்‌ அல்லவா? 
அவருடைய புதல்வர்கள்‌ இருவரும்‌ தங்கள்‌ மனத்தில்‌ நினைப்பதற்கு முன்னாலேயே தங்களுக்கு 
இது விருப்பமாயிருக்கும்‌ என்று ஊகித்தறிந்து, அதை நிறைவேற்றச்‌ சித்தமாயிருக்கிறார்கள்‌. 
அப்படியிருக்கும்போது..."' 


"இருந்தாலும்‌ என்‌ மனத்தில்‌ இப்போது அவ்வளவு உற்சாகம்‌ இல்லை. ஏதேதோ 
கேள்விப்படுகிறேன்‌. நான்‌ செய்யும்‌ கோவில்‌ திருப்பணியினால்‌ அரசாங்கப்‌ பொக்கிஷம்‌ 
காலியாகி விடுகிறதென்று சிலர்‌ குறைபடுகிறார்களாம்‌. 'சிவனுக்கு இவ்வளவு ஆலயங்கள்‌ 
என்னத்திற்கு?" என்று கேட்கிறார்களாம்‌. மற்றவர்கள்‌ கேட்பதைப்‌ பற்றி எனக்குக்‌ 
கவலையில்லை. காஞ்சியில்‌ உள்ள இளவரசர்‌ கூட....."' 


இவ்விதம்‌ பெரிய பிராட்டியார்‌ சொல்லியபோது, ஆழ்வார்க்கடியான்‌ ஓர்‌ அடி முன்னால்‌ 
வந்து நின்று, "தாயே! அந்த மாதிரி கேட்பவர்களில்‌ அடியேனும்‌ ஒருவன்‌!" என்றான்‌. 


மகாராணி அவனைச்‌ சற்று வியப்புடன்‌ பார்த்தார்‌. மற்றவர்கள்‌, 'இது என்ன விபரீதம்‌?' 
என்ற முகபாவத்துடன்‌ ஆழ்வார்க்கடியானை உற்று நோக்கினார்கள்‌. 


ஆழ்வார்க்கடியான்‌ மேலும்‌ தொடர்ந்து ஆத்திரம்‌ ததும்பிய குரலில்‌, "அன்னையே! என்‌ 
வயிறு கொதிக்கிறதே! இந்த மாதிரி அநியாயம்‌ உண்டா? தர்ம தேவதையின்‌ அவதாரமாக 
விளங்கும்‌ தாங்கள்‌ இந்த அநீதிக்கு இடம்‌ கொடுக்கலாமா?" என்று அலறினான்‌. 


திருமலையப்பனுக்குப்‌ பக்கத்தில்‌ நின்ற ஈசான சிவபட்டர்‌, "மகாராணி! என்‌ சகோதரன்‌ 
இப்படித்தான்‌ ஏதாவது உளறுவான்‌. திடீரென்று அவனுக்கு வெறி வந்துவிடும்‌. தயவு செய்து 
மன்னித்து அருள வேண்டும்‌!" என்றார்‌. 


அக்காலத்தில்‌ சைவர்களும்‌ வைஷ்ணவர்களும்‌ தனித்‌ தனி சாதியாகப்‌ 
பிரிந்திருக்கவில்லை. ஒரே குடும்பத்தில்‌ சைவப்‌ பற்றுள்ளவர்களும்‌ வீர வைஷ்ணவர்களும்‌ 
இருப்பார்கள்‌. ஒரே பட்டர்‌ சிவன்‌ கோவிலிலும்‌ திருமால்‌ கோவிலிலும்‌ பூஜா கைங்கரியம்‌ 
செய்வார்‌. ஈசான சிவ பட்டர்‌ அத்தகைய பரந்த நோக்கம்‌ கொண்டவர்‌. திருமலையப்பன்‌ 
அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரன்‌. இருவரும்‌ பரஸ்பரம்‌ மிக்க அன்பு கொண்டவர்கள்‌. ஆகவே 
தம்பியின்‌ பதற்றமான பேச்சுக்காக ஈ.சான சிவபட்டர்‌ மகாராணியிடம்‌ மன்னிப்புக்‌ கோரினார்‌. 


தேவி புன்னகை புரிந்து, "திருமலை! சற்று அமைதியாகப்‌ பேசு! இப்போது என்ன 
அநியாயம்‌ நடந்து விட்டது?" என்று கேட்டார்‌. 


"அம்மா! பேயாண்டியும்‌ கையில்‌ கபாலம்‌ ஏந்திப்‌ பிக்ஷை எடுத்துப்‌ பிழைப்பவனுமாகிய 
சிவனுக்கு எத்தனை ஆலயங்கள்‌? எத்தனை மாடக்‌ கோயில்கள்‌? எத்தனை கற்றளிகள்‌? 
உலகத்தையெல்லாம்‌ காத்து ரக்ஷிக்கும்‌ விஷ்ணு மூர்த்திக்கு ஒரு திருக்கோயில்‌ கூடக்‌ 
கிடையாதா? ஒரு பழைய கோயிலைத்‌ திருப்பணியாவது செய்யக்‌ கூடாதா?" என்று 
திருமலையப்பன்‌ ஓலமிட்டான்‌. 


"அம்மா! அகில புவனமும்‌ உய்ய ஆனந்த நடனமாடும்‌ பெருமானுக்கு அரங்கமும்‌ 
அம்பலமும்‌ சிற்சபையும்‌ பொற்சபையும்‌ மாடக்‌ கோயிலும்‌ மதில்‌ சூழ்ந்த மாளிகையும்‌ வேண்டும்‌. 
ஓயாமல்‌ தூங்குகிற திருமாலுக்கு ஒரு சிறிய இடம்‌ போதாதா? தீபம்‌ இல்லாத 


63 


இருட்டறைதானே அவருக்கு வேண்டும்‌? மாடக்‌ கோயில்களும்‌ கற்றளிகளும்‌ என்னத்திற்கு?" 
என்றார்‌ ஈசான சிவபட்டர்‌. 


"அண்ணா! ஓயாமல்‌ தூங்கும்‌ பெருமாள்தான்‌ உலகளந்த பெருமாள்‌! மகாபலியைப்‌ 
பாதாளத்தில்‌ அழுத்திய பெருமாள்‌!" என்றான்‌ ஆழ்வார்க்கடியான்‌. 


"அப்படிப்பட்ட உலகளந்த பெருமாள்‌ எங்கள்‌ சிவபெருமானுடைய பாதார 
விந்தங்களைத்‌ தரிசிப்பதற்குத்‌ தோண்டித்‌ தோண்டிப்‌ பாதாளம்‌ வரைமில்‌ சென்றும்‌ 
எம்பெருமான்‌ பாதங்களைக்‌ கண்டுபிடிக்க முடியவில்லை!" என்றார்‌ ஈசான சிவபட்டர்‌. 


"உங்கள்‌ சிவன்‌ அவ்வளவு பெரியவராயிருந்தால்‌, அவருக்குக்‌ கோயில்‌ எதற்கு என்றுதான்‌ 
கேட்கிறேன்‌. கோயிலுக்குள்‌ வரும்போது அவர்‌ தலை இடித்துக்‌ கோயில்‌ இடிந்து விழுந்து 
விடுமே!" என்று சொன்னான்‌ ஆழ்வார்க்கடியான்‌. 


மழவரையர்‌ திருமகள்‌ இதைக்‌ கேட்டுச்‌ சிரித்துக்‌ கொண்டே, "உங்கள்‌ சண்டையைக்‌ 
கொஞ்சம்‌ நிறுத்துங்கள்‌. திருமலை! நீ சொல்வது என்ன? பெருமாளுக்குக்‌ கோயில்‌ கட்டக்‌ 
கூடாது என்று யார்‌ சொன்னது? எந்த ஊர்‌ விண்ணகரத்தைப்‌ புதுபிக்க வேண்டும்‌ என்கிறாய்‌? 
அதை நல்ல முறையில்‌ சொல்லுவதுதானே?" என்றார்‌. 


"அம்மணி ! தங்களுடைய மாமனார்‌, மூன்று உலகும்‌ கீர்த்தி பெற்ற பராந்தக சக்கரவர்த்தி. 
அவருடைய பட்டப்‌ பெயரால்‌ விளங்கும்‌ வீரநாராயணபுரத்துக்குப்‌ போயிருந்தேன்‌. அங்கே 
வீரநாராயணப்‌ பெருமாள்‌ அல்லும்‌ பகலும்‌ தூங்காமல்‌, கண்‌ மூடாமல்‌, மாகடல்‌ போன்ற 
வீரநாராயண ஏரியைக்‌ காத்து அருள்‌ புரிந்து வருகிறார்‌. அத்தகைய பெருமானுடைய கோயிலில்‌ 
செங்கல்‌ சுவர்கள்‌ இடிந்து விழுந்து வருகின்றன. கோயில்‌ இடிந்தால்‌ ஏரிக்‌ கரையும்‌ இடிந்து 
நூறு நூறு ஊர்கள்‌ பாழாகிவிடும்‌. வீரநாராயணப்‌ பெருமாளின்‌ கோயிலைக்‌ கற்றளியாக்கித்‌ 
திருப்பணி செய்ய வேண்டும்‌!" என்றான்‌. 


"ஆகட்டும்‌, செய்வோம்‌! அதைப்‌ பற்றி விவரமாக என்னிடம்‌ சொல்‌! இவர்கள்‌ எல்லாரும்‌ 
இப்போது போகட்டும்‌!" என்று சோழகுல மூதாட்டி கூறினார்‌. 


அந்தக்‌ குறிப்பை உணர்ந்து ஈசான சிவபட்டர்‌ உள்பட அனைவரும்‌ வெளியேறிச்‌ 
சென்றார்கள்‌. 


உடனே, செம்பியன்‌ மாதேவி குரலைத்‌ தாழ்த்திக்‌ கொண்டு, "திருமலை! யாத்திரையில்‌ 
எங்கெங்கே போயிருந்தாய்‌? என்னென்ன பார்த்தாய்‌? என்னென்ன கேள்விப்பட்டாய்‌? 
விவரமாய்ச்‌ சொல்லு! ஏதோ முக்கியமான விஷயம்‌ கொண்டு வந்திருக்கிறாய்‌. அதனால்‌ தான்‌ 
அப்படிக்‌ குறுக்கிட்டுப்‌ பேசினாய்‌, இல்லையா?" என்று சொன்னார்‌. 


"ஆம்‌, தாயே! முக்கியமான விஷயம்‌ பல கொண்டு வந்திருக்கிறேன்‌. ஆயினும்‌ தங்கள்‌ 
திருவுள்ளத்தை நோக்கிக்‌ காத்திருப்பேன்‌. ஆனால்‌ காஞ்சியில்‌ உள்ள இளவரசரைப்‌ பற்றி 
ஏதோ சொல்லத்‌ தொடங்கினீர்கள்‌. அதற்காகவே தடை செய்தேன்‌.சற்று முன்‌ இங்கே 
இருந்தவர்களில்‌ உண்மையானவர்‌ யார்‌, ஒற்றர்‌ யார்‌ என்று யாருக்குத்‌ தெரியும்‌? நாட்டில்‌ 
எத்தனையோ விபரீதங்கள்‌ நிகழ்ந்து வருகின்றன. எப்போது யாரால்‌ என்ன துரோகம்‌ நடக்கும்‌ 
என்று சொல்வதற்கில்லை!" என்றான்‌ திருமலையப்பன்‌. 


பெரிய பிராட்டி பெருமூச்சு எறிந்தார்‌. "ஒரு குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌, இரத்த பாசம்‌ 
உள்ளவர்கள்‌, ஒருவரையொருவர்‌ சந்தேகிக்கும்படி ஆகிவிட்டது. ஆதித்த கரிகாலன்‌ ஒரு 
காலத்தில்‌ என்னிடம்‌ எவ்வளவு விசுவாசம்‌ வைத்திருந்தான்‌? சொந்தத்‌ தாயைக்‌ காட்டிலும்‌ நூறு 
மடங்கு அன்பும்‌ மரியாதையும்‌ கொண்டிருந்தானே? அவன்‌ கூடவல்லவா என்‌ பேரில்‌ ஐயுறும்படி 
ஆகிவிட்டது! திருமலை! என்‌ நாயகருடன்‌ நானும்‌ இந்த மண்ணுலகை விட்டுப்‌ போமிருந்தால்‌ 


64 


எவ்வளவு நன்றாயிருக்கும்‌! என்னை வரக்‌ கூடாதென்று தடுத்து விட்டாரே? இங்கே செய்ய 
வேண்டிய பணிகளையும்‌ கொடுத்து விட்டல்லவா போய்‌ விட்டார்‌? என்ன துர்ப்பாக்கியசாலி 
நான்‌?" என்றார்‌. 


"அம்மா! தங்கள்‌ பதி முக்காலமும்‌ உணர்ந்த மகான்‌. கலியுகத்தில்‌ ஜனக மகாராஜாவைப்‌ 
போல்‌ இந்தச்‌ சோழ சிம்மாசனத்தில்‌ வீற்றிருந்தார்‌. தங்களை இருக்கும்படி அவர்‌ சொல்லிப்‌ 
போனது இந்த நாடு செய்த பாக்கியம்‌. நூறு ஆண்டாகப்‌ பல்கிப்‌ பெருகிவரும்‌ இந்தச்‌ சோழப்‌ 
பேரரசு சகோதரச்‌ சண்டையினால்‌ நசித்து நாசமாகாமல்‌ காப்பாற்றும்‌ பொறுப்பு தங்களைச்‌ 
சார்ந்தது. தங்களாலே தான்‌ அது முடியக்‌ கூடியது!" 


"எனக்குத்‌ தோன்றவில்லை. என்‌ சொந்த மகன்‌ நான்‌ சொல்வதைக்‌ கேட்கவில்லை 
என்று ஏற்பட்ட பிறகு மற்றவர்களை நான்‌ எப்படிக்‌ கட்டுப்படுத்த முடியும்‌? இருக்கட்டும்‌; 
ஒற்றர்களைப்‌ பற்றிச்‌ சொன்னாயே? இங்கே யார்‌ ஒற்றர்களை அனுப்பியிருக்க முடியும்‌? 
இளவரசன்‌ ஆதித்த கரிகாலன்‌ அனுப்பியிருப்பான்‌ என்று நினைக்கிறாயா? என்‌ பேரில்‌ 
அவனுக்கு அவ்வளவு அவநம்பிக்கை வந்து விட்டதா?" என்றார்‌ சிவ பக்த சிரோமணியான மாதரசி. 


"என்னுடைய இரு காதினாலும்‌ கேட்டேன்‌, தாயே! இல்லாவிட்டால்‌ இளவரசர்‌ 
கரிகாலர்‌ தங்கள்‌ பேரில்‌ ஐயப்படூவார்‌ என்பதை நான்‌ ஒரு நாளும்‌ நம்பியிருக்க மாட்டேன்‌........ 


"என்ன கேட்டாய்‌, திருமலை! உன்‌ காதினால்‌ என்ன கேட்டாய்‌?" 


"மாமல்லபுரத்துக்‌ கற்கோயில்‌ ஒன்றின்‌ அருகில்‌ உட்கார்ந்து அவர்கள்‌ பேசிக்‌ 
கொண்டிருந்ததைக்‌ கேட்டேன்‌..." 


"அவர்கள்‌ என்றால்‌ யார்‌?" 


"இளவரசர்‌ அதித்த கரிகாலர்‌ ஒன்று, திருக்கோவலூர்‌ மலையமான்‌ இரண்டு, பல்லவப்‌ 
பார்த்திபேந்திரன்‌ மூன்று, - இவர்கள்‌ மூவரும்‌ பேசிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. இருளடைந்த 
கற்கோயிலுக்குள்‌ நான்‌ மறைந்திருந்து கேட்டேன்‌. மலையமானும்‌ பார்த்திபேந்திரனும்‌ வெகு 
ஆத்திரமாகப்‌ பேசினார்கள்‌. இரண்டு பழுவேட்டரையர்களும்‌ தங்கள்‌ குமாரர்‌ மதுராந்தகத்‌ 
தேவரும்‌ சேர்ந்து சதி செய்து சக்கரவர்த்தியைச்‌ சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார்களாம்‌. அதில்‌ 
தங்களுக்கும்‌ சம்பந்தம்‌ இருக்கத்தான்‌ வேண்டும்‌ என்று மலையமான்‌ கூறினான்‌. அதை 
மற்றவர்கள்‌ ஆமோதித்தார்கள்‌. தஞ்சாவூர்‌ மீது படையெடுத்துச்‌ சென்று சக்கரவர்த்தியை 
விடுவித்துக்‌ கொண்டு வர வேண்டும்‌ என்று பார்த்திபேந்திரன்‌ சொன்னான்‌. அதையும்‌ மற்ற 
இருவரும்‌ ஆமோதித்தார்கள்‌. ஆனால்‌ சக்கரவர்த்தியைச்‌ சண்டையின்றிக்‌ காஞ்சீபுரத்துக்குக்‌ 
கொண்டு வர இன்னும்‌ ஒரு முயற்சி செய்து பார்க்க வேண்டும்‌ என்று இளவரசர்‌ கூறினார்‌. அதன்‌ 
பேரில்‌ சக்கரவர்த்திக்கு ஓலை எழுதி ஒரு தூதனிடம்‌ கொடுத்து அனுப்பத்‌ தீர்மானித்தார்கள்‌. 
அந்தத்‌ தூதன்‌ யார்‌ என்பதையும்‌ நான்‌ கண்டு கொண்டேன்‌. அவன்‌ சாதாரணத்‌ தூதன்‌ அல்ல. 
மகா சாமர்த்தியசாலி; வீர பராக்கிரமசாலி. தூதன்‌ வேலையோடு ஒற்றன்‌ வேலையையும்‌ 
செய்யக்கூடியவன்‌. அவனுடன்‌ நான்‌ பேச்சுக்‌ கொடுத்துப்‌ பார்த்தேன்‌. நான்‌ தட்டியில்‌ 
நுழைந்தால்‌ அவன்‌ கோலத்துக்குள்‌ நுழையப்‌ பார்த்தான்‌. அவன்‌ ஒன்றுமே தெரியப்படுத்தாமல்‌ 
என்னிடமிருந்து பல விஷயங்களைக்‌ கிரஹிக்கப்‌ பார்த்தான்‌. குடந்தை ஜோதிடர்‌ அவனிடம்‌ 
தமது கைவரிசையைக்‌ காட்டினார்‌. அதுவும்‌ பலிக்கவில்லை. பிறகு அவன்‌ தஞ்சாவூருக்குச்‌ 
சென்று சக்கரவர்த்தியிடம்‌ ஓலையைக்‌ கொடுத்துவிட்டான்‌ என்று கேள்விப்படூகிறேன்‌.......... ன்‌ 


"அப்புறம்‌ என்ன நடந்தது? அதற்குச்‌ சக்கரவர்த்தி என்ன மறுமொழி சொன்னாராம்‌?" 
"மறு நாளைக்கு விடை எழுதித்‌ தருவதாகச்‌ சொன்னாராம்‌. அதற்குள்‌ அவன்‌ பேரில்‌ 


பழுவேட்டரையர்களுக்கு ஏதோ சந்தேகம்‌ வந்து விட்டது. அவர்களுடைய கட்டுக்‌ 
காவல்களையெல்லாம்‌ மீறிக்‌ கொண்டு அவன்‌ எப்படியோ தப்பித்துச்‌ சென்று விட்டானாம்‌!" 


65 


"அப்படியானால்‌ அவன்‌ மிகச்‌ சாமர்த்தியசாலிதான்‌; சந்தேகமில்லை. அப்புறம்‌ நீ என்ன 
செய்தாய்‌? காஞ்சீபுரத்திலிருந்து கிளம்பிய பின்‌?" 


"நேரே இங்கு வருவதற்காகவே புறப்பட்டேன்‌. வழியில்‌ வீரநாராயணபுரத்தில்‌ 
பெருமாளைத்‌ தரிசிக்கத்‌ தங்கினேன்‌. தங்கிய இடத்தில்‌ பெருமாள்‌ அருளினால்‌ ஒரு பெரிய 
இரகசியத்தை அறியும்படி நேர்ந்தது..." 


"அது என்ன? இன்னும்‌ ஒரு இரகசியமா?" 


"ஆம்‌, தாயே! கடம்பூர்‌ சம்புவரையர்‌ மாளிகையில்‌ அன்று இரவு ஒரு பெரிய விருந்து 
என்று தெரிந்தது. அந்த விருந்துக்குப்‌ பெரிய பழுவேட்டரையர்‌ வந்தார்‌. அவருடன்‌ 
இளையராணியின்‌ பல்லக்கும்‌ வந்தது!" 


"திருமலை! எல்லாம்‌ அவளுடைய செயல்தான்‌! இந்தச்‌ சோழ நாட்டுக்கு இப்போது 
நேர்ந்திருக்கும்‌ ஆபத்து அந்தப்‌ பெண்ணால்‌ ஏற்பட்டதுதான்‌! அவளை நீ சந்தித்துப்‌ பேச 
முடிந்ததா?" 


"முடியவில்லை, அம்மா! முடியவில்லை! தங்கள்‌ கட்டளையின்‌ பேரில்‌ அந்தப்‌ பெண்‌ 
பாம்பை என்‌ சகோதரியாகப்‌ பாவித்து எத்தனை வருஷம்‌ வளர்த்தேன்‌! எங்கெல்லாம்‌ தேடி 
அலைந்து பிரபந்த பாசுரங்களைக்‌ கற்றுக்‌ கொண்டு வந்து அவளுக்குக்‌ கற்பித்தேன்‌! 
அதையெல்லாம்‌ நினைத்துப்‌ பார்த்தால்‌ என்‌ நெஞ்சம்‌ கொதிக்கிறது! பெரிய 
பழுவேட்டரையரின்‌ ராணியான பிறகு அவள்‌ என்னைப்‌ பார்க்கக்‌ கூட மறுக்கிறாள்‌...!" 


"அதற்காக வருத்தப்பட்டு என்ன பயன்‌? இந்த உலகத்து மனிதர்களின்‌ காரியங்கள்‌ 
இப்படித்தான்‌. நினைப்பது ஒன்றும்‌, நடப்பது ஒன்றுமாக முடிகிறது...... அப்புறம்‌ கடம்பூரில்‌ 
நடந்தது என்ன?" 


"பல்லக்கிலே வந்தவள்‌ நந்தினிதான்‌ என்று எண்ணிக்‌ கொண்டு எப்படியாவது அவளைச்‌ 
சந்திப்பது அல்லது ஓலை எழுதி அனுப்பியாவது எச்சரிக்கை செய்வது என்ற உத்தேசத்துடன்‌ 
கடம்பூருக்குச்‌ சென்றேன்‌. பெரும்‌ அபாயத்துக்குத்‌ துணிந்து கடம்பூர்‌ மாளிகையின்‌ வெளிச்‌ சுவர்‌ 
ஏறி குதித்தேன்‌; அப்போது தான்‌ அந்த அதிசயமான மர்ம இரகசியம்‌ தெரிய வந்தது........ ்‌ 


"திருமலை! உன்‌ வழக்கமே இப்படித்தான்‌. மேலும்‌ மேலும்‌ ஆவலைக்‌ கிளப்புவாயே தவிர, 
செய்தியைச்‌ சொல்ல மாட்டாய்‌. அது என்ன அப்படிப்பட்ட அதிசயமான மர்ம இரகசியம்‌.....?" 


"மன்னிக்க வேண்டும்‌, தாயே! அதைச்‌ சொல்லுவதற்கே தயக்கமாயிருக்கிறது. மூடு 
பல்லக்கில்‌ இருந்தது பழுவூர்‌ இளையராணி அல்ல. பழுவேட்டரையர்‌ தாம்‌ போகுமிடமெல்லாம்‌ 
இளையராணியை அழைத்துக்‌ கொண்டு போகிறார்‌ என்று நாம்‌ எல்லாரும்‌ எண்ணிக்‌ 
கொண்டிருந்தோமே, அது பெரிய தவறு....." 


"பழுவேட்டரையர்‌ பின்‌ யாரை மூடுபல்லக்கில்‌ வைத்து அழைத்துப்‌ போகிறார்‌? அந்தக்‌ 
கிழவரின்‌ பெண்‌ சபலத்துக்கு அளவேயில்லையா?" 


"மூடு பல்லக்கில்‌ இருந்தது ஸ்திரீ அல்ல, தாயே!" 


"ஸ்திரீ இல்லை என்றால்‌? எந்த ஆண்மகன்‌ அப்படி மூடுபல்லக்கில்‌ மறைந்து கொண்டு 
வருவான்‌?" 


66 


"மன்னிக்க வேண்டும்‌, அம்மா! மூடுபல்லக்கில்‌ மறைந்து வந்தது தங்களுடைய 
திருக்குமாரர்‌ மதுராந்தகத்‌ தேவர்தான்‌!" 


செம்பியன்‌ மாதேவி சிறிது நேரம்‌ திகைத்து நின்று விட்டார்‌. 


"கடவுளே! நான்‌ செய்த குற்றத்துக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா?" என்று தமது 
வாய்க்குள்ளே சொல்லிக்‌ கொண்டார்‌. 


பிறகு, ஆழ்வார்க்கடியான்‌ சம்புவரையர்‌ மாளிகையில்‌ அர்த்த ராத்திரியில்‌ நடந்த சதிக்‌ 
கூட்டத்தைப்‌ பற்றிச்‌ சொன்னான்‌. அதைக்‌ கேட்டு அம்மாதரசி அடைந்த மனத்துயரைச்‌ சொல்லி 
முடியாது. "ஐயோ! என்‌ மகனே! உன்னைச்‌ சிவ ஞானச்‌ செல்வனாக வளர்க்க முயன்றேனே? 
அதன்‌ பயனா இது? சோழர்‌ பெருங்குலத்துக்கு உன்னால்‌ இத்தகைய அபகீர்த்தியா நேர 
வேண்டும்‌? சோழப்‌ பேரரசுக்கு இத்தகைய பெருந்‌ தீங்கு உன்னாலேயா ஏற்பட வேண்டும்‌?" 
என்று புலம்பினார்‌. 


பின்னர்‌, "திருமலை! மறுபடியும்‌ என்னைப்‌ பார்த்துவிட்டுப்‌ போ! அதற்குள்‌ குந்தவையிடம்‌ 
பேசி இந்தப்‌ பெரும்‌ விபத்தை எப்படித்‌ தடுக்கலாம்‌ என்று யோசித்துச்‌ சொல்லுகிறேன்‌!" 
என்றார்‌. 


"தாயே! இளவரசியிடம்‌ கூடத்‌ தாங்கள்‌ இதைப்‌ பற்றிப்‌ பேசாமல்‌ இருப்பது நல்லது." 
"ஏன்‌? அவளைப்‌ பற்றிக்‌ கூட ஐயப்படுகிறாயா என்ன?" 
"அது இயற்கைதானே அம்மா? ஆதித்த கரிகாலரின்‌ அருமைச்‌ சகோதரிதானே அவர்‌?" 


"அதனால்‌ என்ன...? திருமலை! சூரியன்‌ மேற்கில்‌ உதயமாகிக்‌ கிழக்கே அஸ்தமித்தது 
என்று நீ சொன்னாலும்‌ நம்புவேன்‌. சிவபெருமானைக்‌ காட்டிலும்‌ திருமால்‌ பெரிய தெய்வம்‌ என்று 
நீ சாதிப்பதை நம்பினாலும்‌ நம்புவேன்‌. ஆனால்‌ குந்தவையின்‌ பேரில்‌ குற்றம்‌ சொன்னால்‌ நம்ப 
மாட்டேன்‌. அவள்‌ பிறந்த அன்றைக்கு அரண்மனை மருத்துவச்சி எடுத்து வந்து குழந்தையை என்‌ 
இரு கரங்களிலும்‌ கொடுத்தாள்‌. அன்று முதலாவது நானே அவளை வளர்த்து வந்தேன்‌. என்‌ 
வயிற்றில்‌ பிறந்த மகனைக்‌ காட்டிலும்‌ அருமையாக வளர்த்து வந்தேன்‌. அவளும்‌ என்னையே 
பெற்ற தாயாகவும்‌, தகப்பனாகவும்‌ எண்ணி இன்று வரை அன்பும்‌ மரியாதையும்‌ செலுத்தி 
வருகிறாள்‌......" 


"அம்மா! ஒன்று கேட்கிறேன்‌. குந்தவை தேவி குடந்தை சோதிடரிடம்‌ சென்று வந்ததைப்‌ 
பற்றித்‌ தங்களிடம்‌ சொன்னாரா?" 


"இல்லை; அதனால்‌ என்ன?" 


"ஜோசியர்‌ வீட்டில்‌ வாணர்குலத்து வாலிபன்‌ ஒருவனைப்‌ பார்த்தது பற்றியும்‌ மறுபடி 
அவனை அரிசிலாற்றங்கரையில்‌ சந்தித்தது பற்றியும்‌ சொன்னாரா?" 


"இல்லை; இதெல்லாம்‌ என்ன கேள்வி? இப்படிக்‌ கேட்பதில்‌ உன்‌ கருத்து என்ன?" 
"தங்களிடம்‌ சொல்லக்‌ கூடாத இரகசியம்‌ ஒன்று இளவரசி வைத்திருக்கிறார்‌ என்பது 
தான்‌. நான்‌ குறிப்பிட்ட அந்த வாலிபன்தான்‌ ஆதித்த கரிகாலரின்‌ தூதன்‌; ஒற்றன்‌ என்று 


சொன்னாலும்‌ தவறாகாது." 


"திருமலை! அதெல்லாம்‌ எப்படியாவது இருக்கட்டும்‌. என்னிடம்‌ குந்தவை ஏதேனும்‌ 
ஒன்றைச்‌ சொல்லவில்லையென்றால்‌, அதற்குத்‌ தக்க காரணம்‌ இருக்கும்‌. அவளிடம்‌ 


67 


சந்தேகப்படுவதைக்‌ காட்டிலும்‌ என்‌ பிராணனையே விட்டு விடுவேன்‌!" என்றார்‌ சிவஞான 
கண்டராதித்தரின்‌ பட்டமகிவி. 


"ஐயையோ! அப்படி ஒன்றும்‌ நேர வேண்டாம்‌. தங்களுடைய நம்பிக்கையே 
மெய்யாகட்டும்‌. இளவரசி என்னிடம்‌ ஏதோ கேட்பதற்காக வரச்‌ சொல்லியிருக்கிறார்‌. தாங்கள்‌ 
பார்க்க விரும்புவதாக நானே தெரிவித்து விடுகிறேன்‌" என்றான்‌ ஆம்வார்க்கடியான்‌. 


நாற்பத்துஐந்தாம்‌ அத்தியாயம்‌ 
குற்றம்‌ செய்த ஒற்றன்‌ 


இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்பு கரிகால்‌ பெருவளத்தான்‌ என்னும்‌ சோழ மன்னன்‌ 
காவேரி நதிக்கு இருபுறமும்‌ கரை எடுத்தான்‌. வெகு காலம்‌ அந்தக்‌ கரைகள்‌ நல்ல நிலைமையில்‌ 
இருந்து காவேரி ஆற்றைக்‌ கட்டுக்குள்‌ வைத்திருந்தன. பின்னர்‌, சோழ குலத்தின்‌ வலி 
குறைந்தது. பாண்டியர்களும்‌ பல்லவர்களும்‌ களப்பாளரும்‌ வாணரும்‌ தலையெடுத்தார்கள்‌. 
இந்தக்‌ காலத்தில்‌ காவலன்‌ இல்லாத காவேரி நதி அடிக்கடி கட்டு மீறிக்‌ கரையை உடைத்துக்‌ 
கொண்டது. இவ்விதம்‌ பெரிய அளவில்‌ கரை உடைந்த சில சந்தர்ப்பங்களில்‌ நதியின்‌ போக்கே 
மேலும்‌ கீழுமாக மாறுவதுண்டு. பழங்காவேரி புதுக்‌ காவேரியாகும்‌; அடியோடு நதியின்‌ கதி 
மாறிப்‌ போய்விட்டால்‌, பழைய நதிப்படுகை சில சமயம்‌ நன்செய்‌ நிலமாக மாறும்‌; வேறு சில 
சமயங்களில்‌ தண்ணீர்‌ தேங்கி நிற்கும்‌ ஓடைகளாகிக்‌ கடல்‌ போல்‌ அலைமோதிக்‌ 
கொண்டிருக்கும்‌. 


பழையாறு நகரின்‌ சோழ மாளிகைகளையொட்டித்‌ தென்புறத்தில்‌ அத்தகைய ஓடை 
ஒன்று இருந்தது. 


காவேரியின்‌ கதி மாறியதால்‌ ஏற்பட்ட இந்த ஓடையைச்‌ சோழ மன்னர்கள்‌ 
வேண்டுமென்றே ஆழமாக்கி, விசாலப்படுத்தி, எப்போதும்‌ தண்ணீர்‌ ததும்பி நிற்கும்படிச்‌ 
செய்திருந்தார்கள்‌. அரண்மனைக்கும்‌, முக்கியமாக அந்தப்புரங்களுக்கும்‌ இந்த விசாலமான நீர்‌ 
ஓடை ஒரு நல்ல பாதுகாப்பாக இருந்தது. அந்த வழியில்‌ யாரும்‌ எளிதில்‌ வந்து விட முடியாது. 
அரண்மனையோடூ நெருங்கிய தொடர்புள்ளவர்கள்தான்‌ படகில்‌ ஏறி வரலாம்‌. 


அரண்மனை அந்தப்புரங்களின்‌ அழகிய உத்தியான வனங்கள்‌ இந்த நீரோடையை ஒட்டி 
அமைந்திருந்தன. அரண்மனை மாதர்கள்‌ நிர்ப்பயமாக அந்த உத்தியான வனங்களில்‌ எந்த 
நேரமும்‌ உலாவுவார்கள்‌. கூடிக்‌ குலாவுவார்கள்‌; மயில்களாகி ஆடுவார்கள்‌; குயில்களாகிப்‌ 
பாடுவார்கள்‌. சில சமயம்‌ ஓடையில்‌ இறங்கி நீராடுவார்கள்‌. ஓடையில்‌ ஓடம்‌ ஓட்டியும்‌ 
விளையாடுவார்கள்‌. 


சோழர்‌ குலத்தில்‌ ஓர்‌ அரசர்‌ காலமாகி இன்னொருவர்‌ பட்டத்துக்கு வரும்போது புதிய 
அரண்மனை கட்டிக்‌ கொள்வதுண்டு. பழைய அரண்மனையில்‌ காலமான மன்னரின்‌ ராணிகளும்‌ 
மற்றப்‌ பிள்ளைகளும்‌ வசிப்பார்கள்‌. 


பழையாறு அரண்மனைகளில்‌ செம்பியன்‌ மாதேவியின்‌ அரண்மனைக்கு அடுத்தபடியாகக்‌ 
குந்தவைப்‌ பிராட்டியின்‌ மாளிகை அழகிலும்‌ கம்பீரத்திலும்‌ சிறந்து விளங்கியது. அது சுந்தர 
சோழர்‌ வசித்த அரண்மனை அல்லவா? அவர்‌ தஞ்சை சென்ற பிறகு, குந்தவை அந்த 
அரண்மனையின்‌ எஜமானியாக விளங்கினாள்‌. 


அம்மாளிகையின்‌ பின்புறத்து உத்தியானவனம்‌ மிகச்‌ சோபிதமாக விளங்கியது. அதில்‌ 
வானளாவிய ஆலமரங்களும்‌ இருந்தன; சின்னஞ்சிறு பூஞ்செடிகளும்‌ இருந்தன. வளைந்து 


68 


நெளிந்து மரங்களைத்‌ தழுவிக்‌ கொண்டிருந்த பூங்கொடிகளும்‌, பூங்கொடிகளாலான கொடி 
வீடுகளும்‌ இருந்தன. 


குந்தவையும்‌ அவளுடைய தோழிமார்களும்‌ மாலை நேரங்களைப்‌ பெரும்பாலும்‌ அந்த 
உத்தியானவனத்திலேயே கழிப்பது வழக்கம்‌. 


சில சமயம்‌ எல்லாரும்‌ சேர்ந்து ஓரிடத்தில்‌ உட்கார்ந்து கொண்டு கதைகள்‌ பேசிக்‌ 
கொட்டமடிப்பார்கள்‌. 


இன்னும்‌ சில சமயம்‌ இரண்டு பேராகவும்‌, மூன்று பேராகவும்‌ பிரிந்து சென்று அந்தரங்கம்‌ 
பேசுவார்கள்‌. 


சில நாளாகக்‌ குந்தவையும்‌ வானதியும்‌ தனியே பிரிந்து சென்று பேசுவது வழக்கமாய்ப்‌ 
போயிருந்தது. 


அன்றைக்கு ஒரு பெரிய ஆலமரக்‌ கிளையில்‌ கட்டித்‌ தொங்கவிட்டிருந்த கொடி 
ஊஞ்சலில்‌ குந்தவையும்‌ வானதியும்‌ அமர்ந்து ஆடிக்‌ கொண்டும்‌ பேசிக்‌ கொண்டுமிருந்தார்கள்‌. 


பறவைகளின்‌ கலகலத்‌ தொனியுடன்‌ போட்டியிட்டுக்‌ கொண்டு பெண்மணிகளின்‌ குது 
கலச்‌ சிரிப்பொலியும்‌ அவ்வப்போது அந்த உத்தியான வனத்தில்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தது. 


ஆனால்‌ குந்தவையும்‌ வானதியும்‌ மட்டும்‌ சிரிக்கவில்லை. மற்றவர்களின்‌ சிரிப்பு 
அவர்களுக்கு அவ்வளவாய்ப்‌ பிடிக்கவும்‌ இல்லை. பேச்சுத்தான்‌ அவர்கள்‌ அதிகமாகப்‌ 
பேசினார்களோ என்றால்‌ அதுவும்‌ அவ்வளவாக இல்லை. 


கொடி வீடு ஒன்றிலிருந்து ஒரு பெண்‌ கீதம்‌ ஒன்று பாடினாள்‌. அது கண்ணன்‌ பிறந்த நாள்‌ 
அல்லவா? அவள்‌ பாடியதும்‌ கண்ணனைப்‌ பற்றிய பாடல்தான்‌. 


வெண்ணிலாவில்‌ வேணுகானம்‌ கேட்கிறது. அது கண்ணனிடம்‌ காதல்‌ கொண்ட ஒரு 
பெண்ணை வேதனை செய்கிறது. அவள்‌ தன்‌ வேதனையை வாய்‌ திறந்து வெளியிடுகிறாள்‌. 
மரக்கிளையிலிருந்து ஒரு கிளி அவளுக்கு ஆறுதல்‌ சொல்லுகிறது. 


பெண்‌: 
வேதனை செய்திடும்‌ வெண்ணிலவில்‌ -இங்கு 


வீணன்‌ எவன்‌ குழல்‌ ஊதுகின்றான்‌? 
நாதன்‌ இலா இந்தப்‌ பேதை தன்னை 


நலிந்திடுதல்‌ என்ன புண்ணியமோ? 
கிளி: 

வானமும்‌ வையமும்‌ இன்புறவே - ஐயன்‌ 

வாய்மடுத்தூதும்‌ குழலிசைதான்‌ 

மானே உந்தனை வருத்திடுமோ - இந்த 

மானிலம்‌ காணாப்‌ புதுமை அம்மா! 
பெண்‌: 


பூவையே! உந்தனைப்‌ போற்றிடுவேன்‌ - நல்ல 
புன்னைமலர்‌ கொய்து சூட்டி டுவேன்‌ - எந்தன்‌ 


69 


ஆவி குலைந்திடும்‌ வேளையிலே - ஒரு 
ஆறுதல்‌ கூற நீ வந்தனையோ? 


கிளி: 


கட்டழகி! உந்தன்‌ காதலினால்‌ - எங்கள்‌ 
கண்ணன்‌ படுந்துயர்‌ சொல்ல வந்தேன்‌ - உன்னை 
விட்டுப்‌ பிரிந்த நாள்‌ முதலாய்‌ - நல்ல 
வெண்ணெயும்‌ வேம்பாய்க்‌ கசந்த தென்பான்‌! 


பாடலின்‌ பின்‌ பகுதியைக்‌ கவனமாகக்‌ கேட்டு வந்த குந்தவை, பாடல்‌ முடிந்ததும்‌, "நல்ல 
கண்ணன்‌ இந்தச்‌ செந்தமிழ்‌ நாட்டுக்குத்‌ தெய்வமாக வந்து வாய்த்தான்‌! வெண்ணெய்‌ உண்டு 
வேய்ங்குழல்‌ ஊதிப்‌ பெண்களுடன்‌ காலங்‌ கழித்துக்‌ கொண்டிருந்தால்‌ மற்ற 
காரியங்களெல்லாம்‌ என்ன ஆவது?" என்றாள்‌. 


மறுமொழி சொல்லாமலிருந்த வானதியைப்‌ பார்த்து, "என்னடி மெளனம்‌ சாதிக்கிறாய்‌? 
நீயும்‌ கண்ணன்‌ குழலில்‌ மயங்கிவிட்டாயா, என்ன?" என்று கேட்டாள்‌. 


"அக்கா! என்ன கேட்டீர்கள்‌?" என்றாள்‌ வானதி. 
"என்ன கேட்டேனா? உன்‌ கவனம்‌ எங்கே சென்றிருந்தது?" 
"எங்கும்‌ போகவில்லையே? உங்களிடந்தான்‌ இருந்தது." 


"அடி கள்ளி! ஏனடி பொய்‌ சொல்லுகிறாய்‌? உண்மையில்‌ உன்‌ மனம்‌ இவ்விடத்தில்‌ 
இல்லவே இல்லை! எங்கே இருக்கிறது என்று நான்‌ சொல்லட்டுமா?" 


"தெரிந்தால்‌ சொல்லுங்களேன்‌!" 


"நன்றாகத்‌ தெரியும்‌. ஈழநாட்டுப்‌ போர்க்களத்துக்குப்‌ போயிருக்கிறது. அங்கே என்‌ 
தம்பி, ஒரு கபடற்ற பிள்ளை இருக்கிறானே, அவனை இன்னும்‌ என்ன பொடி போட்டூ மயக்கலாம்‌ 
என்று உன்‌ மனம்‌ யோசித்துக்‌ கொண்டிருக்கிறது!" 


"நீங்கள்‌ கூறியதில்‌ ஒரு பாதி உண்மை தான்‌, அக்கா! என்‌ மனம்‌ ஈழ நாட்டூக்குத்தான்‌ 
அடிக்கடி போய்‌ விடுகிறது. ஆனால்‌ அவரைப்‌ பொடி போட்டு மயக்குவதைப்‌ பற்றி 
யோசிக்கவில்லை. அவர்‌ போர்க்களத்தில்‌ எப்படியெல்லாம்‌ கஷ்டப்படுகிறாரோ, அவருடைய 
திருமேனியில்‌ எத்தனை காயம்‌ பட்டிருக்கிறதோ, அவர்‌ எங்கே படுத்துக்‌ கொள்கிறாரோ, என்ன 
உணவு சாப்பிடுகிறாரோ - என்றெல்லாம்‌ எண்ணமிடூகிறது. அவர்‌ அப்படியெல்லாம்‌ அங்கே 
கஷ்டப்பட்டுக்‌ கொண்டிருக்க, இங்கே நான்‌ சுகமாக உண்டு உடுத்துப்‌ பஞ்சணை மெத்தையில்‌ 
படுத்துத்‌ தூங்குவதை நினைக்கும்‌ போது வேதனையாயிருக்கிறது. எனக்கு மட்டும்‌ இறகுகள்‌ 
இருந்தால்‌, இந்த நிமிஷமே இலங்கைக்குப்‌ பறந்து போய்‌ விடுவேன்‌...!" 


"பறந்து போய்‌ என்ன செய்வாய்‌? அவனுக்கு மேலும்‌ உபத்திரவந்தானே செய்வாய்‌?" 
"ஒரு நாளும்‌ இல்லை. அர்ச்சுனனுக்குச்‌ சுபத்திரையும்‌ கிருஷ்ணனுக்குச்‌ சத்தியபாமாவும்‌ 
ரதம்‌ ஓட்டியது போல்‌ நானும்‌ ஓட்டுவேன்‌. அவர்‌ பேரில்‌ எய்யும்‌ அம்புகளை என்‌ மார்பில்‌ நான்‌ 


தாங்கிக்‌ கொள்வேன்‌......" 


"நீ தாங்கிக்‌ கொண்டால்‌ அதை அவன்‌ பார்த்துக்‌ கொண்டிருப்பானா?" 


70 


"அது அவருக்கு இஷ்டமில்லாவிட்டால்‌ பாசறையில்‌ காத்திருப்பேன்‌. 
போர்க்களத்திலிருந்து அவர்‌ திரும்பி வந்ததும்‌ காயங்களுக்கு மருந்து போட்டுக்‌ கட்டுவேன்‌. 
மலர்ப்‌ படுக்கை விரித்து வைத்திருப்பேன்‌. அறுசுவை உண்டி சமைத்து வைத்திருந்து அளிப்பேன்‌. 
உடல்‌ வலியை மறப்பதற்கு வீணை மீட்டிப்‌ பாட்டுப்‌ பாடித்‌ தூங்கப்‌ பண்ணுவேன்‌..." 


"இதெல்லாம்‌ நடவாத காரியங்கள்‌, வானதி! சோழ குலத்து வீரர்கள்‌ 
போர்க்களங்களுக்குப்‌ பெண்களை அழைத்துப்‌ போவதில்லை......" 


"ஏன்‌ அக்கா, அப்படி?" 


"அவர்களுக்குப்‌ புண்களைப்‌ பற்றிப்‌ பயமில்லை; அதைக்‌ காட்டிலும்‌ பெண்களைப்‌ 
பற்றித்தான்‌ அதிக பயம்‌!" 

"அது ஏன்‌? பெண்கள்‌ அவர்களை என்ன செய்து விடுவார்கள்‌?" 

"அவர்களை ஒன்றும்‌ செய்ய மாட்டார்கள்‌; ஆனால்‌ உன்னைப்‌ போன்ற பெண்கள்‌ 
போர்க்களத்துக்குப்‌ போனால்‌ எதிரிப்‌ படை வீரர்கள்‌ உங்களுடைய அழகைக்‌ கண்டு மயங்கி 
வந்து சரணாகதி அடைந்து விட்டால்‌ என்ன செய்கிறது? அப்போது நம்‌ சோழ நாட்டு வீரர்கள்‌ 
தங்களுடைய வீரத்தைக்‌ காட்ட முடியாதல்லவா? பெண்களைக்‌ கொண்டு வெற்றியடைந்தார்கள்‌ 


என்ற புகழைச்‌ சோழ குலத்தார்‌ விரும்புவதில்லை." 


"அப்படிக்‌ கூட உண்டா? எதிரி வீரர்கள்‌ அவ்வளவு மூடர்களாயிருந்து விடுவார்களா? 
பெண்களின்‌ அழகைக்‌ கண்டு மயங்கி விடுவதற்கு?" 


"ஏன்‌ மாட்டார்கள்‌? அடியே வானதி! குடந்தை ஜோதிடர்‌ வீட்டிலும்‌ 
அரிசிலாற்றங்கரையிலும்‌ நாம்‌ ஒரு வாலிப வீரனைப்‌ பார்த்தோமே, ஞாபகம்‌ இருக்கிறதா?" 


"இருக்கிறது; அதற்கு என்ன?" 


"நம்மையெல்லாம்‌ கண்டதும்‌ அவன்‌ எப்படிப்‌ போதை கொண்டவன்‌ போல்‌ மயங்கி 
நின்றான்‌ என்பது ஞாபகம்‌ இருக்கிறதா?" 


"அதுவும்‌ ஞாபகம்‌ இருக்கிறது ஆனால்‌ நம்மையெல்லாம்‌ பார்த்து விட்டு என்று தாங்கள்‌ 
சொல்லுவதுதான்‌ தவறு. அவன்‌ தங்களைப்‌ பார்த்து விட்டுத்தான்‌ அப்படி மயங்கி நின்றான்‌. 
பக்கத்தில்‌ நின்றவர்களை அவன்‌ கண்ணெடுத்தும்‌ பார்க்கவில்லை, அக்கா!" 


"வானதி! நல்ல பொய்‌ சொல்கிறாய்‌! பரிகாசம்‌ செய்கிறாயா என்ன?" 


"இல்லவே இல்லை! நான்‌ ஒன்று கேட்கிறேன்‌; அதற்கு உண்மையாக விடை 
சொல்கிறீர்களா?" 


"கேட்டுப்‌ பாரேன்‌!" 
"அந்த வாலிப வீரனுடைய ஞாபகம்‌ உங்களுக்கு இப்போது ஏன்‌ வந்தது?" 
"நல்ல வாயாடியாகப்‌ போய்விட்டாய்‌ நீ! அவனுடைய ஞாபகம்‌ வந்ததில்‌ என்ன தவறு?" 


"தவறு என்று யார்‌ சொன்னது? நான்‌ சொல்லவில்லையே? அது மிகவும்‌ இயற்கைதான்‌! 
எனக்குக்‌ கூட, அந்த வாலிபனுடைய கதி அப்புறம்‌ என்னவாயிற்றோ என்று கவலைதான்‌." 


71 


"உனக்கு ஏன்‌ அதைப்‌ பற்றிக்‌ கவலை உண்டாக வேண்டும்‌?" 


"ஏன்‌ கவலைப்படக்‌ கூடாது? ஒருவரை நாம்‌ பார்த்திருந்தால்‌, அவரைப்‌ பற்றிய ஞாபகம்‌ 
நமக்கு அடிக்கடி வந்தால்‌, அவர்‌ என்ன ஆனார்‌ என்று தெரிந்து கொள்ள விரும்புவது இயற்கை 
அல்லவா!" 


"நல்ல இயற்கை! அப்படியெல்லாம்‌ மனம்‌ சிதறுவதற்கு நாம்‌ இடம்‌ கொடுத்து விடக்‌ 
கூடாது. மனத்தைக்‌ கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும்‌....... அதோ கேளடி, வானதி அது என்ன 
பறைச்‌ சத்தம்‌? அந்தக்‌ குரல்‌ என்ன சொல்லுகிறது? சற்றுக்‌ கவனமாகக்‌ கேள்‌, பார்க்கலாம்‌!" 


ஆம்‌; தூரத்தில்‌ எங்கேயோ வீதியில்‌ பறை கொட்டும்‌ சப்தமும்‌, நடு நடுவே மனிதக்‌ குரல்‌ 
கூச்சலிடும்‌ சப்தமும்‌ கேட்டது.காது கொடுத்துக்‌ கவனமாகக்‌ கேட்டபோது, மனிதக்‌ குரல்‌ 
கூறியது இது என்று தெரிந்தது. 


"சத்துரு நாட்டிலிருந்து வந்த ஒற்றன்‌ ஒருவன்‌ தஞ்சாவூர்க்‌ கோட்டையில்‌ பொய்‌ 
முத்திரையைக்‌ காட்டிப்‌ புகுந்து உளவு அறிந்து கொண்டு ஓடி விட்டான்‌. இரண்டு பேரை மரண 
காயப்படுத்தி விட்டுத்‌ தப்பிப்‌ போய்விட்டான்‌. வாலிபப்‌ பிராயத்தினன்‌. வாட்டசாட்டமான தேகம்‌ 
உடையவன்‌. இந்திரஜித்தைப்‌ போன்ற மாய தந்திரக்காரன்‌. பெயர்‌ வல்லவரையன்‌ 
வந்தியத்தேவன்‌. அவனுக்கு அடைக்கலம்‌ கொடூப்போருக்கு மரணதண்டனை விதிக்கப்படும்‌. 
அவனைப்‌ பிடித்துக்‌ கொடுப்போருக்கு ஆயிரம்‌ பொன்‌ பரிசு அளிக்கப்படும்‌. தஞ்சைக்‌ 
கோட்டைத்‌ தளபதி பழுவேட்டரையர்‌ காலாந்தககண்டரின்‌ கண்டிப்பான கட்டளை!" 


இவ்விதம்‌ மனிதக்‌ குரல்‌ கூறி முடித்ததும்‌ பறை, 'தம்‌, தம்‌, தடதடதம்‌' என்று முழங்கியது. 
குந்தவை தேவியின்‌ திருமேனி ஏனோ நடுங்கியது. 


அச்சமயம்‌ தாதி ஒருத்தி வந்து, "தேவி! ஆழ்வார்க்கடியார்‌ என்னும்‌ வீர வைஷ்ணவர்‌ 
தங்களைப்‌ பார்க்க வந்திருக்கிறார்‌. ஏதோ அவசர காரியமாம்‌!" என்றாள்‌. 


ன்‌ ட வந்துவிட்டேன்‌!" என்று சொல்லிவிட்டுக்‌ குந்தவை, கொடி ஊஞ்சலிலிருந்து 
றங்கிச்‌ சென்றாள்‌. 


நாற்பத்தாறாம்‌ அத்தியாயம்‌ 
மக்களின்முணுமுணுப்பு 


சோழகுல மூதாட்டியின்‌ சந்நிதியிலிருந்து ஆழ்வார்க்கடியான்‌ இளையபிராட்டியின்‌ 
மாளிகைக்குப்‌ புறப்பட்டுச்‌ சென்றான்‌. வழியில்‌ பழையாறை வீதிகளில்‌ கண்ட காட்சிகள்‌ 
அவனுக்கு மிக்க உற்சாகத்தை அளித்தன. கண்ணன்‌ பிறந்த திருநாளை இந்த ஜனங்கள்‌ 
எவ்வளவு குதூகலமாகக்‌ கொண்டாடுகிறார்கள்‌? வைஷ்ணவம்‌ இந்தச்‌ சோழ நாட்டில்‌ நிலைத்து 
நின்று பரவப்‌ போகிறது என்பதில்‌ ஐயம்‌ இல்லை. சைவ சமயத்துக்கு இங்கே செல்வாக்குப்‌ 
பெருகுவதற்குப்‌ பல காரணங்கள்‌ உண்டு. நூறு வருஷ காலமாகச்‌ சோழ குலத்து மன்னர்கள்‌ 
புதிய புதிய சிவாலயங்களை நாடெங்கும்‌ நிர்மாணித்து வருகிறார்கள்‌. மூவர்‌ பாடிய தேவாரப்‌ 
பாசுரங்கள்‌ அக்கோயில்களின்‌ மூலமாகப்‌ பிரசாரம்‌ செய்யப்பட்டு வருகின்றன. சிவாலயங்களில்‌ 
தேர்த்‌ திருவிழாக்கள்‌ சிறப்பாக நடத்தப்படுகின்றன. இப்படியெல்லாமிருந்தும்‌ திருமாலின்‌ 
பெருமைக்கு யாதொரு குறையும்‌ ஏற்படவில்லை. விஷ்ணுமூர்த்தியின்‌ ஒன்பதாவது பரிபூரண 
அவதாரமாகிய கண்ணன்‌, மக்களின்‌ இதயத்தைக்‌ கவர்ந்து விட்டான்‌. கோகுலத்திலும்‌ 
பிருந்தாவனத்திலும்‌ வட மதுரையிலும்‌ எம்பெருமான்‌ நிகழ்த்திய லீலைகள்‌ இவர்களுடைய 
உள்ளத்தில்‌ குடிகொண்டு விட்டன. அம்மம்மா! எத்தனை பாகவத கோஷ்டிகள்‌! எத்தனை வீதி 


72 


நாடகங்கள்‌! எத்தனை விதவிதமான வேஷங்கள்‌! - ஆம்‌; முன்னம்‌ நாம்‌ பார்த்ததைக்‌ காட்டிலும்‌ 
இப்போது அதிகமாகவே இருந்தன. கோஷ்டிகளைச்‌ சூழ்ந்து நின்று வேடிக்கை பார்ப்போரின்‌ 
கூட்டமும்‌ ஆரவாரமும்‌ கூட அதிகமாகவே இருந்தன. பழையாறையைச்‌ சுற்றிலுமிருந்த 
கிராமங்களிலிருந்து புதிய புதிய நாடக கோஷ்டியினர்‌ வந்து கொண்டேயிருந்தார்கள்‌. 


நாடக கோஷ்டி ஒன்றில்‌ வஸுதேவர்‌, தேவகி, கிருஷ்ணன்‌, பலராமன்‌, கம்ஸன்‌ 
ஆகியவர்கள்‌ வேஷம்‌ தரித்துக்‌ கொண்டு வந்தார்கள்‌. பாட்டும்‌, கூத்தும்‌, வேஷக்காரர்களின்‌ 
பேச்சும்‌ இந்தக்‌ கோஷ்டியில்‌ அதிகமாயிருந்தபடியால்‌ ஆழ்வார்க்கடியான்‌ சற்று நின்று 
கவனித்தான்‌. அப்போது கிருஷ்ணனுக்கும்‌, கம்ஸனுக்கும்‌ சம்வாதம்‌ நடந்து கொண்டிருந்தது. 
கிருஷ்ணன்‌ வேஷம்‌ பூண்டிருந்தவன்‌ சிறு பிள்ளை. அவன்‌ மழலைச்‌ சொல்லினால்‌ கம்ஸன்‌ செய்த 
குற்றங்களை எடுத்துக்‌ கூறி, "வா, என்னோடு சண்டைக்கு!" என்று அழைத்தான்‌. அதற்குக்‌ 
கம்ஸன்‌ உரத்த இடிமுழக்கக்‌ குரலில்‌, "அடே! கிருஷ்ணா! உன்‌ மாயாவித்தனமெல்லாம்‌ இனி 
என்னிடம்‌ பலிக்காது. உன்னை இதோ கொல்லப்‌ போகிறேன்‌. உன்‌ அண்ணன்‌ பலராமனையும்‌ 
கொல்லப்‌ போகிறேன்‌. உன்‌ அப்பன்‌ வஸுதேவனையும்‌ கொல்லப்‌ போகிறேன்‌. அதோ 
நிற்கிறானே, உடம்பெல்லாம்‌ சந்தனத்தைக்‌ குழைத்து நாமமாகப்‌ போட்டுக்‌ கொண்டு - அந்த 
வீர வைஷ்ணவனையும்‌ கொன்று விடப்‌ போகிறேன்‌!" என்று கூறியதும்‌, சுற்றிலும்‌ நின்றவர்கள்‌ 
எல்லாரும்‌ நமது ஆழ்வார்க்கடியானைப்‌ பார்த்துச்‌ சிரிக்கத்‌ தொடங்கினார்கள்‌. கிருஷ்ணன்‌, 
பலராமன்‌ வேஷம்‌ போட்டிருந்தவர்கள்‌ கூட அவனை நோக்கினார்கள்‌. கூட்டத்தில்‌ பலர்‌ 
அவனை நெருங்கி வந்து சூழ்ந்து கொண்டு 'கெக்‌ கெக்கே' என்று சிரிக்கவும்‌ கேலி செய்யவும்‌ 
ஆரம்பித்தார்கள்‌. 


திருமலை நம்பிக்குக்‌ கோபம்‌ பிரமாதமாக வந்தது. கையிலிருந்த தடியைச்‌ சுழற்றி 
அக்கூட்டத்திலிருந்தவர்களை ஒரு கை பார்த்துவிடலாமா என்று எண்ணினான்‌. முக்கியமாக, 
அந்தக்‌ கம்ஸனுடைய தலையில்‌ ஒரு போடு போட விரும்பினான்‌. ஆனால்‌ கம்ஸனுடைய 
தலையில்‌ அடிப்பதில்‌ பயனில்லை. ஏனெனில்‌ அவனுடைய சொந்த முகத்தை மறைத்துக்‌ 
கொண்டு மரத்தினால்‌ செய்து கோரமான மீசையும்‌ கோரைப்‌ பற்களும்‌ வைத்து வர்ணத்தினால்‌ 
எழுதியிருந்த பொய்த்‌ தலையைக்‌ கம்ஸ வேடக்காரன்‌ வைத்திருந்தான்‌. மொத்தத்தில்‌ இவ்வளவு 
பெரிய கூட்டத்தில்‌ தடியை உபயோகிப்பது நல்லதல்ல என்று திருமலை தீர்மானித்து 
அவ்விடத்தை விட்டு நழுவிச்‌ சென்றான்‌. அந்தக்‌ கம்ஸனுடைய குரல்‌, -- வேண்டுமென்று 
பெருங்குரலில்‌ அவன்‌ கத்தியபோதிலும்‌ -எங்கேயோ கேட்ட குரலாக ஆழ்வார்க்கடியானுக்குத்‌ 
தோன்றியது. அது எங்கே கேட்ட குரல்‌ என்று யோசித்துக்‌ கொண்டே அவன்‌ வீதியோடு 
நடந்தான்‌. 


ஜனங்களின்‌ குதூகலத்தில்‌ திடீரென்று ஒரு மாறுதல்‌ ஏற்பட்டது. போகப்‌ போக 
மக்களின்‌ உற்சாகக்‌ குறைவு தெளிவாகப்‌ புலப்பட்டது. இது என்ன? திடீரென்று ஏன்‌ இந்த 
மாறுதல்‌? ஜனக்‌ கூட்டம்‌ ஏன்‌ இவ்வளவு விரைவாகக்‌ கலைந்து கொண்டிருக்கிறது? வாத்திய 
முழக்கங்களும்‌ ஆடல்‌ பாடல்‌ சப்தங்களும்‌ நின்று விட்டன...!அதற்குப்‌ பதிலாக ஜனங்கள்‌ வீதி 
ஓரங்களில்‌ ஒதுங்கிச்‌ சிறு சிறு கும்பலாக நின்று என்ன இரகசியம்‌ பேசுகிறார்கள்‌? பேசிவிட்டு 
ஏன்‌ விரைந்து நடக்கிறார்கள்‌? வீட்டுக்‌ கதவுகள்‌ ஏன்‌ தடால்‌ தடால்‌ என்று சாத்தப்படூுகின்றன? 


இதோ காரணம்‌ தெரிகிறது. குந்தவைப்‌ பிராட்டிக்கு கூட உடல்‌ நடுக்கத்தை 
உண்டுபண்ணிய பறை முழக்கமும்‌, ஒற்றனைப்‌ பிடித்துக்‌ கொடுப்பது பற்றிய அறைகூவலும்தான்‌ 
காரணம்‌. இந்தப்‌ பறை முழக்கம்‌ அவ்வளவு தூரம்‌ திருவிழாக்‌ கொண்டாட்டத்துக்காகக்‌ 
கூடியிருந்த மக்களின்‌ குதூகலத்தைப்‌ பாழ்படுத்தி விட்டது. தனியாகப்‌ போகிறவர்களை 
மற்றவர்கள்‌ உற்றுப்‌ பார்த்துக்‌ கொண்டு போனார்கள்‌! தெரியாத வேற்று முகங்களையெல்லாம்‌ 
சந்தேகத்துடன்‌ பார்த்‌ தார்கள்‌. ஆழ்வார்க்கடியானைக்‌ கூடச்‌ சிலர்‌ அவ்விதம்‌ ஐயப்பாடு உள்ள 
பார்வையுடன்‌ பார்த்துவிட்டுஅவசரமாக மேலே சென்றார்கள்‌. 


இதன்‌ காரணத்தைத்‌ திருமலை ஊகித்து அறிந்து கொண்டான்‌. அது மட்டும்‌ அல்ல. 
ஜனங்கள்‌ சிறு சிறு கும்பலாக வீதி ஓரங்களில்‌ நின்று பேசுவது என்னவென்பதும்‌ அவனுக்கு 


73 


ஒருவாறு ஊகத்தினால்‌ தெரிந்திருந்தது. காதில்‌ விழுந்த சிற்சில வார்த்தைகளினால்‌ அது 
உறுதியாயிற்று. பழுவேட்டரையர்களின்‌ கொடுங்கோல்‌ ஆட்சியைப்‌ பற்றியே அந்த ஜனங்கள்‌ 
பேசினார்கள்‌. பழையாறை நகர மாந்தருக்கும்‌ சுற்றுப்புறத்துக்‌ கிராமவாசிகளுக்கும்‌ 
பழுவேட்டரையர்களின்‌ பேரில்‌ கோபம்‌ இருப்பது இயற்கைதான்‌. 


"பழையாறை நகர்ச்‌ சுந்தர சோழரை 
யாவரொப்பார்கள்‌ இத்தொன்னிலத்தே!" 


என்று கவிவாணர்களினால்‌ புகழ்ந்து பாடப்பட்ட சக்கரவர்த்தியைப்‌ 
பழையாறையிலிருந்து அவர்கள்‌ தஞ்சைக்குக்‌ கொண்டு போய்‌ விட்டார்கள்‌ அல்லவா? அது 
முதலாவது பழையாறையின்‌ சிறப்பு நாளுக்கு நாள்‌ குறைவுபட்டு வருகிறதல்லவா? இன்றைக்கு 
இந்தக்‌ கிருஷ்ண ஜெயந்தி விழாவன்று சக்கரவர்த்தி மட்டம்‌ இந்நகரில்‌ இருந்தால்‌, இன்னும்‌ 
எவ்வளவு கோலாகலமாக இருக்கும்‌? கண்ணன்‌ கதை சம்பந்தமான வேடம்‌ புனைந்து வரும்‌ 
நாடக கோஷ்டிகள்‌ எல்லாம்‌ நகரத்தின்‌ வீதிகளில்‌ சுற்றி விட்டுச்‌ சக்கரவர்த்தியின்‌ அரண்மனை 
முற்றத்தில்‌ வந்து கூடும்‌ அல்லவா? நடிகர்களுக்கும்‌ பாட்டில்‌ வல்லவர்களுக்கும்‌ பாணர்களுக்கும்‌ 
பாடினிகளுக்கும்‌ புலவர்களுக்கும்‌ சக்கரவர்த்தி வெகுமதி அளிப்பார்‌ அல்லவா? சோழ நாடே 
பழையாறைக்குத்‌ திரண்டு வந்து விட்டது என்று கூறும்படி ஜனத்திரள்‌ சேர்ந்திருக்கும்‌ அல்லவா! 
கடை கண்ணிகளில்‌ வியாபாரம்‌ இதை விட நூறு மடங்கு அதிகம்‌ நடந்திருக்கும்‌ அல்லவா? இரவு 
நந்திபுர விண்ணகரக்‌ கோவிலிலிருந்து வேணுகோபால சுவாமி புறப்பட்டு வீதி வலம்‌ வரும்போது 
எவ்வளவு மேளமும்‌ தாளமும்‌ ஆட்டமும்‌ பாட்டமும்‌ சிலம்ப விளையாட்டுக்களும்‌ கத்திச்‌ 
சண்டைகளும்‌ திமிலோகப்படும்‌? 


அவ்வளவும்‌ இந்தப்‌ பழுவேட்டரையர்களினால்‌ இல்லாமற்‌ போய்‌ விட்டது. இதைத்‌ தவிர 
இன்னொரு பெருங்குறையும்‌ பழையாறை மக்களின்‌ உள்ளங்களில்‌ குடிகொண்டிருந்தது 
அவர்களுடைய கண்ணுக்குக்‌ கண்ணான இளவரசர்‌ அருள்மொழிவர்மர்‌ கடல்‌ கடந்து சென்று 
இலங்கைத்‌ தீவில்‌ போர்‌ புரிந்து வருகிறார்‌. பழையாறையின்‌ நாலு படை வீட்டுப்‌ பகுதிகளையும்‌ 
சேர்ந்த பதினாயிரம்‌ வீரர்கள்‌ இளவரசர்‌ தலைமையில்‌ ஈழநாடு சென்றிருக்கிறார்கள்‌. காடும்‌ 
மலையும்‌ நிறைந்த அந்நாட்டில்‌ தமிழகத்தின்‌ மானத்தையும்‌ வீரப்‌ பண்பையும்‌ 
நிலைநாட்டூவதற்காக அவர்கள்‌ போர்‌ புரிந்து வருகிறார்கள்‌. கொடும்பாளூர்‌ இளங்கோ அந்த 
ஈழ நாட்டுக்குப்‌ படையெடுத்துச்‌ சென்று போர்க்களத்தின்‌ முன்னிலையில்‌ நின்று, மார்பில்‌ 
வேலைத்‌ தாங்கி உயிரை விடவில்லையா? எஞ்சியிருந்த சோழ வீரர்கள்‌ அத்தனை பேரும்‌ 
இறுதிவரை போரிட்டு மடியவில்லையா? அப்படி இறந்தவர்களின்‌ ஆவிகள்‌ அமைதியுறும்‌ 
பொருட்டு மீண்டும்‌ புலிக்‌ கொடியின்‌ வெற்றியை அந்த ஈழத்‌ தீவில்‌ நிலைநாட்டுவதற்காகவே 
இளவரசர்‌ அருள்மொழித்‌ தேவர்‌ சென்றிருக்கிறார்‌. அவருடைய தலைமையில்‌ போரிடும்‌ நம்‌ 
வீரர்களுக்கு இந்தப்‌ பழுவேட்டரையர்கள்‌ உணவும்‌ துணியும்‌ பணமும்‌ ஆயுதமும்‌ அனுப்ப 
மறுக்கிறார்களாமே? இது என்ன அநியாயம்‌? இப்படியும்‌ உண்டா? தஞ்சாவூர்க்‌ கோட்டையில்‌ 
உள்ள தானியக்‌ களஞ்சியங்களில்‌ ஏராளமாக நெல்லை நிரப்பி வைத்திருக்கிறார்களே? 
அவ்வளவும்‌ என்னத்திற்கு? நூறு ஆண்டு காலமாக அரண்மனைப்‌ பொக்கிஷங்களில்‌ 
சேர்ந்திருக்கும்‌ பணந்தான்‌ எதற்கு? இந்தச்‌ சமயத்தில்‌ நம்முடைய வீரர்களுக்குப்‌ பயன்படாத 
தனமும்‌ தானியமும்‌ என்னத்திற்கு? எல்லாவற்றையும்‌ இந்தப்‌ பழுவேட்டரையர்கள்‌ என்ன செய்யப்‌ 
போகிறார்கள்‌? சாகும்போது யமலோகத்திற்குத்‌ தங்களுடன்‌ கொண்டு போகப்‌ 
போகிறார்களா...? 


இப்படியெல்லாம்‌ சில காலமாகவே சோழ நாட்டு மக்கள்‌ முணுமுணுத்துக்‌ 
கொண்டிருந்தது திருமலை நம்பிக்குத்‌ தெரிந்திருந்த விஷயந்தான்‌. அதிலும்‌ பழையாறை 
மக்களுக்கு இது விஷயமாகக்‌ கோபம்‌ அதிகமாக இருப்பதும்‌ இயற்கையே. ஈழநாட்டுப்‌ 
போர்க்களத்துக்குச்‌ சென்றிருக்கும்‌ பதினாயிரம்‌ வீரர்களின்‌ பெண்டு பிள்ளைகளும்‌ உற்றார்‌ 
உறவினரும்‌ இந்த மாநகரில்‌ இன்னும்‌ வசித்து வருகிறார்கள்‌ அல்லவா? 


74 


ஆகவே, பழுவேட்டரையர்களின்‌ கட்டளையின்‌ பேரில்‌, குற்றம்‌ செய்துவிட்ட ஒற்றனைப்‌ 
பற்றிப்‌ பறை முழங்கி அறைகூவியதைப்‌ பழையாறை மக்கள்‌ விரும்பவில்லை. 
பழுவேட்டரையர்கள்‌ மீது தங்களுக்குள்ள குறைகளைப்‌ பற்றிப்‌ பேசிக்‌ கொள்வதற்கு அது ஒரு 
காரணமாயிற்று. ஒற்றனாம்‌ ஒற்றன்‌! எந்த நாட்டிலிருந்து ஒற்றன்‌ இங்கே வந்து விடப்‌ போகிறான்‌! 
குமரி முனையிலிருந்து வடபெண்ணை வரையில்தான்‌ புலிக்கொடி பறந்து வருகிறதே! ஒற்றனை 
அனுப்பும்படியாக வேற்றரசன்‌ யார்‌ அவ்வளவு பலசாலியாக இருக்கிறான்‌? இந்தப்‌ 
பழுவேட்டரையர்களுக்குப்‌ பிடிக்காதவன்‌ யாராவது இருந்தால்‌ அவன்‌ பேரில்‌ ஒற்றன்‌ என்று 


இருந்தாலும்‌ நமக்கென்னத்துக்கு வம்பு? அதிகாரம்‌ அவர்களுடைய கையில்‌ இருக்கிறது! 
நியாயம்‌ அநியாயம்‌ எது வேணுமானாலும்‌ செய்வார்கள்‌! ஒற்றன்‌ என்ற பட்டத்தைச்‌ சூட்டி 
விட்டால்‌, ஊர்ப்‌ பஞ்சாயத்துக்களைக்‌ கூடக்‌ கேட்க வேண்டியதில்லை அல்லவா..? 


இப்படியெல்லாம்‌ பழையாறை மக்கள்‌ மனத்தில்‌ நினைத்ததையும்‌ வாயினால்‌ 
முணுமுணுத்ததையும்‌ ஒருவருக்கொருவர்‌ மெல்லிய குரலில்‌ பேசிக்‌ கொண்டதையும்‌ 
ஆழ்வார்க்கடியான்‌ செவிப்‌ புலன்‌ வழியாகவும்‌ மதி ஊகத்தினாலும்‌ தெரிந்து கொண்டான்‌. 


இவ்வாறு மக்களின்‌ மனத்தில்‌ புகைந்து வரும்‌ அதிருப்தி எதில்‌ போய்‌ முடியப்‌ 
போகிறதோ என்று சிந்தித்துக்‌ கொண்டே குந்தவை தேவியின்‌ மாளிகையை அடைந்தான்‌. 


ஆழ்வார்க்கடியானிடம்‌ உலக நடப்பைக்‌ குறித்துப்‌ பேசுவதில்‌ இளையபிராட்டிக்கு 
எப்போதும்‌ விருப்பம்‌ உண்டு. நாடு நகரமெல்லாம்‌ திரிந்து அவன்‌ ஆங்காங்கு நடக்கும்‌ 
நிகழ்ச்சிகளைப்‌ பற்றிச்‌ சொல்லிக்‌ கொண்டு வருவான்‌. அதையெல்லாம்‌ அறிந்து கொள்ளுவதில்‌ 
அரசிளங்குமரி ஆவல்‌ கொண்டாள்‌. அவன்‌ தேடிக்‌ கொண்டு வந்து பாடிக்‌ காட்டும்‌ ஆழ்வார்‌ 
பாசுரங்களைக்‌ கேட்பதிலும்‌ இளையபிராட்டிக்குப்‌ பிரியம்‌ உண்டு. ஆகையால்‌ திருமலை நம்பி 
எப்போது வந்தாலும்‌ ஆர்வத்துடன்‌ வரவேற்பாள்‌. முகமலர்ச்சியுடன்‌ அவனிடம்‌ யோக 
க்டமங்களைப்‌ பற்றி விசாரிப்பாள்‌. 


ஆனால்‌ இன்றைக்கு இளவரசியின்‌ முகபாவத்திலும்‌ பேச்சிலும்‌ சிறிது மாறுதல்‌ 
தோன்றியதை ஆழ்வார்க்கடியான்‌ கண்டான்‌. மனது எங்கேயோ எதிலேயோ ஈடுபட்டிருப்பதைக்‌ 
காட்டும்‌ முகபாவம்‌; பேச்சில்‌ இயற்கைக்கு மாறான ஒரு பரபரப்பு; கொஞ்சம்‌ தடுமாற்றம்‌. 

"திருமலை! என்ன விசேஷம்‌? எங்கே வந்தாய்‌?" என்று குந்தவை கேட்டாள்‌. 

"விசேஷம்‌ ஒன்றுமில்லை, தாயே! வழக்கம்‌ போல்‌ தாங்கள்‌ உலக நடப்பைக்‌ குறித்து 
விசாரிப்பதற்கு வரச்‌ சொன்னதாக நினைத்துக்‌ கொண்டூ வந்தேன்‌. மன்னிக்க வேண்டும்‌ போய்‌ 


வருகிறேன்‌". 


"இல்லை, இல்லை! கொஞ்சம்‌ இருந்து விட்டுப்‌ போ! நான்தான்‌ உன்னை வரும்படி 
சொன்னேன்‌..." 


"தாயே! சொல்ல மறந்து விட்டேன்‌! சற்று முன்‌ பெரிய பிராட்டியின்‌ சந்நிதியில்‌ 
இருந்தேன்‌. தங்களிடம்‌ ஏதோ முக்கியமான செய்தி சொல்ல வேண்டுமாம்‌ தங்களை வரும்படி 


சொல்லச்‌ சொன்னார்கள்‌..." 


"ஆகட்டும்‌; நானும்‌ போகத்தான்‌ எண்ணியிருக்கிறேன்‌ நீ இந்தப்‌ பிரயாணத்தில்‌ 
எங்கெங்கே போயிருந்தாய்‌? அதைச்‌ சொல்லு!" 


"தென்‌ குமரியிலிருந்து வட வேங்கடம்‌ வரையில்‌ போயிருந்தேன்‌." 


"போன இடங்களில்‌ ஜனங்கள்‌ என்ன பேசிக்‌ கொள்ளுகிறார்கள்‌?" 


1, 


"சோழ குல மன்னர்‌ குலத்தின்‌ பெருமையைப்‌ பற்றிப்‌ பேசிக்‌ கொள்கிறார்கள்‌. இன்னும்‌ 
சில காலத்தில்‌ வடக்கே கங்கா நதி வரையிலும்‌, ஹிமோத்கிரி வரையிலும்‌ சோழ மகாராஜ்யம்‌ 
பரவி விடம்‌ என்று பேசிக்‌ கொள்கிறார்கள்‌......" 


"அப்புறம்‌?" 


"பழுவேட்டரையர்களின்‌ வீரப்‌ பிரதாபங்களைப்‌ பற்றியும்‌ பாராட்டிப்‌ பேசுகிறார்கள்‌. 
சோழ சாம்ராஜ்யம்‌ இவ்வளவு உன்னத நிலைமையை அடைந்ததற்குக்‌ காரணமே பழுவூர்ச்‌ 
சிற்றரசர்களின்‌....." 


"போதும்‌, இன்னும்‌ என்ன சொல்லுகிறார்கள்‌?" 


"தங்களுடைய சகோதரர்கள்‌ இருவரையும்‌ பற்றி ஆசையோடு பேசிக்‌ கொள்கிறார்கள்‌. 
முக்கியமாக இளவரசர்‌ அருள்மொழிவர்மர்‌ மீது குடிமக்களுக்கு இருக்கும்‌ அன்பையும்‌ 
ஆதரவையும்‌ சொல்லி முடியாது." 


"அதில்‌ ஒன்றும்‌ வியப்பில்லைதான்‌! இன்னும்‌ ஏதேனும்‌ பேச்சு உண்டா?" 


"சோழ மகா சக்கரவர்த்தியின்‌ திருக்குமாரிக்கு ஏன்‌ இன்னும்‌ திருமணம்‌ 
ஆகவில்லையென்று பேசிக்‌ கொள்கிறார்கள்‌. என்னைக்‌ கூடப்‌ பலரும்‌ கேட்டார்கள்‌......" 


"நீ என்ன மறுமொழி சொன்னாய்‌?" 
று 


"எங்கள்‌ இளையபிராட்டியை மணந்து கொள்ளத்‌ தகுதி வாய்ந்த அரசகுமாரன்‌ இன்னும்‌ 
இந்தப்‌ பூவுலகில்‌ பிறக்கவில்லை என்று சொன்னேன்‌......." 


"அழகாயிருக்கிறது! இனிமேல்‌ அப்படிப்பட்டவன்‌ பிறக்க வேண்டுமாக்கும்‌! அவன்‌ பிறந்து 
கல்யாண வயதை அடைவதற்கு முன்னால்‌ நான்‌ கிழப்பாட்டி ஆகிவிடுவேன்‌! என்‌ விஷயம்‌ 
இருக்கட்டும்‌ திருமலை! வேறு ஏதாவது பேச்சு உண்டா?" 


"ஏன்‌ இல்லை? சிவஞான யோகீசுவரராகப்‌ போவதாய்ச்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தத்‌ 
தேவர்‌ திடீரென்று கலியாணம்‌ செய்து கொண்டதைப்‌ பற்றிப்‌ பலரும்‌ 
ஆச்சரியப்படுகிறார்கள்‌......"' 


"உன்‌ அருமைச்‌ சகோதரி...ஆண்டாளைப்‌ போன்ற பக்த சிரோமணி ஆகப்‌ போவதாகச்‌ 
சொல்லிக்‌ கொண்டிந்தாயே...அவள்‌ இப்பொழுது எப்படியிருக்கிறாள்‌?"' 


"அவளுக்கு என்ன குறைவு தாயே! பெரிய பழுவேட்டரையரின்‌ அரண்மனையில்‌ 
சர்வாதிகாரிணியாக ஆட்சி செலுத்தி வருகிறாள்‌..." 


"பழுவேட்டரையரின்‌ அரண்மனையில்‌ மட்டும்தானா? இந்தச்‌ சோழ ராஜ்யத்துக்கே 
அவள்தான்‌ சர்வாதிகாரிணி என்றல்லவா கேள்விப்பட்டேன்‌..!" 


"அப்படியும்‌ சிலர்‌ பேசிக்‌ கொள்கிறார்கள்‌ தாயே! ஆனால்‌ அவளை விட்டுத்‌ தள்ளுங்கள்‌. 
இந்த நல்ல நாளில்‌ அவளுடைய பேச்சு எதற்கு? தாங்கள்‌ 'ஆண்டாள்‌' பெயரைக்‌ 
குறிப்பிட்டதால்‌, எனக்கு ஒன்று ஞாபகம்‌ வருகிறது. ஸுநீவில்லிபுத்தூருக்குப்‌ போயிருந்தேன்‌. 
பட்டர்‌ பிரான்‌ விஷ்ணு சித்தரின்‌ பாடல்கள்‌ சிலவற்றைத்‌ தெரிந்து கொண்டேன்‌. இதைக்‌ 
கேளுங்கள்‌, அம்மா! கண்ணன்‌ பிறந்த திருநாளைப்‌ பற்றிய பாடல்‌:- 


76 


'வண்ண மாடங்கள்‌ சூழ்திருக்‌ கோட்டியூர்‌ 
கண்ணன்‌ கேசவன்‌ நம்பி பிறந்தினில்‌ 
எண்ணெய்‌ சுண்ணம்‌ எதிர்‌ எதிர்‌ தூவிடக்‌ 
கண்ணன்‌ முற்றம்‌ கலந்தன றாயிற்றே! 


ஓடுவார்‌ விழுவார்‌ உகந்தாலிப்பார்‌ 
நாடுவார்‌ நம்பிரான்‌ எங்குற்றான்‌ என்பார்‌ 
பாடுவார்களும்‌ பல்பறை கொட்ட நின்று 

ஆடூவார்களும்‌ ஆயிற்று ஆய்ப்பாடியே!' 


இன்றைக்கு நம்‌ பழையாறை நகரமும்‌ ஆயர்பாடி போலவே ஏரே 
குதூகலமாயிருக்கிறது, தாயே!" 


"குதூகலமாயிருக்கிறது சரிதான்‌; ஆனால்‌ சற்று முன்னால்‌ வேறொரு விதமான பறை 
கொட்டிற்றே, அது என்ன திருமலை?" 


இந்தக்‌ கேள்விக்காகவே ஆழ்வார்க்கடியான்‌ காத்துக்‌ கொண்டிருந்தான்‌. 


"யாரோ  ஒற்றனாம்‌! தப்பித்துக்‌" கொண்டானாம்‌! அவனைப்‌ பிடித்துக்‌ 
கொடுப்பவர்களுக்குப்‌ பரிசு கொடுப்பார்களாம்‌! அதையெல்லாம்‌ பற்றி நான்‌ என்ன கண்டேன்‌ 
தாயே!" 


"உனக்கு ஒன்றும்‌ தெரியாதா? யாராயிருக்கும்‌ என்பது பற்றிச்‌ சந்தேகம்‌ கூட 
இல்லையா?" 


"மனத்தில்‌ ஒரு சந்தேகம்‌ இருக்கிறது ஆனால்‌ அதைப்‌ பற்றிப்‌ பேசுவது அபாயம்‌. தெரு 
வீதியில்‌ நான்‌ நடந்து வந்த போது என்னைக்‌ கூடச்‌ சிலர்‌ முறைத்துப்‌ பார்த்துக்‌ கொண்டு 
போனார்கள்‌. என்னை யாரேனும்‌ பிடித்துக்‌ கொண்டு போய்ப்‌ பாதாளச்‌ சிறையில்‌ போட்டு 


"உன்னைப்‌ பிடிப்பதற்குத்‌ தலையில்‌ கொம்பு முளைத்தவர்களாயிருக்க வேண்டும்‌! உன்‌ 
மனத்தில்‌ தோன்றியதை என்னிடம்‌ சொல்லலாம்‌ என்றால்‌ சொல்‌! நான்‌ உன்னைக்‌ காட்டிக்‌ 
கொடுத்து விடுவேன்‌ என்ற எண்ணம்‌ இல்லையே?" 


"கிருஷ்ணா! கிருஷ்ணா! அப்படியெல்லாம்‌ ஒன்றுமில்லை வீரநாராயணபுரத்தில்‌ ஒரு வீர 
வாலிபனைப்‌ பார்த்தேன்‌. அவன்‌ தஞ்சாவூர்‌ போகிறதாகச்‌ சொன்னான்‌. எதற்காகவென்று 
சொல்லவில்லை. என்னைப்‌ பல கேள்விகள்‌ கேட்டான்‌......." 


குந்தவை பரபரப்புடன்‌, "அவன்‌ எப்படியிருந்தான்‌?"' என்றாள்‌. 


"பெரிய குலத்தில்‌ பிறந்தவனைப்‌ போல்‌ காணப்பட்டான்‌. முகம்‌ களையாயிருந்தது. 
ஊக்கமும்‌ உள்வலியும்‌ கொண்டவன்‌ என்று தெரிந்தது........ i 


"உன்னிடம்‌ என்ன கேட்டான்‌?" 
"சக்கரவர்த்தியின்‌ உடல்‌ நிலைமையைப்‌ பற்றிக்‌ கேட்டான்‌. அடுத்தபடி பட்டத்துக்கு வர 


வேண்டியவரைப்‌ பற்றிக்‌ கேட்டான்‌. இலங்கை சென்றிருக்கும்‌ இளவரசரைப்‌ பற்றிக்‌ 
கேட்டான்‌.பிற்பாட, குடந்தை ஜோதிடரிடமும்‌ அதே கேள்விகளைக்‌ கேட்டதாக 


ச 


"ஆகா! குடந்தை ஜோதிடர்‌ வீட்டுக்கு அவன்‌ வந்திருந்தானா?"' 


"இப்போது ஞாபகம்‌ வருகிறது. தாங்கள்‌ ஜோதிடரின்‌ வீட்டில்‌ இருந்த போதே அவன்‌ 
தடபுடல்‌ செய்து கொண்டு உள்ளே வந்து விட்டானாம்‌........ நல்லவேளையாகத்‌ தங்களை அவன்‌ 
தெரிந்து கொள்ளவில்லையாம்‌...!" 


"நான்‌ நினைத்தது சரியாய்ப்‌ போயிற்று......" 
"என்ன தாயே நினைத்தீர்கள்‌?" 


"அந்த முரட்டு வாலிபனுக்குச்‌ சீக்கிரம்‌ ஏதாவது ஆபத்து வரலாம்‌ என்று 
நினைத்தேன்‌......" 


"தாங்கள்‌ நினைத்தது சரிதான்‌. அவன்தான்‌ ஒற்றன்‌ என்று சந்தேகிக்கிறேன்‌. அவனைப்‌ 
பிடிப்பதற்குத்தான்‌ பழுவேட்டரையர்கள்‌ பரிசு கொடுப்பதாகப்‌ பறையடித்திருக்கிறார்கள்‌ என்று 
தோன்றுகிறது." 


"திருமலை! எனக்கு ஓர்‌ உதவி செய்வாயா?" 
"கட்டளையிடுங்கள்‌ தாயே!" 

"அந்த வாலிபனை நீ எப்போதாவது பார்க்க நேர்ந்தால்‌........ ட 
"பிடித்துக்‌ கொடுத்துப்‌ பரிசு பெற்றுக்‌ கொள்ளட்டுமா?"" 


"வேண்டாம்‌, வேண்டாம்‌! என்னிடம்‌ அழைத்துக்‌ கொண்டு வா! அவனிடம்‌ எனக்கு 
முக்கியமான காரியம்‌ ஒன்று இருக்கிறது." 


ஆழ்வார்க்கடியான்‌ அதிசயம்‌ அடைந்தவனைப்‌ போல்‌ சிறிது நேரம்‌ குந்தவைப்‌ 
பிராட்டியைப்‌ பார்த்துக்‌ கொண்டு நின்றான்‌. பின்னர்‌, "அதற்கு அவசியம்‌ ஏற்படாது, தாயே! நான்‌ 
அவனைத்‌ தேடிப்‌ பிடித்து வர அவசியம்‌ நேராது. அவனே தங்களைத்‌ தேடிக்‌ கொண்டு வந்து 
சேருவான்‌!" என்றான்‌. 


நாற்பத்தேழாம்‌ அத்தியாயம்‌ 
ஈசான சிவபட்டர்‌ 


ஆழ்வார்க்கடியான்‌ அரசிளங்குமரியைப்‌ பார்த்துவிட்டு அவனுடைய தமையனார்‌ ஈசான 
சிவ பட்டரின்‌ வீட்டுக்குச்‌ சென்றான்‌. அவருடைய வீடு வடமேற்றளி சிவன்‌ கோயிலுக்கு மிக 
அருகில்‌ இருந்தது. அரண்மனையிலிருந்து அரைக்‌ காத தூரம்‌ இருக்கும்‌. சோழ 
மாளிகையிலிருந்து  வடமேற்றளி ஆலயத்துக்குப்‌ போனால்‌, பழையாறு நகரின்‌ 
விஸ்தீரணத்தையும்‌ அதன்‌ மற்றச்‌ சிறப்புக்களையும்‌ ஒருவாறு அறியலாம்‌. 


கிருஷ்ண ஜயந்திக்‌ கொண்டாட்டங்கள்‌ எல்லாம்‌ ஒருவாறு அடங்கி விட்டன என்பதை 
ஆழ்வார்க்கடியான்‌ பார்த்துக்‌ கொண்டு போனான்‌. வீட்டுப்‌ பகுதிகளின்‌ வழியாகச்‌ சென்றபோது 
ஸ்திரீகள்‌ அங்கங்கே வீட்டு ஓரங்களில்‌ கூடி நின்று கோபமாகப்‌ பேசிக்‌ கொண்டிருப்பதைக்‌ 
கவனித்துக்‌ கொண்டு போனான்‌. அந்த ஸ்திரீகள்‌ அனைவரும்‌ தத்தம்‌ கணவர்கள்‌ அல்லது 
புதல்வர்களின்‌ கழுத்தில்‌ வஞ்சிப்‌ பூமாலை அணிவித்து உற்சாகமாக ஈழத்துப்‌ போர்‌ முனைக்கு 


78 


அனுப்பியவர்கள்‌. நாலு திசைகளிலும்‌ சோழ சைன்யங்கள்‌ நடத்திய வீரப்‌ போர்களில்‌ யாராவது 
ஒரு வீரன்‌ அந்த ஒவ்வொரு வீட்டிலிருந்தும்‌ சென்று வீர சொர்க்கம்‌ அடையாமலிருந்தது 
கிடையாது. அப்படிப்பட்ட பெண்கள்‌ இப்போது அதிருப்தியுடன்‌ முணுமுணுத்துப்‌ பேசிக்‌ 
கொண்டிருந்ததைத்‌ திருமலையப்பன்‌ பார்த்தான்‌. இதெல்லாம்‌ என்ன விபர்தத்தில்‌ போய்‌ 
முடிகிறதோ என்று கவலைப்பட்டுக்‌ கொண்டே சென்றான்‌. 


வடமேற்றளி கோயிலை அவன்‌ அடைந்தபோது நன்றாக இருட்டிவிட்டது. அப்பர்‌ 
பெருமானால்‌ பாடப்‌ பெற்ற கோயில்‌ இதுதான்‌. அந்த மகானுடைய காலத்தில்‌ இக்கோயிலைச்‌ 
சுற்றிச்‌ சமணர்கள்‌ செயற்கைக்‌ குன்றுகளை எடூத்து, அந்தக்‌ குன்றுகளில்‌ முழைகளை 
அமைத்திருந்தார்கள்‌. அப்படி ஏற்பட்ட செயற்கை மலைக்‌ குகைகளில்‌ திகம்பர சமணர்கள்‌ 
உட்கார்ந்து தவம்‌ செய்து கொண்டிருந்தார்கள்‌. இதை நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக 
இன்றைக்கும்‌ பழையாறைக்கு அருகில்‌ முழையூர்‌ என்று ஓர்‌ ஊர்‌ இருக்கிறது. 


அப்பர்‌ பெருமான்‌ பழையாறை ஸ்தல மகிமையைப்‌ பற்றிக்‌ கேள்விப்பட்டு அங்கு வந்து 
சேர்ந்தபோது சமணர்களின்‌ முழைகள்‌ சிவன்‌ கோயிலை அடியோடு மறைத்திருந்தன. இதை 
ஆத்ம ஞானத்தினால்‌ அறிந்த அப்பர்‌ மனம்‌ வருந்தினார்‌. பல்லவர்களின்‌ பிரதிநிதியாக அச்சமயம்‌ 
சோழ நாட்டைப்‌ பரிபாலித்து வந்த சிற்றரசனிடம்‌ முறையிட்டார்‌. அரசன்‌ அந்தச்‌ செயற்கை 
முழைகளில்‌ ஒரு பகுதியை இடித்து அப்புறப்படுத்தினான்‌.உள்ளே சிறிய சிவன்‌ கோயில்‌ 
இருப்பது தெரிந்தது. அப்பர்‌ பரவசமடைந்து பாடினார்‌. 


அந்தக்‌ கோயில்‌ பிற்பாடு சோழ மன்னர்களால்‌ சிறப்படைந்து கற்றளியாகக்‌ 
கட்டப்பட்டது. ஆனால்‌ இன்னமும்‌ கோயிலைச்‌ சுற்றிலும்‌ முழைகள்‌ சூழ்ந்து பிராகாரச்‌ சுவர்‌ 
போல்‌ அமைந்திருந்தன. கோயிலுக்குள்‌ பிரவேசிப்பதற்கு கோபுர வாசல்‌ ஒன்றுதான்‌ இருந்தது; 
வேறு வாசலே கிடையாது. கோபுர வாசல்‌ வழியாகக்‌ கோயில்‌ பிராகாரத்துக்குள்‌ சென்று, ஈசான 
சிவபட்டரின்‌ வீட்டைச்‌ சுலபமாக அடையலாம்‌. இல்லாவிட்டால்‌ சுற்றி வளைத்துக்‌ கொண்டு 
போக வேண்டும்‌. 


இப்படித்‌ தன்‌ தமையனாரின்‌ வீட்டைக்‌ குறுக்கு வழியில்‌ அடைவதற்காகத்‌ திருமலை 
கோபுர வாசலுக்குள்‌ நுழைந்தான்‌. உள்ளே சுவாமி சந்நிதியில்‌ சில அடியார்கள்‌ நிற்பது 
தெரிந்தது. அவர்கள்‌ கிருஷ்ணனைப்‌ போலவும்‌ பலராமரைப்‌ போலவும்‌ வேவந்தரித்து வந்த 
கோஷ்டியார்‌ என்று தோன்றியது. "ஆகா! இவர்கள்‌ எங்கே இங்கு வந்து சேர்ந்தார்கள்‌!" என்று 
அவன்‌ எண்ணமிடுவதற்குள்‌, ஈசான சிவபட்டர்‌ கோயிலுக்குள்ளேயிருந்து அவசரமாக வெளியேறி 
வந்தார்‌. அப்போதுதான்‌ கோபுர வாசலுக்குள்‌ நுழைந்திருந்த திருமலையின்‌ கையைப்‌ பிடித்துப்‌ 
பரபரவென்று வெளியில்‌ இழுத்துச்‌ சென்றார்‌. 


"அண்ணா! இது என்ன?" என்று ஆழ்வார்க்கடியான்‌ கேட்டான்‌. 


"சொல்லுகிறேன்‌, திருமலை! இனிமேல்‌ நம்முடைய உறவெல்லாம்‌ கோவிலுக்கு 
வெளியே இருக்கட்டும்‌. நீ பதிதன்‌; சிவ நிந்தனை செய்யும்‌ சமயப்‌ பிரஷ்டன்‌; இந்தச்‌ 
சிவாலயத்துக்குள்‌ நீ அடியெடுத்து வையாதே! தெரிகிறதா? நானும்‌ எத்தனையோ 
பொறுத்திருந்தேன்‌. இன்றைக்குப்‌ பெரிய மகாராணியின்‌ முன்னால்‌ நீ பேசியதை என்னால்‌ 
சகிக்க முடியவில்லை. வீட்டுக்கு வேண்டுமானால்‌ வந்து உன்‌ பெரிய வயிற்றை நிரப்பிக்‌ கொண்டு 
போ! ஆனால்‌ கோவிலுக்குள்‌ அடியெடுத்து வைக்காதே! அடி வைத்தால்‌ நான்‌ சண்டேசுவர 
நாயனார்‌ ஆகி விடுவேன்‌!" 


இவ்வாறு சொல்லி ஈசான சிவபட்டர்‌ திருமலையின்‌ கழுத்தைப்‌ பிடித்து ஒரு தள்ளுத்‌ 


திருமலை ஏதோ சொல்ல ஆரம்பித்ததை ஒருகணமும்‌ காது கொடுத்துக்‌ கேட்காமல்‌ கோவில்‌ 
கதவை உட்புறம்‌ தாளிட்டுக்‌ கொண்டு போய்‌ விட்டார்‌. 


79 


"ஓகோ! அப்படியா சமாசாரம்‌?" என்று ஆழ்வார்க்கடியான்‌ முணுமுணுத்துக்‌ கொண்டான்‌. 
சற்று நேரம்‌ அங்கேயே நின்றான்‌. பிறகு, அச்சிவனார்‌ கோவிலை, சமணர்‌ முழைகள்‌ உட்பட, 
இரண்டு மூன்று தடவை சுற்றி வந்தான்‌. வலப்புறமாய்ச்‌ சென்றால்‌ பிரதட்சிணம்‌ செய்ததாகி விடும்‌ 
என்று வேண்டுமென்றே இடதுபுறமாகச்‌ சுற்றி வந்தான்‌. வட்ட வடிவமாக அமைந்திருந்த 
செய்குன்றுகளில்‌ சமணர்‌ முழை வாசல்கள்‌ எல்லாம்‌ நன்கு அடைக்கப்பட்டிருப்பதைப்‌ 
பார்த்தான்‌. பின்னர்‌, ஈசான சிவபட்டரின்‌ வீடு சென்றான்‌. வேடிக்கை வேடிக்கையாகப்‌ பேசும்‌ 
திருமலையிடம்‌ பட்டரின்‌ மனையாளுக்கு மிக்க பிரியம்‌. அந்த அம்மாளிடம்‌ வழக்கத்தை விட 
வேடிக்கையாகப்‌ பேசி, வயிறு நிறையச்‌ சிவன்‌ கோயில்‌ பிரசாதத்தைச்‌ சாப்பிட்டு விட்டு, வாசல்‌ 
திண்ணையில்‌ வந்து படுத்தான்‌. 


முதலாவது நாள்‌ குடமுருட்டி நதிக்கரையோடு வந்தபோது அவன்‌ கண்ட காட்சி ஒன்று 
நினைவு வந்தது. அவனுக்கு எதிர்த்‌ திசையில்‌ சில குதிரைகள்‌ வேகமாக வரும்‌ சப்தம்‌ கேட்டுப்‌ 
பக்கத்தில்‌ அடர்த்தியாக இருந்த மூங்கில்‌ புதர்களுக்குப்‌ பின்னால்‌ மறைந்து கொண்டு 
நின்றான்‌. 


முதலில்‌ வந்த குதிரை தறிகெட்டு ஓடிவருவது போல்‌ ஓடி வந்தது. அது சொட்டச்‌ 
சொட்ட நனைந்திருந்தது; வியர்வையினாலா, நதி வெள்ளத்தில்‌ முழுகி வந்ததினாலா என்று 
தெரியவில்லை. அக்குதிரையின்‌ பேரில்‌ ஒரு சிறு பிள்ளை உட்கார்ந்திருந்தான்‌.அவனைக்‌ 
குதிரையோடு சேர்த்துக்‌ கட்டியிருந்தது. அந்தப்‌ பிள்ளையின்‌ முகத்தில்‌ பீதியும்‌, அத்துடன்‌ ஓர்‌ 
உறுதியும்‌ சேர்ந்து காணப்பட்டன. சற்றுப்‌ பின்னால்‌ இன்னும்‌ நாலைந்து குதிரைகள்‌ வந்தன. 
அவற்றின்‌ மீது வேல்‌ பிடித்த வீரர்கள்‌ வந்தார்கள்‌. சீக்கிரத்தில்‌ பிடித்து விடுவார்கள்‌ என்று 
தோன்றியது. அவர்களில்‌ ஒருவன்‌ தன்னுடைய வேலாயுதத்தைத்‌ தலைக்கு மேலே தூக்கிப்‌ 
பிடித்து முன்னால்‌ வந்த குதிரை மேல்‌ எறிவதற்குக்‌ குறி பார்த்தான்‌. இன்னொருவன்‌ அதைத்‌ 
தடுத்தான்‌. 


அச்சமயத்தில்‌ அந்தப்‌ பிள்ளை அடர்ந்த மூங்கில்‌ புதர்களுக்குக்‌ கீழே போக 
வேண்டியிருந்தது. சற்று வளைந்து தாழ்ந்திருந்த மூங்கில்‌ மரக்கிளை ஒன்று அவனுடைய தலை 
மயிரில்‌ சிக்கிக்‌ கொண்டது. குதிரை முன்னால்‌ இழுக்கவும்‌ அந்தப்‌ பிள்ளையின்‌ கதி என்ன 
ஆகுமோ என்று இருந்த நிலையில்‌ பின்னால்‌ வந்தவர்கள்‌ அக்குதிரையை வந்து பிடித்துக்‌ 
கொண்டார்கள்‌. 


குதிரை மீது வைத்துக்‌ கட்டியிருந்த பிள்ளையைப்‌ பார்த்து வியப்பும்‌ திகைப்பும்‌ கோபமும்‌ 
அடைந்தார்கள்‌. ஏதோ அவனைக்‌ கேட்டார்கள்‌. அவன்‌ தட்டுத்‌ தடுமாறி மறுமொழி சொன்னான்‌. 
விவரமாக ஆழ்வார்க்கடியான்‌ காதில்‌ விழவில்லை. "அவன்‌ எங்கே?" "அவன்‌ எங்கே?" என்று 
அடிக்கடி பலமுறை கேட்ட கேள்வி காதில்‌ விழுந்தது. அந்த இளம்பிள்ளை "ஆற்றோடு போய்‌ 
விட்டான்‌!" "வெள்ளத்தில்‌ விழுந்து விட்டான்‌!" என்று விம்மி அழுது கொண்டே சொன்னதும்‌ 
காதில்‌ விழுந்தது. பிறகு அவ்வீரர்கள்‌ அந்தப்‌ பையனையும்‌ குதிரையையும்‌ தங்களுடன்‌ அழைத்து 
க்‌ கொண்டு ஆற்றங்கரையோடு போய்‌ விட்டார்கள்‌. 


இந்தச்‌ சம்பவத்தின்‌ பொருள்‌ என்னவென்பது திருமலையப்பனுக்கு அச்சமயம்‌ 
விளங்கவில்லை. இப்போது கொஞ்சம்‌ விளங்குவது போல்‌ தோன்றியது. 


இதற்கிடையில்‌, அந்த வீதி நாடக கோஷ்டியின்‌ நினைவும்‌ அவனுக்கு வந்தது. 
முக்கியமாக, கம்ஸன்‌ வேஷம்‌ தரித்து, மரப்‌ பொம்மை முகத்தினால்‌ சொந்த முகத்தை மறைத்துக்‌ 
கொண்டிருந்தவனின்‌ நடை உடை பாவனைகளும்‌, குரலும்‌ நினைவு வந்தன. முன்னம்‌ கேட்டது 
போல்‌ தொனித்த அக்குரல்‌ யாருடைய குரல்‌ என்பது பற்றியும்‌ விளக்கம்‌ ஏற்படத்‌ தொடங்கியது. 


இரவு அர்த்த ஜாம பூஜையை முடித்துக்‌ கொண்டு ஈசான சிவபட்டர்‌ தம்‌ இல்லத்துக்கு 
வந்தார்‌. வாசல்‌ திண்ணையில்‌ ஆழ்வார்க்கடியான்‌ படுத்திருப்பதைப்‌ பார்த்தார்‌. 


60 


"திருமலை! திருமலை!" என்று கோபக்‌ குரலில்‌ கூப்பிட்டார்‌. 
திருமலை நல்ல தூக்கத்தில்‌ ஆழ்ந்திருப்பதாகப்‌ பாசாங்கு செய்தான்‌. 


வீட்டுக்‌ கதவைப்‌ படார்‌ என்று சாத்திக்‌ கொண்டு பட்டர்‌ உள்ளே போனார்‌. தமது 
மனைவியாருடன்‌ அவர்‌ சண்டை பிடிக்கிற தோரணையில்‌ பேசியது அரைகுறையாகத்‌ 
திருமலையின்‌ காதில்‌ விழுந்தது. தன்னைப்‌ பற்றித்தான்‌ சண்டை என்பதைத்‌ திருமலை தெரிந்து 
கொண்டான்‌. 


காலையில்‌ எழுந்ததும்‌ ஈசான சிவபட்டர்‌ திருமலையிடம்‌ வந்து, "மறுபடி நாடு சுற்ற 
எப்போது புறப்படுகிறாய்‌?" என்று கேட்டார்‌. 


"தங்கள்‌ கோபம்‌ தணிந்த பிறகு புறப்படுவேன்‌ அண்ணா !" என்றான்‌. 


"இனி என்னை 'அண்ணா' என்று கூப்பிடாதே. இன்று முதலாவது நான்‌ உன்‌ தமையனும்‌ 
அல்ல; நீ என்‌ தம்பியும்‌ அல்ல. நீ சிவத்துவேவி ; நீசன்‌; சண்டாளன்‌..." 


பட்டரின்‌ மனைவி திருமலைக்காகப்‌ பரிந்து, "எதற்காக இப்படியெல்லாம்‌ அவனைச்‌ 
சபிக்கிறீர்கள்‌! இத்தனை நாளும்‌ சொல்லாததை அவன்‌ இப்போது என்ன புதிதாகச்‌ சொல்லி 
விட்டான்‌! உங்களுக்குத்தான்‌ சிவபக்தி ரொம்ப அதிகமாக முற்றி விட்டது!" என்றாள்‌. 


"உனக்கு ஒன்றும்‌ தெரியாது! அவன்‌ நேற்று பெரிய மகாராணியின்‌ முன்னிலையில்‌ 
என்னவெல்லாம்‌ சொன்னான்‌ தெரியுமா? 'சுடுகாட்டில்‌ சாம்பரைப்‌ பூசிக்‌ கொண்டு திரியும்‌ 
பரமசிவனுக்குக்‌ கோவில்‌ என்னத்திற்கு!' என்று கேட்டான்‌. என்‌ காதில்‌ ஈயத்தைக்‌ காய்ச்சி 
ஊற்றியது போலிருந்தது. மகாராணி இராத்திரியெல்லாம்‌ தூங்கவேயில்லையாம்‌!" 


"இனிமேல்‌ அப்படியெல்லாம்‌ பேச மாட்டான்‌. நான்‌ புத்தி சொல்லித்‌ திருத்தி 
விடுகிறேன்‌. அவனிடம்‌ நல்ல வார்த்தையாகச்‌ சொன்னால்‌ கேட்கிறான்‌!" என்றாள்‌. 


"நல்ல வார்த்தையும்‌ ஆயிற்று; பொல்லாத வார்த்தையும்‌ ஆயிற்று. அவன்‌ இராமேசுவரத்து 
க்கு உடனே போகட்டும்‌. இராமர்‌, பூஜை செய்து பாவத்தைப்‌ போக்கிக்‌ கொண்ட 
சிவலிங்கத்தை இவனும்‌ பூஜை செய்து விட்டு வரட்டும்‌. அதுதான்‌ இவனுக்குப்‌ பிராயச்சித்தம்‌. 
அப்படிச்‌ செய்யும்‌ வரையில்‌ நான்‌ இவன்‌ முகத்திலேயே விழிக்க மாட்டேன்‌!" என்றார்‌. 


திருமலையின்‌ உதடூகள்‌ துடித்தன. வட்டியுடன்‌ சேர்த்துத்‌ திருப்பிக்‌ 
கொடுப்பதற்குத்தான்‌. ஆனால்‌ பேசினால்‌ காரியம்‌ கெட்டுவிடும்‌ என்று பொறுமையைக்‌ 
கடைப்பிடித்தான்‌. 


பட்டரின்‌ பத்தினி இச்சமயத்தில்‌ மறுபடியும்‌ தலையிட்டு, "அதற்கு என்ன? 
இராமேசுவரத்துக்குப்‌ போகச்‌ சொன்னால்‌ போகிறான்‌. அவனுடன்‌ நாமும்‌ போகலாம்‌. 
இத்தனை நாள்‌ ஆகியும்‌ நமக்குந்தான்‌ குழந்தை பிறக்கவில்லை. பூர்வ ஜன்மத்தில்‌ என்ன பாவம்‌ 
செய்தோமோ, என்னமோ...? திருமலை! எல்லாருமாக இராமேசுவரத்துக்குப்‌ போகலாமா?" 
என்று கேட்டாள்‌. 


அவர்கள்‌ இரண்டு பேரையும்‌ சிவபட்டர்‌ முறைத்துக்‌ கோபமாகப்‌ பார்த்து விட்டுப்‌ 
போய்விட்டார்‌. 


கொஞ்ச நேரத்துக்கெல்லாம்‌ ஈசான பட்டர்‌ திரும்பி வந்து திருமலையிடம்‌ சாந்தமாகப்‌ 
பேசினார்‌. 


61 


"தம்பி! 'கோபம்‌ பாபம்‌ சண்டாளம்‌' என்று பெரியோர்கள்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. நான்‌ 
கோபத்துக்கு இடம்‌ கொடுத்து விட்டேன்‌. உனக்கு ஒன்றும்‌ வருத்தம்‌ இல்லையே?" என்றார்‌. 


"இல்லவே இல்லை!" என்று சொன்னான்‌ ஆழ்வார்க்கடியான்‌. 


"அப்படியானால்‌ நீ இங்கேயே இரு! உச்சிகால பூஜையை முடித்துக்‌ கொண்டு நான்‌ 
வந்து விடுகிறேன்‌. உன்னிடம்‌ சில முக்கியமான விஷயங்களைப்‌ பற்றிச்‌ சொல்லி யோசனை 
கேட்க வேண்டும்‌. இங்கேயே இருக்கிறாய்‌ அல்லவா? எங்கும்‌ போய்‌ விட மாட்டாயே?" என்றார்‌. 


"எங்கும்‌ போகவில்லை, அண்ணா! தங்களை விட்டு எங்கும்‌ போவதாக 
உத்தேசமில்லை!" என்றான்‌. 


பட்டர்‌ போய்‌ விட்டார்‌. ஆழ்வார்க்கடியான்‌ தனக்குத்தானே, "அப்படியா சமாசாரம்‌!" 
என்று சிலமுறை சொல்லிக்‌ கொண்டான்‌. பிறகு அண்ணியிடம்‌ கூடச்‌ சொல்லிக்‌ கொள்ளாமல்‌ 
புறப்பட்டான்‌. செய்குன்றுகள்‌ சூழ்ந்த வடமேற்றளிக்‌ கோயிலை இரண்டு மூன்று தடவை சுற்றி 
வந்தான்‌. அவ்வப்போது ஏதேனும்‌ சத்தம்‌ கேட்டால்‌ உடனே மறைந்து நின்று கொண்டான்‌. 


அவன்‌ எதிர்பார்த்தது வீண்‌ போகவில்லை. சமணர்‌ முழைகளில்‌ ஒன்றின்‌ வாசல்‌ மெது 
வாகத்‌ திறந்தது. முதலில்‌ ஈசான சிவபட்டர்‌ மூன்று பக்கமும்‌ பார்த்துவிட்டு வெளியே வந்தார்‌. 
பின்னால்‌ இன்னொரு மனிதன்‌ வெளிப்புறப்பட்டு வந்தான்‌. ஆகா! இவன்‌ யார்‌? முகம்‌ 
தெரியவில்லையே? உடல்‌ அமைப்பைப்‌ பார்த்தால்‌ கம்ஸன்‌ வேடம்‌ பூண்டிருந்தவன்‌ மாதிரி 
இருக்கிறது! யாராயிருக்கும்‌? இதைக்‌ கண்டுபிடிக்காமல்‌ விடுவதில்லை. ஓஹோ! 
இதற்குத்தானா, இவ்வளவு கோபதாபம்‌ மூடுமந்திரம்‌ எல்லாம்‌! 


முழையிலிருந்து வெளிப்பட்ட இருவரும்‌ முன்னால்‌ சென்றார்கள்‌. ஆழ்வார்க்கடியான்‌ ஒது 
ங்கிப்‌ பதுங்கி மறைந்து பின்தொடர்ந்தான்‌. 


சிறிது நேரம்‌ நடந்ததும்‌ ஓடைக்‌ கரையை அடைந்தார்கள்‌. சோழ மாளிகைக்குப்‌ 
பின்புறத்தில்‌ கடலைப்‌ போல பரவி அலைமோதிக்‌ கொண்டிருந்த ஓடையைத்தான்‌. ஆனால்‌ 
மாளிகைக்கு வெகு தூரம்‌ மேற்கில்‌ இருந்தது அத்துறை. 

ஓடைக்கரையில்‌ அடர்ந்த மரங்கள்‌ பல இருந்தன. அவற்றில்‌ ஒன்றின்‌ பின்னால்‌ 
ஆழ்வார்க்கடியான்‌ நின்று இரண்டு கிளைகளுக்கு நடுவில்‌ தலையை நீட்டிப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. 


படகு ஒன்று அலையில்‌ அலைப்புரண்டு மிதந்தது. அரண்மனைப்‌ படகு மாதிரி 
தோன்றியது. படகுக்காரன்‌ கரையில்‌ நின்று கொண்டிருந்தான்‌. 


பட்டரையும்‌ அவருடன்‌ வந்தவனையும்‌ பார்த்ததும்‌ அவன்‌ படகைக்‌ கரையோரமாக 
இழுத்து நிறுத்தினான்‌. 


இருவரும்‌ படகில்‌ ஏறிக்‌ கொண்டார்கள்‌. படகு நீரில்‌ போக ஆரம்பித்ததும்‌ பட்டருடன்‌ 
வந்த மனிதன்‌ கரைப்‌ பக்கம்‌ திரும்பிப்‌ பார்த்தான்‌. 


அவன்‌ முகம்‌ பளிச்சென்று நன்றாய்த்‌ தெரிந்தது. 


ஆழ்வார்க்கடியானுக்கு வியப்பு ஒன்றும்‌ உண்டாகவில்லை. அவன்‌ எதிபார்த்த மனிதன்‌ 
தான்‌ அவன்‌. 


வீரநாராயணபுரத்திலும்‌ கொள்ளிடத்துப்‌ படகிலும்‌ சந்தித்த அந்த வீர வாலிபன்தான்‌! 


62 


கம்ஸன்‌ வேடம்‌ பூண்டி ருந்தவனும்‌ அவனே என்பதில்‌ சந்தேகமில்லை. 


அவர்கள்‌ படகில்‌ ஏறி எங்கே போகிறார்கள்‌? -- அதையும்‌ கண்டூபிடித்து விட வேண்டியது 
தான்‌! அதாவது தன்னுடைய ஊகம்‌ சரிதானா என்று பார்த்து விட வேண்டும்‌. 


சோழ மாளிகைகள்‌ பல வானளாவி நின்ற வீதியில்‌ கடைசி மாளிகை ஒன்று பூட்டப்பட்டுக்‌ 
கிடந்தது. அது சுந்தர சோழரின்‌ முதன்‌ மந்திரியான அநிருத்த பிரும்மராயரின்‌ மாளிகை. முதன்‌ 
மந்திரி அநிருத்தர்‌ பாண்டிய நாட்டின்‌ இராஜரீக நிர்வாகத்தைச்‌ செப்பனிட்டு அமைப்பதற்காக 
மதுரை சென்றிருந்தார்‌. அவருடைய குடும்பத்தார்‌ தஞ்சாவூரில்‌ இருந்தார்கள்‌. ஆகையால்‌ 
அவருடைய பழையாறை மாளிகை பூட்டப்பட்டுக்‌ கிடந்தது. 


ஆழ்வார்க்கடியான்‌ இந்த மாளிகைக்கு வந்து சேர்ந்தான்‌. அவனைக்‌ கண்டதும்‌ 
மாளிகைக்‌ காவலர்கள்‌ பயபக்தியுடன்‌ வந்து நின்றார்கள்‌. மாளிகையின்‌ கதவைத்‌ திறக்கும்படிப்‌ 
பணித்தான்‌. காவலர்கள்‌ கதவைத்‌ திறந்தார்கள்‌. பிறகு அவன்‌ கட்டளைப்படி வெளிப்பக்கம்‌ 
சாத்திப்‌ பூட்டினார்கள்‌. மாளிகையின்‌ மூன்று கட்டுக்களையும்‌ கடந்து பின்புறத்‌ தோட்டத்துக்கு 
வந்து சேர்ந்தான்‌. அத்தோட்டத்திலிருந்து நெருக்கமான மரஞ்செடிகளைப்‌ பிளந்து கொண்டு 
கொடி வழி ஒன்று சென்றது. திருமலை அதில்‌ புகுந்து சென்று சிறிது நேரத்தில்‌ குந்தவை 
தேவியின்‌ மாளிகைத்‌ தோட்டத்தை அடைந்தான்‌. கொடி வீடு ஒன்றில்‌ மறைவான இடத்தில்‌ 
நின்று சுற்றுமுற்றும்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌. இவ்வளவு சிரமம்‌ அவன்‌ எடுத்துக்‌ கொண்டது 
வீண்‌ போகவில்லை. 


காளிதாஸன்‌ முதலிய மகா கவிகள்‌ வர்ணிக்க வேண்டிய நாடக நிகழ்ச்சி ஒன்று அங்கே 
நடந்தது. 


நீரோடைக்‌ கரையில்‌ படகு வந்து நின்றது. அதிலிருந்து ஈசான பட்டரும்‌ 
வந்தியத்தேவனும்‌ இறங்கினார்கள்‌. பிறகு நீர்த்துறையின்‌ படிக்கட்டுகளின்‌ வழியாக ஏறி 
வந்தார்கள்‌. 


படிக்கட்டுகளுக்குச்‌ சற்றுத்‌ தூரத்தில்‌ தோட்டத்தில்‌ அமைந்திருந்த பளிங்குக்கல்‌ 
மேடையில்‌ இளையபிராட்டி குந்தவை அமர்ந்திருந்தாள்‌. 


படகில்‌ வந்தவர்கள்‌ நீர்த்துறையில்‌ படிக்கட்டுகளில்‌ ஏறி மேற்படிக்கு வந்ததும்‌ 
இளையபிராட்டி குந்தவை தேவி எழுந்து நின்றாள்‌. 


வந்தியத்தேவன்‌ அப்போதுதான்‌ அப்பெண்ணரசியின்‌ திருமுகத்தைக்‌ கூர்ந்து 
பார்த்தான்‌. 
பார்த்தது பார்த்தபடியே நின்றான்‌. 


அவனுக்கும்‌ இளையபிராட்டி குந்தவைக்கும்‌ மத்தியில்‌ ஒரு பூங்கொடி தன்‌ 
இளந்தளிர்க்கரத்தை நீட்டி இடைமறித்து நின்றது. 


அந்தக்‌ கொடியில்‌ ஓர்‌ அழகிய பட்டுப்‌ பூச்சி - பல வர்ண இறகுகள்‌ படைத்த பட்டுப்‌ பூச்சி 
- வந்து உட்கார்ந்தது. குந்தவை தன்‌ பொன்‌ முகத்தைச்‌ சிறிது குனிந்து அந்தப்‌ பட்டுப்‌ பூச்சியைப்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 


வந்தியத்தேவனோ குந்தவையின்‌ முக மலரையே கண்கொட்டாமல்‌ பார்த்துக்‌ கொண்டு 
நின்றான்‌. ஓடையில்‌ அலைகள்‌ ஓய்ந்து அடங்கின. 


83 


பட்சி ஜாலங்கள்‌ பாடுவதை நிறுத்தின. அண்ட பகிரண்டங்கள்‌ அசையாது நின்றன. 
பல யுகங்கள்‌ சென்றன. 


நாற்பத்தெட்டாம்‌ அத்தியாயம்‌ 
நீர்ச்‌ சுழலும்‌ விழிச்‌ சுழலும்‌ 


கடவுள்‌ படைத்த ஆதி மனிதன்‌ ஒரு மலையின்‌ சாரலில்‌ வசித்தான்‌. மழைக்கும்‌, 
காற்றுக்கும்‌ அவனுக்கு மலைக்குகை அடைக்கலம்‌ தந்தது. வன விருட்சங்கள்‌ அவனுக்குத்‌ 
தேவையான கனி வர்க்கங்களை உணவாக அளித்தன. காட்டு மிருகங்கள்‌ அவனைக்‌ கண்டு 
நடுநடூங்கின. வானத்துப்‌ பறவைகளைப்‌ போல்‌ அவன்‌ சுயேச்சையாக ஒரு குறையும்‌ இல்லாமல்‌ 
வாழ்ந்து வந்தான்‌. ஆயினும்‌ அவனுடைய உள்ளத்தின்‌ உள்ளே ஏதோ ஒரு குறை, - 
இனந்தெரியாத ஒரு வகைத்‌ தாபம்‌, - இடைவிடாமல்‌ குடிகொண்டிருந்தது. ஏதோ ஒரு காந்த 
சக்தி அவனைக்‌ கவர்ந்து இழுத்துக்‌ கொண்டிருந்தது. ஏதோ ஓர்‌ அரிய பொருளை, - இது வரை 
பார்த்தும்‌ அனுபவித்தும்‌ அறியாத இன்பத்தை, - அவனுடைய இதயம்‌ தேடிக்‌ கொண்டிருந்தது. 
பகலில்‌ அதைப்‌ பற்றிக்‌ கற்பனை செய்தான்‌; இரவில்‌ அதைப்‌ பற்றிக்‌ கனவு கண்டான்‌. 
"எனக்காகவே படைக்கப்பட்ட அந்த அற்புதப்‌ பொருளை,- கற்பகக்‌ கனியை, - என்னைக்‌ 
கவர்ந்திழுக்கும்‌ காந்தத்தை, எங்கே காண்பேன்‌? எப்போது காண்பேன்‌?" என்று அவன்‌ இதயம்‌ 
ஏங்கித்‌ தவித்துக்‌ கொண்டிருந்தது. ஆதி மனிதனைப்‌ படைத்த அதே சமயத்தில்‌ இறைவன்‌ ஆதி 
ஸ்திரீயையும்‌ படைத்தார்‌. மலையின்‌ மற்றொரு பக்கத்துச்‌ சாரலில்‌ அவள்‌ வசித்து வந்தாள்‌. 
பசிக்கு உணவும்‌, தாகத்துக்குச்‌ சுனை நீரும்‌, தங்கியிருக்க மலைக்குகையும்‌ அவளுக்கு 
இருந்தன. வெளிப்படையாகப்‌ பார்த்தால்‌ ஒரு குறையும்‌ இல்லை. ஆனால்‌ உள்ளத்தினுள்ளே 
ஒரு தீப்பிழம்பு ஜூவாலை விட்டு அவளை எரித்துக்‌ கொண்டிருந்தது. ஏதோ ஒரு சக்தி அவளைக்‌ 
கவர்ந்து இழுத்துக்‌ கொண்டிருந்தது. அச்சக்தி எங்கிருந்து அவளை இழுக்கிறது, எந்தத்‌ 
திசையை நோக்கி இழுக்கிறது என்பது ஒன்றும்‌ தெரியவில்லை. 


ஆதி மனிதனுக்கும்‌ ஆதி ஸ்திரீக்கும்‌ இடையில்‌ ஒரு பெரிய மலை ஓங்கி நின்று 
ஒருவரையொருவர்‌ சந்திக்க முடியாமல்‌ தடுத்துக்‌ கொண்டிருந்தது. 


வெயிற்‌ காலத்தில்‌ ஒருநாள்‌ இயற்கை நியதி காரணமாகக்‌ காட்டில்‌ தீ மூண்டு 
நாலாபுறமும்‌ பரவத்‌ தொடங்கியது. மலையைச்‌ சுற்றி நெருப்பு அதிவேகமாகப்‌ பரவி வந்தது. 
மனிதனும்‌ ஸ்திரீயும்‌ காட்டுக்குள்‌ போனால்‌ ஆபத்துக்குள்ளாவோம்‌ என்று உணர்ந்து மலை மேல்‌ 
ஏறினார்கள்‌. மலையின்‌ உச்சிமில்‌ அவர்கள்‌ ஒருவரையொருவர்‌ பார்த்தார்கள்‌. பார்த்த கண்கள்‌ 
பார்த்தபடி கண்‌ கொட்டாமல்‌ நின்றார்கள்‌. காட்டுத்‌ தீயை மறந்தார்கள்‌. எதற்காக மலை 
உச்சியில்‌ ஏறினோம்‌ என்பதையும்‌ மறந்தார்கள்‌. பசி தாகங்களை அடியோடு மறந்தார்கள்‌. 
இத்தனை காலமும்‌ தாங்கள்‌ உயிர்‌ வாழ்ந்ததெல்லாம்‌ இந்த ஒரு சந்திப்புக்காகவே என்பதை 
உள்ளுணர்வினால்‌ அறிந்தார்கள்‌. தங்களைக்‌ கவர்ந்திழுத்த இனந்‌ தெரியாத சக்தி இதுதான்‌ 
என்பதையும்‌ தெரிந்து கொண்டார்கள்‌. தங்களில்‌ ஒருவரிடம்‌ உள்ள குறையை இன்னொருவரால்‌ 
இட்டு நிரப்பிப்‌ பூர்த்தி செய்ய முடியும்‌ என்பதை அறிந்தார்கள்‌. இவ்விதம்‌ ஒன்று சேர்ந்து 
விட்டவர்களை இனிப்‌ பிரிக்கக்‌ கூடிய சக்தி உலகில்‌ வேறொன்றும்‌ கிடையாது என்பதையும்‌ 
உறுதியாக உணர்ந்தார்கள்‌. 


இந்த அற்புதக்‌ காட்சியைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்த படைப்புக்‌ கடவுளான பிரம்மதேவர்‌ 
தாம்‌ ஆரம்பித்த வேலை நல்ல முறையில்‌ தொடங்கி விட்டது என்பதை அறிந்து பரிபூரணத்‌ 
திருப்தி அடைந்தார்‌! 


64 


மேற்கூறிய ஆதி மனிதனையும்‌ ஆதி ஸ்திரீயையும்‌ ஒத்திருந்தார்கள்‌ அந்த நேரத்தில்‌ நம்‌ 
வல்லவரையனும்‌ குந்தவை தேவியும்‌. இப்பூவுலகில்‌ தாங்கள்‌ பிறந்து வளர்ந்ததெல்லாம்‌ இந்த 
நிமிஷத்துக்காகவே,- இந்தச்‌ சந்திப்புக்காகவே, - என்பதை அவர்களுடைய உள்ளுணர்ச்சி 
உணர்த்தியது. ஆனால்‌ ஆதி மனிதனையும்‌ ஆதி ஸ்திரீயையும்‌ போலின்றி இவர்கள்‌ நாகரிக 
வாழ்க்கையை மேற்கொண்டவர்கள்‌ அல்லவா? ஆகையால்‌ தங்களுடைய பரஸ்பர அந்தஸ்தில்‌ 
இருந்த வேற்றுமையை அவர்களால்‌ மறக்க முடியவில்லை. முழுதும்‌ உணர்ச்சி வசப்பட்டு 
மனத்தைக்‌ கட்டுக்கடங்காமல்‌ அவர்கள்‌ விட்டுவிடவில்லை. ஒரு கணம்‌ ஒருவரையொருவர்‌ 
பார்த்துக்‌ கண்ணோடு கண்‌ சேர்வதும்‌, அடுத்த கணத்தில்‌ தங்கள்‌ கண்களைத்‌ திருப்பி அக்கம்‌ 
பக்கத்திலிருந்த பூ, மரம்‌, பட்டுப்‌ பூச்சி, ஓடை முதலியவற்றைப்‌ பார்ப்பதுமாயி ருந்தார்கள்‌. 


ஈசான சிவபட்டர்‌ தொண்டையைக்‌ கனைத்த பிறகுதான்‌ இருவரும்‌ ஏதோ ஒரு 
முக்கியமான காரியம்‌ பற்றி இங்கே சந்திக்கிறோம்‌ என்பதை ஞாபகப்படுத்திக்‌ கொண்டார்கள்‌. 


"நீர்‌ என்னைத்‌ தனிமையில்‌ பார்க்க வேண்டுமென்று ஈசான பட்டரிடம்‌ தெரிவித்தது 
உண்மையா?" என்று குரலைக்‌ கடுமைப்படுத்திக்‌ கொண்டு இளையபிராட்டி வினவினாள்‌. 


அந்தக்‌ குரலின்‌ கடுமையும்‌ அதிகார தோரணையும்‌ வந்தியத்தேவனை நிமிர்ந்து நிற்கச்‌ 
செய்தன. 


"தாங்கள்‌ யார்‌ என்று தெரிந்தால்‌ அல்லவா தங்களது கேள்விக்கு விடை சொல்லலாம்‌? 
ஈசான பட்டர்‌ என்னைத்‌ தவறான இடத்துக்கு அழைத்து வந்து விட்டாரோ என்று ஐயுறுகிறேன்‌!" 
என்றான்‌ அந்த வீர வாலிபன்‌. 


"எனக்கும்‌ அவ்வித சந்தேகம்‌ உண்டாகிறது. நீர்‌ யாரைப்‌ பார்க்க விரும்பினீர்‌?" 

"சோழர்‌ தொல்குலத்தின்‌ மங்காமணி விளக்கை, சுந்தர சோழ மன்னரின்‌ செல்வத்‌ 
திருமகளை, ஆதித்த கரிகாலருக்குப்‌ பின்‌ பிறந்த சகோதரியை, அருள்மொழிவர்மரின்‌ அருமைத்‌ 
தமக்கையை, இளையபிராட்டி குந்தவை தேவியைப்‌ பார்க்க வேண்டுமென்று ஈசான 


சிவபட்டரிடம்‌ சொன்னேன்‌......"' 


குந்தவைப்‌ பிராட்டி புன்னகை பூத்து, "அவ்வளவு பெருமையையும்‌ தாங்க முடியாமல்‌ 
தாங்கிக்‌ கொண்டிருப்பவள்‌ நான்‌ தான்‌!" என்றாள்‌. 


"அப்படியானால்‌ குடந்தை ஜோதிடர்‌ வீட்டிலும்‌ அரிசிலாற்றங்கரையிலும்‌ நான்‌ பார்த்த 
நாரீமணி தாங்கள்‌ இல்லைதானே?" என்றான்‌ வல்லவரையன்‌. 


"ஆமாம்‌, ஆமாம்‌! அந்த இரண்டூ இடத்திலும்‌ அவ்வளவு மரியாதைக்‌ குறைவாகத்‌ 
தங்களிடம்‌ நடந்து கொண்டவளும்‌ நானேதான்‌. அந்த நாகரிகமில்லா மங்கையை மறுபடியும்‌ 
இவ்வளவு சீக்கிரத்தில்‌ சந்திப்போம்‌ என்று எதிர்ப்பார்த்திருக்க மாட்டீர்‌!" 

"மறுபடியும்‌ சந்திப்பதாகச்‌ சொல்வது பொருத்தமில்லை, தேவி!" 


"ஏன்‌?" 


"விட்டுப்‌ பிரிந்திருந்தால்‌ அல்லவா மறுபடியும்‌ சந்திப்பதாகச்‌ சொல்லலாம்‌? தாங்கள்‌ என்‌ 
மனத்தை விட்டு ஒரு கணமும்‌ அகலவில்லை......." 


"தொண்டை மண்டலத்தார்‌ இவ்வளவு சமத்காரமாகப்‌ பேசுவார்கள்‌ என்று நான்‌ 
எதிர்பார்க்கவில்லை."' 


85 


"எல்லாப்‌ பெருமையையும்‌ சோழ நாட்டிற்கேதான்‌ கொடுப்பீர்களாக்கும்‌. வேறு 
நாடுகளுக்கு ஒரு பெருமையும்‌ தர மாட்டீர்கள்‌ போலிருக்கிறது." 


"ஆம்‌; என்னிடம்‌ அந்தக்‌ குற்றம்‌ இருப்பது உண்மைதான்‌. உமக்கு எங்கள்‌ சோழ 
நாட்டைப்‌ பிடிக்கவில்லையாக்கும்‌!" 


"பிடிக்காமல்‌ என்ன? நன்றாய்ப்‌ பிடித்திருக்கிறது. ஆனால்‌ இச்சோழ நாட்டில்‌ இரண்டு 
பெரும்‌ அபாயங்கள்‌ இருக்கின்றன. அவற்றை எண்ணினாலே எனக்குப்‌ பயமாயிருக்கிறது.....!"' 


"சோழ நாட்டு வீரர்களின்‌ வாளும்‌ வேலும்‌ அபாயகரமான ஆயுதங்கள்‌ தான்‌! அயல்‌ 
நாட்டவர்கள்‌ இங்கே ஜாக்கிரதையாகவே வர வேண்டும்‌. முக்கியமாக, ஒற்றர்‌ வேலை 
செய்வதற்கென்று வருவோர்‌....." 


"இளவரசி! அந்த இரு அபாயங்களை நான்‌ குறிப்பிடவில்லை. வாளும்‌ வேலும்‌ 
என்னிடமும்‌ இருக்கின்றன. அவற்றை உபயோகிப்பதற்கும்‌ நான்‌ நன்கு அறிவேன்‌......." 


"உமது வேலின்‌ வன்மையைத்தான்‌ அரிசிலாற்றங்கரையில்‌ அன்று பார்த்தேனே? செத்துப்‌ 
போன முதலையை உமது வேல்‌ எத்தனை வேகமாய்த்‌ தாக்கியது? ஒரே தாக்குதலில்‌ உள்ளே 
அடைந்திருந்த பஞ்சையெல்லாம்‌ வெளிக்‌ கொண்டு வந்து விட்டதே?" 


"அம்மணி! சோழ நாட்டு மாதரசிகள்‌ செத்த முதலையைக்‌ கண்டு பயந்து சாகும்‌ வீர 
நாரீமணிகள்‌ என்பதை நான்‌ அறியேன்‌. சோழ நாட்டு வீரர்கள்‌ செத்த முதலையைத்‌ தாக்கும்‌ 
சுத்த வீரர்கள்‌ என்றும்‌ எனக்குத்‌ தெரியாது. உயிருள்ள முதலையாக்கும்‌ என்று எண்ணி வேலை 
எறிந்தேன்‌. அது என்‌ தவறும்‌ அன்று; என்‌ வேலின்‌ தவறும்‌ அன்று!......" 


"அந்த அசட்டு முதலையின்‌ தவறுதான்‌! வாணர்‌ குலத்தில்‌ பிறந்த வீர வந்தியத்தேவர்‌ 
வேலோடு வரும்‌ வரையில்‌ காத்துக்‌ கொண்டிராமல்‌ முன்னதாகவே செத்துப்‌ 
போய்விட்டதல்லவா? அதற்கு நன்றாய்‌ வேணும்‌ இந்த அவமானம்‌...! வேறு எந்த இரு 
அபாயங்களைப்‌ பற்றிச்‌ சொன்னீர்‌?" 


"இந்தச்‌ சோழ நாட்டு நதிகளில்‌ புது வெள்ளம்‌ வரும்போது உண்டாகும்‌ சுழல்கள்‌ 
அபாயமானவை! அவற்றை ஒரு போதும்‌ நம்பவே கூடாது. என்னைத்‌ திண்டாடித்‌ திணறும்படி 
செய்து விட்டன!" 


"வெள்ளச்‌ சூழலில்‌ நீர்‌ எப்படி அகப்பட்டுக்‌ கொண்டீர்‌? தண்ணீரில்‌ காலையே வைக்க 
மாட்டீர்‌ என்றல்லவா உம்மைப்‌ பார்த்தால்‌ தோன்றுகிறது?" 


"வேதாளத்துக்கு வாழ்க்கைப்‌ பட்டு முருங்கை மரத்தில்‌ ஏற மாட்டேன்‌ என்றால்‌, முடிகிற 
காரியமா? சோழ நாட்டுக்கு வந்த காரணத்தினால்‌, நதி வெள்ளத்தில்‌ முழுகிச்‌ சுழலிலும்‌ 
சிக்கும்படியாகி விட்டது! என்னோடு துணைக்கு வந்த ஒரு அசட்டுப்‌ பிள்ளையின்‌ 
பிடிவாதத்தினால்‌ அப்படி நேர்ந்தது! கேளுங்கள்‌, தேவி! அந்தப்‌ பிள்ளை ஒரு சின்னஞ்‌ சிறிய 
பொய்‌ சொல்ல முடியாது என்றான்‌. அதனால்‌ வந்த வினை..." 


"நீர்‌ சொல்லுவது புதிராக இருக்கிறது. இன்னும்‌ கொஞ்சம்‌ விளக்கமாகச்‌ சொன்னால்‌ 
நல்லது." 
"சொல்கிறேன்‌. தங்களுடைய அருமைச்‌ சகோதரரின்‌ ஓலையுடன்‌ தூதனாக வந்த 


என்னைத்‌ தஞ்சைக்‌ கோட்டைத்‌ தலைவர்‌ சிறிய பழுவேட்டரையர்‌ 'ஒற்றன்‌' என்று 
குற்றஞ்சாட்டிப்‌ பிடித்து வர ஆட்களை ஏவினார்‌. வந்த காரியம்‌ பூர்த்தியாவதற்குள்‌ சிறைப்பட 


86 


நான்‌ விரும்பவில்லை. ஆகையால்‌ நான்‌ தஞ்சையில்‌ தங்கியிருந்த வீட்டுச்‌ சிறுவனை வழிகாட்ட 
அழைத்துக்‌ கொண்டு கிளம்பினேன்‌......" 


"தஞ்சை நகரில்‌ யாருடைய வீட்டில்‌ தங்கினீர்‌?" 


"கோட்டைக்கு வெளியிலே பூக்காரப்‌ பெண்மணி ஒருத்தியின்‌ வீட்டில்‌ தங்கினேன்‌. 
அந்த அம்மாள்‌ ஊமை." 


"ஓகோ! அவளுடைய பெயர்‌?" 


"அந்த அம்மாளின்‌ பெயர்‌ தெரியாது; ஆனால்‌ அவளுடைய பிள்ளையின்‌ பெயர்‌ மட்டும்‌ 
எனக்குத்‌ தெரியும்‌. அவன்‌ பெயர்‌ சேந்தன்‌ அழுதன்‌....." 


"நான்‌ நினைத்தது சரிதான்‌; மேலே சொல்லுங்கள்‌!" 


"என்‌ குதிரை மேல்‌ அச்சிறுவனையும்‌ ஏற்றிக்‌ கொண்டு இந்தப்‌ பழையாறை நகரை 
நோக்கி வந்து கொண்டிருந்தேன்‌. அதற்குள்‌ பழுவேட்டரையரின்‌ ஆட்கள்‌ சிலர்‌ எங்களை 
நெருங்கி வந்து விட்டார்கள்‌. நான்‌ வந்த காரியம்‌ முடிவதற்குள்‌ அவர்களிடம்‌ பிடிபட 
விரும்பவில்லை. குடமுருட்டி ஆறு வந்ததும்‌ அச்சிறுவனிடம்‌, 'நான்‌ இங்கே இறங்கிக்‌ 
கொள்கிறேன்‌, தம்பி! நீ பாட்டுக்குக்‌ குதிரையை விட்டுக்‌ கொண்டு போ! உன்னை நான்தான்‌ 
என்று அவர்கள்‌ தொடர்ந்து துரத்தி வருவார்கள்‌. உன்னைப்‌ பிடித்த பிறகு ஏமாறுவார்கள்‌! நான்‌ 
எங்கே என்று அவர்கள்‌ கேட்டால்‌ ஆற்றில்‌ விழுந்து முழுகிப்‌ போய்‌ விட்டதாகச்‌ சொல்‌!" 
என்றேன்‌. அந்தப்‌ பையனோ அரிச்சந்திரனுடைய சந்ததியில்‌ வந்தவன்‌ போலிருக்கிறது. 'நீங்கள்‌ 
முழுகாத போது எப்படி முழுகி விட்டதாகப்‌ பொய்‌ சொல்லுவேன்‌?' என்றான்‌. அந்தப்‌ பிள்ளை 
பொய்‌ சொல்ல வேண்டிய அவசியம்‌ ஏற்படாமலிருக்கும்‌ பொருட்டு, அவனைக்‌ குதிரையில்‌ 
சேர்த்துக்‌ கட்டி விட்டு, நான்‌ நதியில்‌ குதித்து முழுகி விட்டேன்‌. அம்மம்மா! இந்தச்‌ சோழ நாட்டு 
நதிகளில்‌, அதுவும்‌ கரை ஓரங்களில்‌, எப்பேர்ப்பட்ட நீர்ச்‌ சுழல்கள்‌! அவற்றில்‌ அகப்பட்டுக்‌ 
கொண்டு நான்‌ பெரிதும்‌ திண்டாடிப்‌ போனேன்‌. கடைசியில்‌, கரை ஓரத்தில்‌ இருந்த மரத்தின்‌ 
வேர்‌ ஒன்றைப்‌ பிடித்துக்‌ கொண்டு கரையேறி உயிர்‌ பிழைத்து வந்தேன்‌. தேவி! நீர்ச்‌ சுழலில்‌ 
நான்‌ அகப்பட்டுக்‌ கொண்டு சுழன்று சுழன்று மதி மயங்கி மூச்சுத்‌ திணறிக்‌ கஷ்டப்பட்ட போது 
என்ன கண்டேன்‌, எதை நினைத்துக்‌ கொண்டேன்‌ என்று எண்ணுகிறீர்கள்‌?' 


"நான்‌ எவ்விதம்‌ அறிவேன்‌? ஒருவேளை கஜேந்திர மோட்சத்தை நினைத்துக்‌ 
கொண்டிருக்கலாம்‌..." 


"இல்லை, இல்லை; என்னைப்‌ போலவே அந்த நீர்ச்‌ சுழலில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டு 
திண்டாடிய சில கயல்‌ மீன்களைக்‌ கண்டேன்‌. அந்தக்‌ கயல்‌ மீன்கள்‌ இந்தச்‌ சோழ நாட்டுப்‌ 
பெண்களின்‌ கண்களை நினைவூட்டின. நதியின்‌ நீர்ச்‌ சுழலில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டவனாவது 
எப்படியோ தப்பிப்‌ பிழைக்கலாம்‌; ஆனால்‌ இந்தச்‌ சோழ நாட்டுப்‌ பெண்களின்‌ விழிச்‌ சுழலில்‌ 
அகப்பட்டுக்‌ கொண்டவன்‌ ஒரு காலும்‌ தப்பிப்‌ பிழைக்க முடியாது என்று எண்ணிக்‌ 
கொண்டேன்‌!...." 


"இம்மாதிரி பெண்களைக்‌ குற்றம்‌ கூறி பழி சொல்வதில்‌ சிலருக்கு ஒரு பெருமை; 
தாங்கள்‌ செய்யும்‌ தவறுக்குப்‌ பெண்களின்‌ மீது குற்றம்‌ சொல்வது ஆண்‌ பிள்ளைகளின்‌ 
வழக்கம்‌..." 


"அந்த வழக்கத்தைத்தான்‌ நானும்‌ கைப்பற்றினேன்‌. அதில்‌ என்ன தவறு?" என்றான்‌ 
வந்தியத்தேவன்‌. 


67 


அச்சமயம்‌ அரண்மனைக்குள்ளேயிருந்து இனிய குழலோசை கேட்டது. அதைத்‌ 
தொடர்ந்து தண்டைச்‌ சிலம்புகளின்‌ கிண்கிணி ஒலியும்‌, மத்தளத்தின்‌ முழக்கமும்‌ கலந்து வந்தன. 
பின்னர்‌, இளம்‌ பெண்களின்‌ இனிய குரல்கள்‌ பல சேர்ந்து ஒலித்தன. சிலப்பதிகாரக்‌ 
காவியத்தில்‌ உள்ள பின்வரும்‌ ஆய்ச்சியர்‌ குரவைப்‌ பாடலைப்‌ பாடினார்கள்‌:-- 


"கன்று குணிலாக்‌ கனி உதிர்த்த மாயவன்‌ 
இன்றுநம்‌ ஆனுள்வருமேல்‌ அவன்‌ வாயில்‌ 
கொன்றையந்‌ தீங்குழல்‌ கேளாமோ தோழீ! 


கொல்லையஞ்‌ சாரற்‌ குருந்தொசித்த மாயவன்‌ 
எல்லைநம்‌ ஆனுள்‌ வருமேல்‌ அவன்‌ வாயில்‌ 
முல்லையந்‌ தீங்குழல்‌ கேளாமோ தோழீ!" 


பாடல்‌ முடியும்‌ வரையில்‌ குந்தவையும்‌ வந்தியத்தேவனும்‌ அதன்‌ இனிமையில்‌ 
ஈடுபட்டுத்‌ தம்‌ வசமிழந்து நின்றார்கள்‌. மறுபடியும்‌ வாத்திய முழக்கத்துடன்‌ ஆடல்‌ 
தொடங்கியதற்கு அறிகுறியாகத்‌ தண்டைச்‌ சதங்கைகளின்‌ ஒலி எழுந்தது. 


"அரண்மனையில்‌ குரவைக்‌ கூத்து நடக்கிறது போலும்‌! கடம்பூர்‌ மாளிகையில்‌ குரவைக்‌ 
கூத்து ஒன்று பார்த்தேன்‌. அது முற்றும்‌ வேறுவிதமாயிருந்தது!'' என்றான்‌ வல்லவரையன்‌. 


"ஆம்‌; என்‌ தோழிகள்‌ குரவைக்‌ கூத்துப்‌ பயில்கிறார்கள்‌. சீக்கிரத்தில்‌ என்னைக்‌ 
காணாமல்‌ தேடத்‌ தொடங்கி விடுவார்கள்‌. தாங்கள்‌ வந்த காரியம்‌ என்ன?" என்று இளைய 
பிராட்டி குந்தவை தேவி கேட்டாள்‌. 

"இதோ நான்‌ வந்த காரியம்‌; தங்கள்‌ தமையனாரின்‌ ஓலை; எத்தனையோ 
அபாயங்களுக்குத்‌ தப்பி, நீர்ச்‌ சுழல்கள்‌ - விழிச்‌ சுழல்களிலிருந்து காப்பாற்றி, இதைக்‌ கொண்டு 
வந்தேன்‌!" என்று வல்லவரையன்‌ கூறி ஓலையை எடுத்து நீட்டினான்‌. 

நாற்பத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌ 
விந்தையிலும்‌ விந்தை! 

குந்தவைப்‌ பிராட்டி வந்தியத்தேவன்‌ நீட்டிய ஓலையைப்‌ பெற்றுக்‌ கொண்டூ படித்தாள்‌. 
அதுவரையில்‌ நெரிந்த புருவங்களுடன்‌ சுருங்கியிருந்த அவள்‌ முகம்‌ இப்போது மலர்ந்து 
பிரகாசித்தது. 


வல்லவரையனை நிமிர்ந்து நோக்கி, "ஓலையைக்‌ கொடுத்து விட்டீர்‌. இனி என்ன 
செய்வதாக உத்தேசம்‌?" என்று கேட்டாள்‌ குந்தவை தேவி. 


"தங்களிடம்‌ ஓலையைக்‌ கொடுத்ததுடன்‌ என்‌ வேலையும்‌ முடிந்து விட்டது. இனி, நான்‌ 
ஊருக்குத்‌ திரும்ப வேண்டியதுதான்‌." 


"உமது வேலை முடியவில்லை; இப்போதுதான்‌ ஆரம்பமாகியிருக்கிறது!"" 
"தாங்கள்‌ சொல்லுவது ஒன்றும்‌ விளங்கவில்லை, தேவி!" 


"உம்மிடம்‌ அந்தரங்கமான வேலை எதையும்‌ நம்பி ஒப்புவிக்கலாம்‌ என்று இதில்‌ 
இளவரசர்‌ எழுதியிருக்கிறாரே? அதன்படி நீர்‌ நடந்து கொள்ளப்‌ போவதில்லையா?" 


68 


"இளவரசரிடம்‌ அவ்விதம்‌ ஒப்புக்‌ கொண்டுதான்‌ வந்தேன்‌. ஆனால்‌ என்னை நம்பி 
முக்கியமான வேலை எதுவும்‌ ஒப்புவிக்க வேண்டாம்‌. தங்களை ரொம்பவும்‌ கேட்டுக்‌ 
கொள்கிறேன்‌." 


"உமது கோரிக்கை எனக்கு விளங்கவில்லை. ஒன்றை ஒப்புக்‌ கொண்ட பிறகு 
பின்வாங்குவதுதான்‌ வாணர்‌ குலத்தின்‌ மரபா?" 


"பழம்‌ பெருமை பேசுவது வாணர்‌ குலத்தின்‌ மரபு அன்று; ஒப்புக்‌ கொண்டு பின்வாங்குவது 
ம்‌ வாணர்‌ குலத்து மரபு அன்று." 


"பின்னர்‌, ஏன்‌ தயக்கம்‌? பெண்‌ குலத்தின்‌ பேரில்‌ கொண்ட வெறுப்பா? அல்லது 
என்னைக்‌ கண்டால்‌ பிடிக்கவில்லையா?" என்று இளவரசி கூறி இளநகை புரிந்தாள்‌. 


ஆகா! இது என்ன கேள்வி? கடலுக்குச்‌ சந்திரனைப்‌ பிடிக்காமல்‌ போகுமா? 
பிடிக்கவில்லையென்றால்‌ ஆயிரம்‌ அலைக்‌ கைகளையும்‌ நீட்டிப்‌ பூரண சந்திரனை ஏன்‌ தாவிப்‌ 
பிடிக்க முயல்கிறது? நீல வானத்துக்குப்‌ பூமாதேவியைப்‌ பிடிக்கவில்லையென்று யார்‌ 
சொல்லுவார்கள்‌? பிடிக்காது போனால்‌, இரவெல்லாம்‌ ஆயிரமாயிரம்‌ நட்சத்திரக்‌ கண்களினால்‌ 
இந்தப்‌ பூமியை உற்று உற்றுப்‌ பார்த்து ஏன்‌ பூரித்துக்‌ கொண்டிருக்கிறது? மேகத்துக்கு 
மின்னலைப்‌ பிடிக்காதிருக்குமா? பிடிக்கவில்லையென்றால்‌, தன்னைப்‌ பிளந்து கொண்டு 
பாய்ந்தோடும்‌ மின்னலை அப்படி ஏன்‌ இறுகத்‌ தழுவி மார்போடு அணைத்துக்‌ கொள்கிறது? 
வண்டுக்கு மலர்‌ பிடிப்பதில்லையென்பது உண்டா? அங்ஙகனமானால்‌ ஏன்‌ ஓயாமல்‌ மலரைச்‌ சுற்றி 
வட்டமிட்டு மதிமயங்கி விழுகிறது? விட்டில்‌ பூச்சிக்கு விளக்கைப்‌ பிடிக்கவில்லையென்றால்‌ 
யாரேனும்‌ நம்புவார்களா? அவ்வாறெனில்‌, ஏன்‌ அந்த விளக்கின்‌ ஒளியில்‌ விழுந்து உயிரை 
விடுகிறது? தேவி! நல்ல கேள்வி கேட்டீர்‌! தங்களை எனக்குப்‌ பிடிக்கவில்லையென்றால்‌, 
தங்களது கடைக்கண்‌ பார்வை என்னை ஏன்‌ இப்படித்‌ திகைக்க வைக்கிறது? தங்களது 
இதழ்களின்‌ ஓரத்தில்‌ விளையாடும்‌ இளநகை என்னை ஏன்‌ இவ்விதம்‌ சித்தப்பிரமை கொள்ளச்‌ 
செய்கிறது? .... இவ்வளவு எண்ணங்களும்‌ வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில்‌ தோன்றின. ஆனால்‌ 
நாவினால்‌ சொல்லக்கூடவில்லை. 


"ஐயா! என்னுடைய கேள்விக்கு மறுமொழி சொல்லவில்லையே? வாணர்‌ குலத்தில்‌ 
பிறந்த வீர புருஷன்‌ கேவலம்‌ ஒரு பெண்ணின்‌ ஏவலைச்‌ செய்வதா என்று தயக்கமா? இளவரசர்‌ 
உங்களிடம்‌ இந்த ஓலையைக்‌ கொடுத்தபோது இதில்‌ எழுதியிருப்பதைப்‌ பற்றிச்‌ 
சொல்லவில்லையா?" என்று இளவரசி மீண்டும்‌ வினவினாள்‌. 


"தேவி! இளவரசர்‌ விருப்பத்தை நன்கு தெரிந்து கொண்டுதான்‌ புறப்பட்டு வந்தேன்‌. 
ஆனால்‌ நல்லவேளையில்‌ என்‌ யாத்திரையைத்‌ தொடங்கவில்லையெனத்‌ தோன்றுகிறது. 
ஆகையால்‌ வழியெல்லாம்‌ விரோதிகளைச்‌ சம்பாதித்துக்‌ கொண்டு வந்தேன்‌. உற்ற நண்பனையும்‌ 
பகைவன்‌ ஆக்கிக்‌ கொண்டேன்‌. நாலாபுறத்திலும்‌ பகைவர்கள்‌ என்னைத்‌ தேடிக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. இந்த நிலையில்‌ தாங்கள்‌ இடும்‌ பணியை நான்‌ நிறைவேற்றுவதாக 
எப்படி உறுதி சொல்ல முடியும்‌? இதனால்தான்‌ தயங்குகிறேன்‌. என்னால்‌ தங்கள்‌ காரியம்‌ 
கெட்டுப்‌ போகக்‌ கூடாதல்லவா?" என்று சொன்னான்‌ வல்லவரையன்‌. 


"யார்‌ யார்‌ அந்தப்‌ பகைவர்கள்‌? எனக்குத்‌ தெரிவிக்கலாமா?" என்று குந்தவை கவலை 
தொனித்த குரலில்‌ கேட்டாள்‌. 


"பழுவேட்டரையர்கள்‌ என்னை வேட்டையாடிப்‌ பிடிக்க நாலாபுறமும்‌ ஆட்களை 
ஏவிமிருக்கிறார்கள்‌. என்‌ உயிர்‌ நண்பனாயிருந்த கந்தமாறன்‌ நான்‌ அவனை முதுகில்‌ குத்திக்‌ 
கொல்ல முயன்றதாக எண்ணிக்‌ கொண்டிருக்கிறான்‌. ஆழ்வார்க்கடியான்‌ என்னும்‌ வீர வைஷ்ணவ 
வேஷதாரி ஒருவன்‌ என்னைத்‌ தொடர்ந்து கொண்டிருக்கிறான்‌. பழவூர்‌ இளையராணி 


69 


நந்தினிதேவி என்‌ மீது ஒரு மந்திரவாதியை ஏவி விட்டிருக்கிறாள்‌. எந்த நிமிஷத்தில்‌ யாரிடம்‌ 
நான்‌ அகப்பட்டுக்‌ கொள்வேனோ, தெரியாது..." 


வெள்ளத்திலிருந்து கரையேறித்‌ தப்பிய அன்றிரவு மந்திரவாதியுடன்‌ நேர்ந்த அனுபவம்‌ 
வந்தியத்தேவனுக்கு நினைவு வந்தது. பகலில்‌ பிரயாணம்‌ செய்வதன்‌ அபாயத்தை எண்ணி 
மூங்கில்‌ காடுகளிலும்‌ வாழைத்‌ தோப்புகளிலும்‌ அவன்‌ பொழுது போக்கினான்‌. இரவில்‌ நதிக்‌ 
கரையோடு நடந்து சென்றான்‌. வெகுதூரம்‌ நடந்து களைத்து இரவு மூன்றாம்‌ ஜாமத்தில்‌ ஒரு 
பாழடைந்த பழைய மண்டபத்தை அடைந்தான்‌. வெளியில்‌ நிலா மதியம்‌ பட்டப்‌ பகல்‌ போலப்‌ 
பிரகாசித்துக்‌ கொண்டிருந்தது. மண்டபத்துக்குள்ளேயும்‌ சிறிது தூரம்‌ நிலா வெளிச்சம்‌ புகுந்து 
பிரகாசப்படூத்திக்‌ கொண்டிருந்தது. வெளிச்சமாயிருந்த பகுதியைக்‌ கடந்து இருளடைந்த 
பகுதிக்குச்‌ சென்று வந்தியத்தேவன்‌ படுத்துக்‌ கொண்டான்‌. கண்ணைச்‌ சுற்றிக்‌ கொண்டு 
தூக்கம்‌ வந்த சமயத்தில்‌ வெகு சமீபத்திலிருந்து ஆந்தையின்‌ அகோரமான குரல்‌ வந்தது. பழுவூர்‌ 
இளையராணியுடன்‌ லதா மண்டபத்தில்‌ பேசிக்‌ கொண்டிருந்தபோது அதே மாதிரி ஆந்தைக்‌ 
குரல்‌ கேட்டது அவனுக்கு நினைவு வந்து திடுக்கிட்டு எழுந்தான்‌. உள்ளே இருட்டின 
பகுதியிலிருந்து இரு சிறிய ஒளிப்‌ பொட்டுகள்‌ அவனை உற்று நோக்கின. 


வெளியிலே போய்‌ விடலாம்‌ என்று எண்ணி இரண்டூ அடி நடந்தான்‌. வெளியிலிருந்து 
யாரோ உள்ளே வரும்‌ காலடிச்‌ சத்தம்‌ கேட்டது. இடிந்து விழுந்து கரடு முரடாயிருந்த தூண்‌ 
ஒன்றைப்‌ பிடித்துக்‌ கொண்டு அதன்‌ மறைவில்‌ நின்றான்‌. வெளியிலிருந்து வந்தவன்‌ முகம்‌ நிலா 
வெளிச்சத்தில்‌ கொஞ்சம்‌ தெரிந்தது. 


பழுவூர்‌ ராணியைப்‌ பார்க்க வந்த மந்திரவாதிதான்‌ அவன்‌ என்பதைத்‌ தெரிந்து 
கொண்டான்‌. மந்திரவாதி அந்தத்‌ தூணை நோக்கியே வந்தான்‌. தான்‌ அவ்விடம்‌ மறைந்திருப்பது 
அவனுக்குத்‌ தெரியாது என்றும்‌, தன்னைக்‌ கவனியாமல்‌ மண்டபத்துக்குள்ளே போய்‌ விடுவான்‌ 
என்றும்‌ வந்தியத்தேவன்‌ நினைத்தான்‌. ஆனால்‌ தூணின்‌ அருகில்‌ வரும்‌ வரையில்‌ மெள்ள 
மெள்ளப்‌ பூனை போல நடந்து வந்த மந்திரவாதி திடீரென்று கோரமான குரலில்‌ ஒரு கூச்சல்‌ 
போட்டுக்‌ கொண்டு வந்தியத்தேவனுடைய கழுத்தை ஒரு கையினால்‌ பிடித்து நெறித்தான்‌. 
"எடு! அந்தப்‌ பனை இலச்சினை மோதிரத்தைக்‌ கொடு! கொடுக்காவிட்டால்‌ உன்‌ கழுத்தை 
நெறித்துக்‌ கொன்று விடுவேன்‌!" என்று கத்தினான்‌. 


வந்தியத்தேவனுடைய கழுத்து முறிந்து விடும்‌ போலிருந்தது; அவனுடைய விழிகள்‌ பிது 
ங்கி வெளி வந்து விடும்‌ போலிருந்தன. மூச்சுத்‌ திணறியது. எனினும்‌ மனத்தைத்‌ திடப்படுத்திக்‌ 
கொண்டான்‌. அந்தப்‌ பழைய தூணை ஒரு கையினால்‌ அழுத்திக்‌ கொண்டு ஒரு காலைத்‌ தூக்கிப்‌ 
பூரண பலத்தையும்‌ பிரயோகித்து ஓர்‌ உதை விட்டான்‌. மந்திரவாதி ஓலமிட்டுக்‌ கொண்டு கீழே 
விழுந்தான்‌. அதே சமயத்தில்‌ அந்தப்‌ பழைய தூண்‌ சரிந்து விழுந்தது. மேலே கூரையிலிருந்து 
பொல பொலவென்று கற்கள்‌ விழுந்தன. வெளவால்‌ ஒன்று படபடவென்று சிறகை அடித்துக்‌ 
கொண்டு வெளியே சென்றது. அதைத்‌ தொடர்ந்து வந்தியத்தேவனும்‌ வெளியேறினான்‌. ஓட்டம்‌ 
பிடித்தவன்‌ சிறிது தூரம்‌ வரையில்‌ திரும்பிப்‌ பார்க்கவேயில்லை. பின்னால்‌ யாரும்‌ தொடர்ந்து 
வரவில்லையென்று நிச்சயமான பிறகுதான்‌ நின்றான்‌. அந்த இரவு அனுபவத்தை நினைத்ததும்‌ 
வந்தியத்தேவனுடைய உடம்பெல்லாம்‌ இப்போதுகூட கிடுகிடுவென்று நடுங்கியது. 


அந்தப்‌ பயங்கர நினைவுகளுக்கிடையில்‌, "ஐயா! காஞ்சியிலிருந்து தாங்கள்‌ புறப்பட்டு 
எத்தனை காலமாயிற்று?" என்று குந்தவை கேட்டது அவனுடைய காதில்‌ விழுந்து அவனுக்கு 
மனத்தெளிவை அளித்தது. 


"ஒரு வாரமும்‌ ஒரு நாளும்‌ ஆயிற்று, தேவி!" என்றான்‌. 


"இதற்குள்‌ இவ்வளவு பகைவர்களை நீர்‌ சம்பாதித்துக்‌ கொண்டது விந்தையிலும்‌ 
விந்தைதான்‌. இவ்வளவு அதிசயமான காரியத்தை எப்படிச்‌ சாதித்தீர்‌?" 


90 


"அது பெரிய கதை, தேவி!" 


"இருந்தால்‌ பாதகமில்லை. சொல்லலாம்‌. அந்த விவரங்களைத்‌ தெரிந்து கொண்ட 
பிறகுதான்‌ தங்களுக்கு நான்‌ இட வேண்டிய பணியை இடக்‌ கூடும்‌." 


இவ்வாறு இளவரசி கூறிவிட்டு, ஈசான சிவபட்டரை அருகில்‌ அழைத்து, "படகோட்டி 
எப்படிப்பட்டவன்‌?" என்று கேட்டாள்‌. 


"இரண்டு காதும்‌ நல்ல செவிடு; இடி இடித்தாலும்‌ கேளாது, தாயே!" 


"ரொம்ப நல்லது. படகிலேறிக்‌ கொஞ்ச தூரம்‌ ஓடையில்‌ போய்விட்டு வரலாம்‌, 
வாருங்கள்‌! இவருடைய கதையை முழுதும்‌ நான்‌ கேட்க வேண்டும்‌!" என்றாள்‌. 


வல்லவரையன்‌ புளகாங்கிதம்‌ அடைந்தான்‌. சோழர்‌ குலத்‌ திருமகளோடு ஒரே படகில்‌ 
செல்லும்‌ பாக்கியம்‌ எளிதில்‌ கிட்டுவதா? அதைப்‌ பெறுவதற்கு ஏழு ஜன்மங்களில்‌ தான்‌ தவம்‌ 
செய்திருக்க வேண்டாமா? படகில்‌ ஏறிய பிறகு எவ்வளவு தூரம்‌ முடியுமோ அவ்வளவு தூரம்‌ 
கதையை நீட்டி வளர்த்திச்‌ சொல்ல வேண்டும்‌! சுருக்கமாக முடித்து விடக்‌ கூடாது! அவசரம்‌ 
என்ன? அரிதில்‌ பெற்ற பாக்கியத்தை எளிதில்‌ கை நழுவ விட்டு விடலாமா? 


வந்தியத்தேவனுக்கு அவசரமில்லை தான்‌. ஆனால்‌ படகு ஓடையில்‌ நகர்ந்து, அவன்‌ 
கடம்பூர்‌ சம்புவரையர்‌ மாளிகையில்‌ நடந்ததைச்‌ சொல்லத்‌ தொடங்கியது முதலாவது 
குந்தவைக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம்‌ அவசரமும்‌ பரபரப்பும்‌ அதிகமாகி வந்தன. "மேலே என்ன?" 
"அப்புறம்‌ என்ன?" என்று கேட்டுக்‌ துரிதப்படுத்தி வந்தாள்‌. வந்தியத்தேவன்‌ அவனுடைய 
தீர்மானத்தின்படி கூடிய வரையில்‌ கதையை வளத்தினான்‌. எவ்வளவு நீண்ட கதையாயினும்‌ 
முடிவு ஒன்று வந்துதானே ஆக வேண்டும்‌? கதை முடிந்தபோது படகும்‌ திரும்ப ஓடைப்‌ படித்து 
றைக்கு வந்து சேர்ந்தது. 


படகிலிருந்து அவர்கள்‌ இறங்கிப்‌ பூங்காவுக்குள்‌ வந்தபோது, அரண்மனையில்‌ இன்னும்‌ 
குரவைக்‌ கூத்து நடந்து வந்ததற்கு அறிகுறியாக இசைக்கருவிகளும்‌ தண்டைச்‌ சிலம்புகளும்‌ 
ஒலித்தன. பின்வரும்‌ சிலப்பதிகார வரிப்‌ பாடலும்‌ கேட்டது:- 


"பெரியவனை மாயவனைப்‌ பேருலகமெல்லாம்‌ 

விரிகமல வுந்தியுடை விண்ணவனைக்கண்ணும்‌ 
திருவடியும்‌ கையும்‌ திருவாயும்‌ செய்ய 

கரியவனைக்‌ காணாத கண்ணென்ன கண்ணே! 
கண்ணிமைத்துக்‌ காண்பார்‌ தம்‌ கண்ணென்ன கண்ணே! 
மடந்‌ தாழு நெஞ்சத்துக்‌ கஞ்சனார்‌ வஞ்சம்‌ 
கடந்தானை நூற்றுவர்பால்‌ நாற்றிசையும்‌ போற்றப்‌ 
படர்ந்தாரண முழங்கப்‌ பஞ்சவர்க்குத்‌ தூது 
நடந்தானை ஏத்தாத நாவென்ன நாவே! 

நாராயணா வென்னா நாவென்ன நாவே!" 


இதைக்‌ கேட்ட வல்லவரையன்‌ "கஞ்சனார்‌ மிக்க வஞ்சனாராயிருக்கலாம்‌! 
ஆனால்‌ எனக்கு நேற்றுப்‌ பேருதவி செய்தார்‌!" என்றான்‌. 


"அது என்ன? கம்ஸன்‌ உமக்கு என்ன உதவி செய்திருக்க முடியும்‌?" என்று 
இளையபிராட்டி கேட்டாள்‌. 


"நான்‌ இந்த நகரத்துக்குள்‌ புகுவதற்குக்‌ கம்ஸன்‌ தான்‌ உதவி செய்தான்‌!" என்றான்‌ 
வந்தியத்தேவன்‌. பிறகு, அந்த உதவியின்‌ வரலாற்றையும்‌ கூறினான்‌. 


21 


பழையாறைக்குத்‌ தான்‌ வந்து சேர்வதற்குள்ளாகவே பழுவேட்டரையரின்‌ ஆட்கள்‌ 
வந்திருப்பார்கள்‌ என்று வந்தியத்தேவன்‌ ஊகித்திருந்தான்‌. நகரத்தின்‌ நுழை வாசல்கள்‌ தோறும்‌ 
அவர்கள்‌ காத்திருப்பார்கள்‌. சந்தேகம்‌ ஏதேனும்‌ தோன்றினால்‌ பிடித்துக்‌ கொண்டு போய்‌ 
விடுவார்கள்‌. அவர்களிடம்‌ சிக்காமல்‌ பழையாறை நகருக்குள்‌ பிரவேசிப்பது எப்படி? -- இந்தக்‌ 
கவலையுடன்‌ அந்த மாநகரின்‌ பிரதான வாசலுக்குச்‌ சற்றுத்‌ தூரத்தில்‌ அரிசிலாற்றங்கரையில்‌ 
வந்தியத்தேவன்‌ நின்றிருந்தபோது நாடக கோஷ்டி ஒன்று வந்தது. கண்ணன்‌, பலதேவன்‌, கம்ஸன்‌ 
முதலிய வேவுக்காரர்கள்‌ வந்தார்கள்‌. அவர்களில்‌ கம்ஸன்‌ மட்டும்‌ மரத்தினாலான முகத்தைத்‌ 
தரித்திருந்தான்‌. வந்தியத்தேவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. நாடக கோஷ்டியுடன்‌ 
பேச்சுக்‌ கொடுத்தான்‌. கம்ஸன்‌ வேஷம்‌ போட்டவனுக்கு ஆட்டத்‌ திறமை அவ்வளவு போதாது 
என்றான்‌. கம்ஸ வேஷக்காரன்‌ இவனுடன்‌ சண்டைக்கு வந்தான்‌. வந்த சண்டையை இலகுவில்‌ 
வல்லவரையன்‌ விடுவானா? "உன்னைவிட நான்‌ நன்றாக ஆடுவேன்‌. பார்க்கிறாயா?" என்று 
சொல்லி முகமூடியைப்‌ பலவந்தமாகப்‌ பிடுங்கி வைத்துக்‌ கொண்டு ஆடினான்‌. அச்சமயம்‌ 
அவனுடைய ஆரவாரத்‌ தடபுடலைப்‌ பார்த்தவர்கள்‌ அவனை மெச்சினார்கள்‌. அவன்‌ ஆடியது 
தான்‌ அதிகப்‌ பொருத்தமாயிருந்தது என்றும்‌ சொன்னார்கள்‌. கம்ஸ வேஷக்காரன்‌ கோபித்துக்‌ 
கொண்டு போய்‌ விட்டான்‌. "அவன்‌ போனால்‌ போகட்டும்‌; நானே உங்களுடன்‌ நகரத்துக்குள்‌ 
வந்து ஆடுகிறேன்‌" என்று வந்தியத்தேவன்‌ ஒப்புக்‌ கொண்டான்‌. நாடக கோஷ்டியார்‌ 
மகிழ்ச்சியுடன்‌ அவனைத்‌ தங்களுடன்‌ சேர்த்துக்‌ கொண்டு சென்றார்கள்‌. 


பழையாறை வீதிகளில்‌ ஆட்டம்‌ பாட்டமெல்லாம்‌ முடிந்த பிறகு வந்தியத்தேவன்‌ ஆதித்த 
கரிகாலர்‌ சொல்லி அனுப்பியபடி வடமேற்றளி ஆலயத்துக்குச்‌ சென்று ஈசான பட்டரைச்‌ 
சந்தித்துப்‌ பேசினான்‌. அவர்‌ அவனைக்‌ கோயிலைச்‌ சுற்றியிருந்த சமணர்‌ முழையில்‌ இருக்கச்‌ 
செய்து, இளவரசி குந்தவைப்‌ பிராட்டியிடம்‌ முன்னால்‌ தெரிவித்து விட்டு ஓடை வழியாக 
அழைத்து வந்தார்‌. 


இந்த விவரங்களைக்‌ கேட்ட இளவரசி வந்தியத்தேவனை வியப்பினால்‌ மலர்ந்த 
கண்களைக்‌ கொண்டு பார்த்து, "வெற்றித்‌ தெய்வமாகிய கொற்றவையின்‌ கருணை இந்தச்‌ 
சோழர்‌ குலத்துக்குப்‌ பரிபூரணமாக இருக்கிறது. ஆகையினாலேதான்‌ இந்தச்‌ சங்கடமான 
நிலைமையில்‌ தங்களை எனக்கு உதவியாகத்‌ தேவி அனுப்பி வைத்திருக்கிறாள்‌!" என்றாள்‌. 


"அரசி! இன்னும்‌ தாங்கள்‌ எந்த விதப்‌ பணியும்‌ எனக்கு இடவில்லையே? என்‌ பூரண 
ஆற்றலைக்‌ காட்டக்‌ கூடிய சமயம்‌ இன்னும்‌ கிட்டவில்லையே!" என்றான்‌ வல்லவரையன்‌. 


"அதைப்‌ பற்றிக்‌ கவலை வேண்டாம்‌. இது காறும்‌ தமக்கு நேர்ந்திருக்கும்‌ அபாயங்கள்‌ 
எல்லாம்‌ ஒன்றுமில்லை என்று சொல்லக்‌ கூடிய அளவு அபாயம்‌ நிறைந்த வேலையைத்‌ தரப்‌ 
போகிறேன்‌!" என்றாள்‌. 


வந்தியத்தேவன்‌ உள்ளம்‌ பொங்கி உடல்‌ பூரித்து நின்றான்‌. அந்தப்‌ பெண்ணரசி இடும்‌ 
பணியை நிறைவேற்றுவதற்காக ஏழு கடல்களைக்‌ கடந்து செல்லவும்‌, ஆயிரம்‌ சிங்கங்களுடன்‌ 
ஆயுதம்‌ இன்றிப்‌ போர்‌ செய்யவும்‌, மேரு பர்வதத்தின்‌ உச்சியில்‌ ஏறி விண்மீன்களைக்‌ கையினால்‌ 
பறித்து எடுத்துக்‌ கொண்டு வரவும்‌ அவன்‌ சித்தமானான்‌. 


அரண்மனை நந்தவனத்தின்‌ மத்தியில்‌ பளிங்கினால்‌ ஆன வஸந்த மண்டபம்‌ ஒன்று 


இருந்தது. அதை நோக்கிக்‌ குந்தவை நடந்தாள்‌. பட்டரும்‌ வந்தியத்தேவனும்‌ இளவரசியைத்‌ 
தொடர்ந்து சென்றார்கள்‌. 


மண்டபத்துக்குள்ளிருந்த மணி மாடம்‌ ஒன்றிலிருந்து குந்தவை ஒரு சிறிய பனை ஓலைத்‌ 
துணுக்கையும்‌ தங்கப்‌ பிடி அமைத்த எழுத்தாணியையும்‌ எடுத்தாள்‌. ஓலைத்‌ துணுக்கில்‌ பின்‌ 
வருமாறு எழுதினாள்‌: 


92 


"பொன்னியின்‌ செல்வ! இந்த ஓலை கண்டதும்‌ உடனே புறப்பட்டு வரவும்‌. விவரங்கள்‌ 
இது கொண்டு வருகிறவர்‌ சொல்லுவார்‌. இவரைப்‌ பூரணமாக நம்பலாம்‌." 


இவ்விதம்‌ எழுதி அடியில்‌ ஆத்தி இலை போன்ற சிறிய சித்திரம்‌ ஒன்று வரைந்தாள்‌. 
ஓலையை வந்தியத்தேவன்‌ கையில்‌ கொடுப்பதற்காக நீட்டியவாறு, "சிறிதும்‌ தாமதியாமல்‌ இந்த 
ஓலையை எடுத்துக்‌ கொண்டு ஈழ நாட்டுக்குச்‌ செல்ல வேண்டும்‌. இளவரசர்‌ 
அருள்மொழிவர்மரிடம்‌ கொடுத்து அவரைக்‌ கையோடு அழைத்து வர வேண்டும்‌!" என்றாள்‌. 


வந்தியத்தேவன்‌ ஆனந்தத்தின்‌ அலைகளினால்‌ மோதப்பட்டுத்‌ தத்தளித்தான்‌. நெடு 
நாளாக அவன்‌ கொண்டிருந்த மனோரதங்கள்‌ இரண்டில்‌ ஒன்று நிறைவேறி விட்டது. சோழர்‌ குல 
விளக்கான இளைய பிராட்டியைச்‌ சந்தித்தாகி விட்டது. அவர்‌ மூலமாகவே இரண்டாவது 
மனோரதமும்‌ நிறைவேறப்‌ போகிறது. இளவரசர்‌ அருள்மொழிவர்மரைச்‌ சந்திக்கும்‌ பேறு 
கிடைக்கப்‌ போகிறது. 


"தேவி! என்‌ மனத்துக்குகந்த பணியையே தருகிறீர்கள்‌. ஓலையை எடுத்துக்‌ கொண்டு 
இப்போதே புறப்படுகிறேன்‌!" என்று சொல்லி ஓலையைப்‌ பெற்றுக்‌ கொள்வதற்காக வலக்‌ 
கரத்தை நீட்டினான்‌. 


குந்தவை ஓலையை அவனிடம்‌ கொடுத்த போது காந்தள்‌ மலரையொத்த அவளுடைய 
விரல்கள்‌ வந்தியத்தேவனுடைய அதிர்ஷ்டக்‌ கையைத்‌ தொட்டன. அவனுடைய மெய்‌ சிலிர்த்தது 
; நெஞ்சு வெடித்து விடும்‌ போலிருந்தது. ஆமிரம்‌ பதினாயிரம்‌ பட்டுப்‌ பூச்சிகள்‌ அவன்‌ முன்னால்‌ 
இறகுகளை அடித்துக்‌ கொண்டு பறந்தன. ஆயிரம்‌ பதினாயிரம்‌ குயில்கள்‌ ஒன்று சேர்ந்து 
இன்னிசை பாடின. மலை, மலையான வண்ண மலர்க்‌ குவியல்கள்‌ அவன்‌ மீது விழுந்து நாலா 
பக்கமும்‌ சிதறின. 


இந்த நிலையில்‌ வந்தியத்தேவன்‌ தலை நிமிர்ந்து குந்தவை தேவியைப்‌ பார்த்தான்‌. 
என்னவெல்லாமோ சொல்ல வேணும்‌ என்று அவனுடைய உள்ளம்‌ பொங்கியது. ஆனால்‌ அதைச்‌ 
சொல்லும்‌ சக்தி உயிரற்ற வெறும்‌ வார்த்தைகளுக்கு ஏது? 


சொல்ல வேண்டியதையெல்லாம்‌ அவனுடைய கண்களே சொல்லின. அச்சமயம்‌ 
வந்தியத்தேவனுடைய கண்கள்‌ புனைந்துரைத்த கவிதைகளுக்கிணையான காதற்‌ 
கவிதைகளைக்‌ காளிதாஸனும்‌ புனைந்ததில்லை, 'முத்தொள்ளாயிரம்‌' இயற்றிய பழந்தமிழ்க்‌ 
கவிஞர்களும்‌ இயற்றியதில்லையென்றால்‌ வேறு என்ன சொல்ல வேண்டும்‌? 


வஸந்த மண்டபத்துக்கு வெளியில்‌ எங்கேயோ சற்று தூரத்தில்‌ காய்ந்த இலைச்‌ 
சருகுகள்‌ சலசலவென்று சப்தித்தன. ஈசான சிவபட்டர்‌ தம்‌ குரலைக்‌ கனைத்துக்‌ கொண்டார்‌. 


வந்தியத்தேவன்‌ இந்த உலகத்துக்கு வந்து சேர்ந்தான்‌! 


ஐம்பதாம்‌அத்தியாயம்‌ 
பராந்தகர்‌ ஆதுரசாலை 


மறு நாள்‌ காலையில்‌ சூரிய பகவான்‌ உதயமாகி உலகத்தை ஒளிமயமாகச்‌ செய்து 
கொண்டிருந்தார்‌. சூரியனுடைய செங்கிரணங்கள்‌ பழையாறை அரண்மனைகளின்‌ 
பொற்கலசங்களின்‌ மீது விழுந்து தகதகா மயமாய்ச்‌ செய்து கொண்டிருந்தன. குந்தவைப்‌ 
பிராட்டியின்‌ மாளிகை முன்றிலில்‌ அம்பாரி வைத்து அலங்கரித்த மாபெரும்‌ யானை ஒன்று வந்து 
நின்றது. குந்தவையும்‌ வானதியும்‌ மாளிகையின்‌ உள்ளேயிருந்து வெளி வந்து மேடைப்‌ படிகளின்‌ 


93 


மீது ஏறி யானையின்‌ மேல்‌ ஏறிக்‌ கொண்டார்கள்‌. படை வீடுகளுக்கு நடுவில்‌ இருந்த பராந்தக 
சோழர்‌ ஆதுர சாலையை நோக்கி யானைப்‌ பூமி அதிரும்படி நடந்து சென்றது. யானைப்‌ பாகன்‌ 
அதனருகில்‌ நடந்து, அதன்‌ நடை வேகத்தைக்‌ குறைத்து அழைத்துச்‌ சென்றான்‌. யானையின்‌ 
மணி ஓசையைக்‌ கேட்டு நகர மாந்தர்‌ தத்தம்‌ வீடுகளுக்குள்ளேயிருந்து விரைந்து வெளி வந்து 
பார்த்தார்கள்‌. பெண்ணரசிகள்‌ இருவரையும்‌ கண்டதும்‌ அவர்கள்‌ முகமலர்ந்து கைகூப்பி நின்று 
முகமன்‌ செலுத்தினார்கள்‌. 


மற்ற வீதிகளைக்‌ கடந்து, யானை, படை வீடுகள்‌ இருந்த நகரத்தின்‌ பகுதியை 
அடைந்தது. அந்த வீதிகளின்‌ தோற்றமே ஒரு தனி மாதிரியாகத்தான்‌ இருந்தது. கொழுத்த 
சேவற்‌ கோழிகள்‌ ஒன்றையொன்று சண்டைக்காகத்‌ தேடிக்‌ கொண்டு சென்றன. வளைந்து 
சுருண்ட கொம்புகளையுடைய ஆட்டுக்‌ கடாக்கள்‌ "போருக்கு வருவோர்‌ யாரேனும்‌ உண்டோ?" 
என்ற பாவனையுடன்‌ அங்குமிங்கும்‌ பார்த்துக்‌ கொண்டு நின்றன. ரோஸம்‌ மிகுந்த வேட்டை 
நாய்களைத்‌ தோல்‌ வாரினாலும்‌ மணிக்‌ கயிறுகளினாலும்‌ வீட்டு வாசல்‌ தூண்களில்‌ 
பிணைத்திருந்தார்கள்‌. சின்னஞ்‌ சிறு பிள்ளைகள்‌ கைகளில்‌ மூங்கில்‌ கழி பிடித்து 
ஒருவரோடொருவர்‌ சிலம்பம்‌ விளையாடிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. சிலம்பக்‌ கழிகள்‌ மோதிக்‌ 
கொண்ட போது, 'சடசடா படபடா' என்ற ஓசைகள்‌ எழுந்தன. 


வீடுகளின்‌ திண்ணைச்‌ சுவர்களிலே காவிக்‌ கட்டிகளினால்‌ விதவிதமான சித்திரக்‌ 
காட்சிகள்‌ வரையப்பட்டிருந்தன. பெரும்பாலும்‌ அவை முருகப்‌ பெருமானுடைய லீலைகளையும்‌, 
சோழ மன்னர்களின்‌ வாழ்க்கை வரலாறுகளையும்‌ சித்திரித்தன.அவற்றில்‌ யுத்தக்‌ காட்சிகளே 
அதிகமாயிருந்தன. முருகப்‌ பெருமான்‌ சூரபதுமாசுரனுடைய தலைகளை முளைக்க முளைக்க 
வெட்டித்‌ தள்ளிய காட்சியும்‌, துர்க்கா பரமேசுவரி மகிஷாசுரனை வதம்‌ செய்த காட்சியும்‌ மிகப்‌ 
பயங்கரமாக எழுதப்பட்டிருந்தன. தெள்ளாறு, தஞ்சை, குடமூக்கு, அரிசிலாறு, திருப்புறம்பயம்‌, 
வெள்ளூர்‌, தக்கோலம்‌, சேவூர்‌ முதலிய போர்க்களங்களில்‌ சோழ நாட்டூ வீரர்கள்‌ நிகழ்த்திய 
அற்புத பராக்கிரமச்‌ செயல்கள்‌ திண்ணைச்‌ சுவர்களில்‌ தத்ரூபமாகக்‌ காட்சி அளித்தன. 


இந்தப்‌ படை வீட்டு வீதிகளில்‌ இளவரசிகள்‌ ஏறியிருந்த யானை வந்ததும்‌ ஒரே 
அல்லோல கல்லோலமாயிற்று. சேவல்கள்‌ இறகுகளைச்‌ சடசடவென்று அடித்துக்‌ கொண்டு 
பறந்து, கூரை மீது உட்கார்ந்து கூவின. பிள்ளைகள்‌ ஒருவரையொருவர்‌ கூச்சலிட்டு அழைத்துக்‌ 
கொண்டு ஓடினார்கள்‌. அவரவர்களின்‌ வீட்டுக்‌ கதவுகளைத்‌ தட்டி உள்ளேயிருந்தவர்களுக்குச்‌ 
செய்தி அறிவித்தார்கள்‌. 


படை வீட்டு வீதிகள்‌ வழியாக யானை சென்றபோது வீட்டு வாசல்தோறும்‌ பெண்களும்‌ 
குழந்தைகளும்‌ முதியோர்களும்‌ நின்று "இளையபிராட்டி குந்தவை தேவி வாழ்க!" "சுந்தர 
சோழரின்‌ செல்வத்திருமகள்‌ வாழ்க!" என்று வாழ்த்தி மகிழ்ந்தார்கள்‌. அவர்களில்‌ சிலர்‌ 
யானையைத்‌ தொடர்ந்து செல்லவும்‌ ஆரம்பித்தார்கள்‌. வரவர இக்கூட்டம்‌ அதிகமாகி வந்தது. 
பலவித வாழ்த்தொலிகள்‌ மூலமாகத்‌ தங்கள்‌ மகிழ்ச்சியை அவர்கள்‌ வெளியிட்டுக்‌ கொண்டு 
வந்தார்கள்‌. 


அப்படை வீடுகளில்‌, இலங்கைக்குப்‌ போர்‌ புரியச்‌ சென்றிருந்த வீரர்களின்‌ பெண்டு 
பிள்ளைகளும்‌ பெற்றோர்களும்‌ அச்சமயம்‌ வசித்து வந்தார்கள்‌ என்பதை முன்னமே 
குறிப்பிட்டிருக்கிறோம்‌. அவர்களுடைய நலத்துக்காக ஒரு மருத்துவச்‌ சாலையைக்‌ குந்தவை 
தன்‌ சொந்த நில மான்யங்களின்‌ வருமானத்தைக்‌ கொண்டு ஸ்தாபித்திருந்தாள்‌.சோழ 
குலத்தாரிடம்‌ தம்‌ முன்னோர்களைப்‌ போற்றும்‌ வழக்கம்‌ சிறப்பாக இருந்து வந்தது. குந்தவையின்‌ 
மூதாதைகளில்‌ அவளுடைய பாட்டனாரின்‌ தந்தையான முதற்‌ பராந்தக சக்கரவர்த்தி மிகப்‌ 
பிரசித்தி பெற்றவர்‌. அவருடைய பெயர்‌ விளங்கும்படி குந்தவை தேவி இந்தப்‌ 'பராந்தகர்‌ ஆது 
ரசாலையை ஸ்தாபித்து நடத்தி வந்தாள்‌. அடிக்கடி அந்த வைத்திய சாலைக்கு வரும்‌ 
வியாஜத்தை வைத்துக்‌ கொண்டு போர்‌ வீரர்களின்‌ குடுிம்பத்தாருடைய க்ஷமலாபங்களைப்‌ 
பற்றி அவள்‌ விசாரிப்பது வழக்கம்‌. 


94 


ஆதுர சாலைக்கு அருகில்‌ வந்து சேர்ந்ததும்‌ யானை நின்றது. முன்னங்‌ கால்களை 
முதலில்‌ மடித்துப்‌ பிறகு பின்னங்‌ கால்களையும்‌ மடித்து அது தரையில்‌ படூத்துக்‌ கொண்டது. 
பெண்ணரசிகள்‌ இருவரும்‌ யானை மேலிருந்து பூமியில்‌ இறங்கினார்கள்‌. 


யானை சிறிது நகர்ந்து அப்பால்‌ சென்றதும்‌ ஜனக்‌ கூட்டம்‌, - முக்கியமாகப்‌ பெண்கள்‌ - 
குழந்தைகளின்‌ கூட்டம்‌ தேவிமார்களை நெருங்கிச்‌ சூழ்ந்து கொண்டது. 


"ஆதுர சாலை உங்களுக்கெல்லாம்‌ உபயோகமாயிருக்கிறதல்லவா? வைத்தியர்கள்‌ 
தினந்தோறும்‌ வந்து தேவையானவர்களுக்கு மருந்து கொடுத்து வருகிறார்கள்‌ அல்லவா?" என்று 
இளவரசி கேட்டாள்‌. 


"ஆம்‌, தாயே! ஆம்‌!" என்று பல குரல்கள்‌ மறுமொழி கூறின. 


"மூன்று மாதமாக இருமலினால்‌ கஷ்டப்பட்டுக்‌ கொண்டிருந்தேன்‌. ஒரு வாரம்‌ 
வைத்தியரிடம்‌ மருந்து வாங்கிச்‌ சாப்பிட்டதில்‌ குணமாகி விட்டது!" என்றாள்‌ ஒரு பெண்மணி. 


"அம்மா! என்‌ மகன்‌ மரத்தின்‌ மேல்‌ ஏறி விழுந்து காலை ஒடித்துக்‌ கொண்டான்‌. 
வைத்தியர்‌ கட்டுப்‌ போட்டு விட்டுப்‌ பதினைந்து நாள்‌ மருந்து கொடுத்தார்‌. சுகமாகி விட்டது. 
இப்போது துள்ளி ஓடி விளையாடுகிறான்‌. மறுபடி மரத்தின்‌ மேல்‌ ஏறவும்‌ ஆரம்பித்து விட்டான்‌!" 
என்றாள்‌ இன்னொரு ஸ்திர்‌. 


"என்‌ தாயாருக்குக்‌ கொஞ்ச காலமாகக்‌ கண்‌ மங்கலடைந்து வந்தது. ஒரு மாதம்‌ இந்த 
ஆதுர சாலைக்கு வந்து மருந்து போட்டுக்‌ கொண்டு வந்தாள்‌. இப்போது கண்‌ அவளுக்கு 
நன்றாய்த்‌ தெரிகிறது!" என்றாள்‌ இளம்‌ பெண்‌ ஒருத்தி. 


"பார்த்தாயா வானதி! நம்‌ தமிழகத்தில்‌ வாழ்ந்த முன்னோர்கள்‌ எப்பேர்ப்பட்டவர்கள்‌? 
இன்ன வியாதியை இன்ன மூலிகையினால்‌ தீர்க்கலாம்‌ என்று அவர்கள்‌ எப்படித்தான்‌ 
கண்டுபிடித்தார்களோ தெரியவில்லை!" என்றாள்‌ குந்தவைப்பிராட்டி. 


"ஞானக்‌ கண்‌ கொண்டு பார்த்துத்‌ தான்‌ அவர்கள்‌ இவ்வளவு அதிசயமான மருந்துகளைக்‌ 
கண்டுபிடித்திருக்க வேண்டும்‌. வேறு எப்படி முடியும்‌?" என்றாள்‌ வானதி. 


"எவ்வளவோ அதிசயமான மருந்துகளை அவர்கள்‌ கண்டுபிடித்திருப்பது உண்மைதான்‌. 
ஆனால்‌ உன்னைப்‌ போல்‌ மனோவியாதியினால்‌ வருந்துகிறவர்களுக்கு மருந்து ஒன்றும்‌ 
கண்டுபிடிக்கவில்லையே? என்ன செய்வது?" 


"அக்கா! எனக்கு ஒரு மனோவியாதியும்‌ இல்லை. கருணை கூர்ந்து இவ்விதம்‌ அடிக்கடி 
சொல்லாதிருங்கள்‌! என்‌ தோழிகள்‌ ஓயாது என்னைப்‌ பரிகசித்து என்‌ பிராணனை 
வாங்குகிறார்கள்‌!" 


"நன்றாக வேண்டுமடி உனக்கு! உலகத்தில்‌ ஒரு கவலையும்‌ இல்லாமல்‌ வாழ்ந்து வந்த 
என்‌ தம்பியின்‌ மனம்‌ பேதலிக்கும்படி செய்து விட்டாய்‌ அல்லவா? ஒவ்வொரு தடவையும்‌ 
இலங்கையிலிருந்து ஆள்‌ வரும்போதெல்லாம்‌ உன்‌ உடம்பு எப்படியிருக்கிறது என்று கேட்டு 
அனுப்புகிறானே!"' என்றாள்‌ இளையபிராட்டி. 


இதற்குள்‌ "வைத்தியருக்கு வழி விடுங்கள்‌! வைத்தியருக்கு வழி விடூங்கள்‌!" என்று 
கோஷம்‌ கேட்டது.அங்கே சூழ்ந்து நின்றவர்களைக்‌ காவலர்கள்‌ விலக்கினார்கள்‌. ஆதுர 
சாலையின்‌ வயது முதிர்ந்த தலைமை வைத்தியர்‌ வந்து இளவரசிகளை வரவேற்று உபசரித்தார்‌. 


95 


"வைத்தியரே! கோடிக்கரைப்‌ பக்கத்துக்‌ காடுகளில்‌ சில உயர்ந்த மூலிகைகள்‌ 
இருக்கின்றனவென்று சொன்னீர்‌ அல்லவா? அங்கே போய்‌ வருவதற்காக ஒரு வாலிப வீரரை 
அனுப்பினேனே? அவர்‌ வந்தாரா?" என்று குந்தவை கேட்டாள்‌. 


"ஆம்‌, தாயே! அந்தச்‌ சூடிகையான இளம்‌ பிள்ளை வந்தான்‌. ஈசான சிவபட்டர்‌ அழைத்து 
க்‌ கொண்டு வந்தார்‌. அவனுடன்‌ என்‌ மகன்‌ ஒருவனை அனுப்பி வைக்கிறேன்‌. என்‌ மகன்‌ 
கோடிக்கரையிலிருந்து திரும்பி வந்து விடுவான்‌. தாங்கள்‌ அனுப்பிய வீரன்‌ இலங்கைத்‌ தீவுக்கும்‌ 
போய்‌ வருவதாகச்‌ சொல்கிறான்‌..." 


"இலங்கையிலிருந்து கூடவா மூலிகை கொண்டு வர வேண்டும்‌!" என்று வானதி 
கேட்டாள்‌. 


"ஆம்‌ தாயே! லக்டமணருடைய உயிரைக்‌ காப்பாற்றுவதற்காக அனுமார்‌ சஞ்சீவி பர்வதம்‌ 
கொண்டு வந்த போது கோடிக்கரை வழியாகத்‌ தான்‌ கடலைத்‌ தாண்டினாராம்‌. அப்போது 
சஞ்சீவி மலையிலிருந்து சில மூலிகைகள்‌ கோடிக்கரைக்‌ காட்டில்‌ விழுந்தபடியால்‌ தான்‌ அங்கே 
இன்றைக்கும்‌ நல்ல மூலிகைகள்‌ கிடைக்கின்றன. இலங்கையில்‌ சஞ்சீவி பர்வதமே 
இருந்தபடியால்‌ அங்கே இன்னும்‌ அபூர்வமான மூலிகைகள்‌ கிடைக்கும்‌ அல்லவா? நான்‌ எதிர்‌ 
பார்க்கும்‌ மூலிகைகள்‌ மட்டும்‌ கிடைத்து விட்டால்‌, சக்கரவர்த்தியின்‌ நோயை நானே கட்டாயம்‌ 
குணப்படுத்தி விடுவேன்‌....." 


"கடவுள்‌ கிருபையினால்‌ அப்படியே ஆகட்டும்‌. இப்போது அந்த வாலிபர்கள்‌ இருவரும்‌ 
எங்கே?" 


"உள்ளே இருக்கிறார்கள்‌, அம்மா! பிரயாணத்துக்கு ஆயத்தமாகத்‌ தங்களிடம்‌ விடை 
பெற்றுக்‌ கொண்டு புறப்படக்‌ காத்திருக்கிறார்கள்‌!" 


தலைமை மருத்துவர்‌ அழைத்துச்‌ செல்ல இளவரசிகள்‌ இருவரும்‌ ஆதுர சாலைக்குள்‌ 
சென்றார்கள்‌. அங்கே தாழ்வாரங்களில்‌ மருந்து வாங்கிக்‌ கொண்டு வந்தவர்களையும்‌ மருந்து 
க்காகக்‌ காத்திருப்பவர்களையும்‌ பார்த்துக்‌ கொண்டு நடந்தார்கள்‌. அவர்கள்‌ அனைவரும்‌ 
குந்தவைப்பிராட்டியைப்‌ பார்த்ததும்‌ அகமும்‌ முகமும்‌ மலர்ந்து இவ்வளவு நல்ல மருத்துவ 
சாலையைத்‌ தங்களுக்கு ஏற்படுத்திக்‌ கொடுத்ததற்காக இளவரசியை வாழ்த்தினார்கள்‌. 


தலைமை மருத்துவரின்‌ அறையில்‌ இருவர்‌ காத்திருந்தனர்‌. அவர்களில்‌ நம்‌ 
வந்தியத்தேவன்‌ புதிய முறையில்‌ உடை அணிந்திருந்ததைப்‌ பார்த்து இளையமப்பிராட்டி 
புன்னகை பூத்தாள்‌. வானதிக்கும்‌ அவ்வீரனை ஒருவாறு அடையாளம்‌ தெரிந்து விட்டது. 
குந்தவையின்‌ காதோடு, "அக்கா! குடந்தை ஜோதிடரின்‌ வீட்டில்‌ பார்த்தவர்‌ மாதிரி 
இருக்கிறதே!" என்றாள்‌. 


"அவர்‌ மாதிரிதான்‌ எனக்கும்‌ தோன்றுகிறது. ஜோதிடரைப்‌ பார்த்த பிறகு வைத்தியரிடம்‌ 
வந்திருக்கிறார்‌. உன்‌ மாதிரியே இவருக்கும்‌ ஏதாவது சித்தக்‌ கோளாறு போலிருக்கிறது!" 
என்று சொல்லிவிட்டு, வந்தியத்தேவனைப்‌ பார்த்து, " ஏன்‌ ஐயா! சக்கரவர்த்தியின்‌ உடல்‌ நலத்து 
க்காக மூலிகை கொண்டு வருவதற்கு இலங்கைக்குப்‌ போக ஒப்புக்‌ கொண்டவர்‌ நீர்தானா?" 
என்று கேட்டாள்‌. 


வந்தியத்தேவனுடைய கண்களும்‌ கண்ணிமைகளும்‌ வேறு ஏதோ இரகசிய பாஷையில்‌ 
பேசின. அவன்‌ வாயினால்‌, "ஆம்‌, இளவரசி! நான்தான்‌ இலங்கைக்குப்‌ போகிறேன்‌. ஒருவேளை 
அங்கு இளவரசரைப்‌ பார்த்தாலும்‌ பார்ப்பேன்‌. அவருக்கு ஏதாவது செய்தி சொல்ல வேண்டுமா?" 
என்று கேட்டான்‌. 


96 


"பார்த்தால்‌ அவசியம்‌ இந்தச்‌ செய்தியைச்‌ சொல்லுவீர்‌. கொடும்பாளூர்‌ இளவரசி 
வானதிக்கு உடம்பு சரியாகவே இல்லை. அடிக்கடி நினைவு இழந்து மூர்ச்சை போட்டு 
விழுகிறாள்‌. இளவரசியைச்‌ சுயப்‌ பிரக்ஞையோடு பார்க்க வேண்டுமானால்‌ உடனே புறப்பட்டு வர 
வேண்டும்‌ என்பதாகத்‌ தெரிவிக்க வேண்டும்‌" என்றாள்‌ இளையபிராட்டி. 


"அப்படியே தெரிவிக்கிறேன்‌, அம்மணி!" என்று கூறி வந்தியத்தேவன்‌ வானதியை 
நோக்கினான்‌. 


குந்தவையின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டதும்‌ உண்டான நாணத்தினால்‌ வானதியின்‌ இனிய 
முகம்‌ இன்னும்‌ பன்‌ மடங்கு அழகு பெற்றுப்‌ பொலிந்தது. பொங்கி வந்த நாணத்தையும்‌ 
கூச்சத்தையும்‌ சமாளித்துக்‌ கொண்டு வானதி தட்டுத்‌ தடுமாறி, "ஐயா! அப்படியொன்றும்‌ 
தாங்கள்‌ சொல்லி விடவேண்டாம்‌. ரொம்பவும்‌ தங்களைக்‌ கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. 
கொடும்பாளூர்‌ வானதி, இளையபிராட்டியின்‌ போஷணையில்‌ தினம்‌ நாலு வேளை உண்டு 
உடுத்துச்‌ சுகமாக இருப்பதாகத்‌ தெரியப்படுத்துங்கள்‌" என்றாள்‌. 


"அப்படியே தெரிவித்து விடுகிறேன்‌, அம்மணி!" என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 


"அழகாமிருக்கிறது! நான்‌ கூறியதையும்‌ 'அப்படியே தெரிவிக்கிறேன்‌ என்றீர்‌. இவள்‌ 
சொன்னதையும்‌ 'அப்படியே தெரிவிக்கிறேன்‌' என்று ஒப்புக்‌ கொள்கிறீரே? இரண்டில்‌ ஏதாவது 
ஒன்றுதானே உண்மையாக இருக்க முடியும்‌?" 


"அதனால்‌ என்ன, அம்மணி! வாதி கூறியதையும்‌ பிரதிவாதி சொன்னதையும்‌ அப்படி 
அப்படியே நான்‌ சொல்லி விடுகிறேன்‌. எது உண்மை, எது இல்லை என்பதை இளவரசரே 
நீதிபதியாக இருந்து தீர்மானித்துக்‌ கொள்ளட்டும்‌!" என்று சொன்னான்‌ வந்தியத்தேவன்‌. 


"ஆனால்‌ ஒருவர்‌ சொன்னதை இன்னொருவர்‌ சொன்னதாக மட்டும்‌ மாற்றிச்‌ சொல்லி 
விடவேண்டாம்‌! உமக்குப்‌ புண்ணியம்‌ உண்டு!" என்றாள்‌ வானதி. 


குந்தவை இந்தப்‌ பேச்சை அத்துடன்‌ நிறுத்த விரும்பி, "வைத்தியரே! அரண்மனைத்‌ 
திருமந்திர அதிகாரியிடமிருந்து இவர்களுக்குக்‌ கொடுத்து அனுப்ப ஓலை கிடைத்ததா?" என்று 
கேட்டாள்‌. 


"கிடைத்தது தாயே! 'சக்கரவர்த்திக்கு வைத்தியம்‌ செய்வதற்காக இவர்கள்‌ மூலிகை 
கொண்டு வரப்போவதால்‌ வழியிலுள்ள அரசாங்க அதிகாரிகள்‌ எல்லாரும்‌ இவர்கள்‌ கோரும்‌ 
உதவி செய்ய வேண்டும்‌' என்று பொதுவாக ஓர்‌ ஓலையும்‌, கோடிக்கரைக்‌ கலங்கரைவிளக்கக்‌ 
காவலருக்குத்‌ தனியாக ஓர்‌ ஓலையும்‌ கிடைத்தன. இவர்களிடம்‌ கொடுத்து விட்டேன்‌!" என்றார்‌ 
வைத்தியர்‌. 


"அப்படியானால்‌ ஏன்‌ தாமதம்‌? உடனே புறப்பட வேண்டியதுதானே?" என்றாள்‌ 
இளையபிராட்டி குந்தவை. 


"ஆம்‌; புறப்பட வேண்டியதுதான்‌!" என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 

ஆனால்‌ உடனே புறப்பட்டு விடும்‌ காரியம்‌ அவ்வளவு சுலபமாக இல்லை. 

மருத்துவ சாலையிலிருந்து அவர்கள்‌ வெளியேறி வெளியில்‌ வந்தார்கள்‌. அரச 
குமாரிகளை ஏற்றிச்‌ செல்ல அம்பாரி யானை காத்திருந்தது. வந்தியத்தேவனையும்‌ அவனுடைய 


துணைவனையும்‌ ஏற்றிக்‌ கொண்டு காற்றாகப்‌ பறந்து செல்வதற்கு அரண்மனைக்‌ குதிரைகள்‌ 
இரண்டு துடிதுடித்துக்‌ கொண்டு நின்றன. 


97 


ஆனால்‌ வந்தியத்தேவனுக்குத்‌ திடீர்‌ திடீர்‌ என்று ஏதாவது சந்தேகம்‌ ஏற்பட்டுக்‌ 
கொண்டிருந்தது. குந்தவைக்கும்‌ புதிது புதிதாக எச்சரிக்கை செய்வதற்கு ஏதேனும்‌ விஷயம்‌ 
தோன்றிக்‌ கொண்டிருந்தது. போகும்‌ வழியில்‌ அவர்களுக்கு ஏற்படக்‌ கூடிய அபாயங்களைப்‌ 
பற்றிக்‌ குந்தவை முக்கியமாக எச்சரிக்கை செய்தாள்‌. 


அரசகுமாரிகள்‌ அம்பாரி யானை மீது ஏறிக்‌ கொண்டார்கள்‌. பிறகு வந்தியத்தேவனும்‌ 
அவனுடைய துணைவனும்‌ குதிரைகள்‌ மீது ஏறினார்கள்‌. 


யானை புறப்படுகிற வழியாகத்‌ தோன்றவில்லை. நெடுந்தூரம்‌ பிரயாணம்‌ 
போகிறவர்கள்தான்‌ முதலில்‌ புறப்பட வேண்டும்‌ என்று குந்தவை குறிப்பினால்‌ 
தெரியப்படுத்தினாள்‌. 


வந்தியத்தேவன்‌ மனமின்றித்‌ தயக்கத்துடன்‌ குதிரையைத்‌ திருப்பினான்‌. இன்னும்‌ ஒரு 
முறை ஆவல்‌ ததும்பிய கண்களுடன்‌ இளவரசியைத்‌ திரும்பிப்‌ பார்த்தான்‌. பிறகு குதிரையின்‌ 
பேரில்‌ கோபங்கொண்டவன்‌ போல்‌ சுளீர்‌ என்று ஓர்‌ அடி கொடுத்தான்‌. ரோஸம்‌ மிகுந்த அந்தக்‌ 
குதிரை நாலு கால்‌ பாய்ச்சலில்‌ பிய்த்துக்‌ கொண்டு பறந்து சென்றது. அவனைத்‌ தொடர்ந்து 
போவதற்கு வைத்தியரின்‌ புதல்வன்‌ திணற வேண்டியிருந்தது. 


யானை திரும்பிச்‌ செல்லத்‌ தொடங்கிய பிறகு குந்தவை சிந்தனையில்‌ ஆழ்ந்தாள்‌. இந்த 
மனதுதான்‌ என்ன விசித்திரமான இயல்பை உடையது? மன்னாதி மன்னர்களையும்‌ வீராதி 
வீரர்களையும்‌ நிராகரித்த இந்த மனது வழிப்போக்கனாக வந்த இவ்வாலிபனிடம்‌ ஏன்‌ இவ்வளவு 
சிரத்தை கொள்கிறது? இவன்‌ ஏற்றுக்‌ கொண்ட காரியத்தை வெற்றியுடன்‌ முடித்துக்‌ கொண்டு 
பத்திரமாய்த்‌ திரும்ப வேண்டுமே என்று ஏன்‌ இவ்வளவு கவலைப்படுகிறது?..... 


"அக்கா! என்ன யோசிக்கிறீர்கள்‌?" என்ற வானதியின்‌ குரல்‌ குந்தவையை இந்த 
உலகத்துக்குக்‌ கொண்டு வந்தது. 


"ஒன்றுமில்லை வானதி! அந்த வாலிபனுடைய அகம்பாவ சுபாவத்தைப்‌ பற்றி யோசித்துக்‌ 
கொண்டிருந்தேன்‌. அவனிடம்‌ என்‌ தம்பிக்கு ஏன்‌ செய்தி சொல்லி அனுப்பினோம்‌ என்று 
இப்போது தோன்றுகிறது......." 


"ஆம்‌, அக்கா! அவன்‌ ரொம்பப்‌ பொல்லாதவன்தான்‌! பெரிய கொள்ளைக்காரன்‌ என்று 
கூடச்‌ சொல்லத்‌ தோன்றுகிறது......." 


"அது என்ன? கொள்ளைக்காரன்‌ என்று எதனால்‌ சொல்கிறாய்‌?" 


"சாதாரண கொள்ளைக்காரர்கள்‌ பொன்‌ வெள்ளி முதலிய பயனற்ற பொருள்களைக்‌ 
கொள்ளையடிப்பார்கள்‌. இந்த வாலிபன்‌ சோழ வள நாட்டின்‌ குல தெய்வத்தையே 
கொள்ளையடித்துக்‌ கொண்டு போய்‌ விடுவான்‌ என்று எனக்குப்‌ பயமாயிருக்கிறது. தாங்கள்‌ 
அதற்கு இடங்கொடுக்க மாட்டீர்கள்‌ அல்லவா?" என்று வானதி கூறினாள்‌. 


"அடி கள்ளி! உன்னைப்‌ போல்‌ என்னையும்‌ நினைத்து விட்டாயா? அப்படியெல்லாம்‌ 
ஒருநாளும்‌ நடவாது!" என்றாள்‌ குந்தவை. 


2k 2K 2K 2K 2K 2K 2K 32% PRR OR IRR 


யானை திரும்பிச்‌ சிறிது தூரம்‌ சென்றபோது வீதியில்‌ ஓரிடத்தில்‌ பெண்கள்‌ பலர்‌ 
கூட்டம்‌ கூடி நிற்பதை அரசிளங்குமரிகள்‌ பார்த்தார்கள்‌.யானையை நிறுத்தச்‌ செய்து விட்டு, 
"ஏன்‌ கூட்டம்‌ கூடி நிற்கிறீர்கள்‌? ஏதாவது சொல்ல வேண்டுமா?" என்று இளையபிராட்டி 
குந்தவை கேட்டாள்‌. 


98 


அந்தப்‌ பெண்களில்‌ ஒருத்தி முன்‌ வந்து, "தாயே! இலங்கையில்‌ உள்ள எங்கள்‌ 
புருஷர்களைப்‌ பற்றி ஒரு செய்தியும்‌ இல்லையே! அவர்களுக்கு இங்கிருந்து அரிசி அனுப்பக்‌ 
கூடாதென்று தஞ்சாவூர்க்காரர்கள்‌ தடுத்து விட்டார்களாமே? வயிற்றுக்குச்‌ சாப்பாடு இல்லாமல்‌ 
எப்படி அம்மா, அவர்கள்‌ சண்டை போட முடியும்‌?" என்று கேட்டாள்‌. 


"அதற்காக நீங்கள்‌ கவலைப்படவேண்டாம்‌. மாமல்லபுரம்‌ துறைமுகத்திலிருந்து 
அவர்களுக்கு வேண்டிய தானியம்‌ போய்க்‌ கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர்க்காரர்கள்‌ என்ன 
செய்தாலும்‌, உங்கள்‌ இளவரசர்‌ சும்மா விட்டு விடுவாரா? சோழ நாட்டு மகாவீரர்கள்‌ பட்டினி 
கிடக்கும்படி பார்த்துக்‌ கொண்டிருந்து விடுவாரா!" என்றாள்‌ இளையபிராட்டி. 


வேறொரு சந்தர்ப்பமாயிருந்தால்‌, குந்தவை அங்கேயே இறங்கி அந்தப்‌ பெண்களுக்கு 
மேலும்‌ சமாதானம்‌ சொல்லியிருப்பாள்‌.இப்போது அவளுடைய மனம்‌ வேறுவிதமான சஞ்சலத்து 
க்கு உள்ளாகியிருந்த படியால்‌ தனிமையை விரும்பினாள்‌. யானை அரண்மனையை நோக்கிச்‌ 
சென்றது. 


ஐம்பத்தோராம்‌ அத்தியாயம்‌ 
மாமல்லபுரம்‌ 


நேயர்கள்‌ ஏற்கெனவே நன்கு அறிந்துள்ள மாமல்லபுரத்துக்கு இப்போது அவர்களை 
அழைத்துச்‌ செல்ல விரும்புகிறோம்‌. 


மகேந்திர பல்லவரும்‌ மாமல்ல நரசிம்மரும்‌ இத்துறைமுகப்பட்டினத்தை அற்புதச்‌ 
சிற்பவேலைகளின்‌ மூலம்‌ ஒரு சொப்பனபுரியாகச்‌ செய்த காலத்திற்குப்‌ பிறகு இப்போது 
முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலேயே ஆகி விட்டன. 


நகரத்தின்‌ தோற்றம்‌ ஓரளவு மங்கியிருக்கிறது. மாறுதல்‌ நம்‌ மனத்துக்கு மகிழ்ச்சி 
தரவில்லை. 


மாடமாளிகைகள்‌ இடிந்து விழுந்து பாழடைந்து கிடக்கின்றன. வீதிகளிலும்‌ 
துறைமுகத்திலும்‌ முன்போல்‌ அவ்வளவு ஜனக்கூட்டம்‌ இல்லை. வர்த்தகப்‌ பெருக்கமும்‌ 
அவ்வளவாக இல்லை. பெரிய பெரிய பண்டக சாலைகள்‌ இல்லை. வீதிகளிலெல்லாம்‌ ஏற்றுமதி 
இறக்குமதிப்‌ பண்டங்கள்‌ மலை மலையாகக்‌ குவிந்திருக்கவில்லை. 


கடல்‌ பூமிக்குள்‌ புகுந்து ஆழம்‌ மிகுந்த கால்வாயாக அமைந்து கப்பல்கள்‌ வந்து 
பத்திரமாய்‌ நிற்பதற்குரிய இயற்கைத்‌ துறைமுகமாக இருந்ததை முன்னர்‌ பார்த்தோம்‌. 
இப்போது அந்தக்‌ கால்வாயில்‌ மணல்‌ அடித்து அடித்துத்‌ தூர்ந்து போய்‌ ஆழம்‌ வெகுவாகக்‌ 
குறைந்து போயிருக்கிறது. ஆழமற்ற அக்கடற்கழியில்‌ சிறிய படகுகளும்‌ ஓடங்களும்தான்‌ 
வரக்கூடும்‌. நாவாய்களும்‌ மரக்கலங்களும்‌ சற்றுத்‌ தூரத்தில்‌ கடலிலே தான்‌ நிற்க வேண்டும்‌. 
படகுகளில்‌ வர்த்தகப்‌ பொருள்களை ஏற்றிச்‌ சென்று அந்த மரக்கலங்களில்‌ சேர்ப்பிக்க 
வேண்டும்‌. 


மேலே கூறிய இடைக்‌ காலத்தில்‌ மாமல்லபுரம்‌ சில புதிய சிறப்புக்களையும்‌ 
அடைந்திருந்ததைக்‌ குறிப்பிட வேண்டும்‌.முக்கியமாக கடற்கரையோரத்தில்‌ விளங்கிய அழகிய 
கற்கோயில்‌ நம்‌ கண்களையும்‌ கருத்தையும்‌ கவர்கின்றது. அது மகேந்திரன்‌ - மாமல்லன்‌ 
காலத்தில்‌ அமைக்கப்பட்ட குன்றுகளைக்‌ குடைந்தெடுத்த கோவில்களைப்‌ போன்றதல்ல. 


99 


குன்றுகளிலிருந்து கற்களைப்‌ பெயர்த்துக்‌ கொண்டு வந்து கட்டப்பட்ட கோயில்‌. சமுத்திர 
ராஜனுடைய தலையில்‌ சூட்டப்பட்ட அழகிய மணிமகுடத்தைப்‌ போல்‌ விளங்குகிறது. அடடா! 
அந்தக்‌ கோயில்‌ அமைப்பின்‌ அழகை என்னவென்று சொல்வது? 


இதைத்‌ தவிர நகரத்தின்‌ நடுவே மூவுலகும்‌ அளந்த பெருமாள்‌ சயனித்திருக்கும்‌ 
விண்ணகரக்‌ கோயில்‌ ஒன்றும்‌ காட்சி அளிக்கிறது. சைவத்தையும்‌ வைஷ்ணவத்தையும்‌ இரு 
கண்களைப்‌ போல எண்ணிப்‌ போற்றி வளர்த்த பரமேசுவர பல்லவன்‌ திருப்பணி செய்த 
விண்ணகரம்‌ அது. திருமங்கையாழ்வார்‌ இந்தக்‌ கோயிலுக்கு வந்து தலசயன பெருமாளைத்‌ 
தரிசித்துப்‌ பக்தி வெள்ளம்‌ பெருக்கெடுத்து ஓடும்‌ தமிழ்ப்‌ பாடல்களைப்‌ பாடியிருக்கிறார்‌. 
அவருடைய காலத்திலேகூடப்‌ பல்லவ சாம்ராஜ்யம்‌ பெருகி வளர்ந்த சிறப்புடன்‌ விளங்கியது 
என்பதையும்‌ மாமல்லபுரம்‌ செல்வம்‌ கொழிக்கும்‌ துறைமுகமாக விளங்கியது என்பதையும்‌ 
பின்வரும்‌ பாசுரத்தின்‌ மூலம்‌ நன்கு அறியலாம்‌:- 


"புலன்கொள்‌ நிதிக்குவை யொடு 
புழைக்கை மா களிற்றினமும்‌ 
நலங்கொள்‌ நவமணிக்‌ குவையும்‌ 
சுமந்தெங்கும்‌ நான்‌ றொசிந்து 
கலங்கள்‌ இயங்கும்‌ மல்லைக்‌ 
கடல்‌ மல்லைத்‌ தலசயனம்‌ 
வலங்கொள்‌ மனத்தா ரவரை 
வலங்கொள்‌ என்‌ மட நெஞ்சே!" 


திருமங்கையாழ்வாரின்‌ காலத்துக்குப்‌ பிற்பட்ட நூறாண்டுக்‌ காலத்தில்‌ பல்லவ 
சாம்ராஜய சூரியன்‌ அஸ்தமித்துவிட்டது. 'கல்வியில்‌ இணையில்லாத காஞ்சி' மாநகரின்‌ சிறப்பும்‌ 
குறைந்து விட்டது. 'கலங்கள்‌ இயங்கும்‌ கடல்‌ மல்லை'யின்‌ வர்த்தக வளமும்‌ குன்றி வந்தது. 


ஆனால்‌ தமிழகத்துக்கு அழியாப்‌ புகழ்‌ அளிப்பதற்கென்று அமைந்த அந்த அமர நகரத்தின்‌ 
அற்புதச்‌ சிற்பக்‌ கலைகளுக்கு மட்டும்‌ எந்தவிதக்‌ குறைவும்‌ நேரவில்லை. பாறைச்‌ சுவர்களில்‌ 
செதுக்கப்பட்ட சித்திர விசித்திரமான சிற்பங்களும்‌ குன்றுகளைக்‌ குடைந்து எடுத்து அமைத்த 
விமான ரதங்களும்‌ முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால்‌ அவற்றை அமைத்த காலத்தில்‌ விளங்கியது 
போலவே இன்றைக்கும்‌ புத்தம்‌ புதியனவாக விளங்கின. பண்டங்களை ஏற்றுமதி செய்வதற்காக 
வந்த வர்த்தகர்களின்‌ கூட்டத்தைக்‌ காட்டிலும்‌ சிற்பச்‌ செல்வங்களைக்‌ கண்டு களித்துப்‌ 
போவதற்காக வந்த ஜனக்‌ கூட்டம்‌ அதிகமாயிருந்தது. 


2k 2K 2K 2K 2K 2K 2K 2 2K SRK 2K ROR PRR PRIOR 


மாமல்லபுரத்து வீதிகளின்‌ வழியாக இரட்டைக்‌ குதிரைகள்‌ பூட்டிய அழகிய விமான ரதம்‌ 
ஒன்று சென்றது.குதிரைகளின்‌ அலங்காரங்களும்‌, ரதத்தின்‌ வேலைப்பாடுகளும்‌, பொன்‌ தகடு 
வேய்ந்து மாலை வெயிலில்‌ மற்றொரு சூரியனைப்‌ போல்‌ பிரகாசித்த ரதத்தின்‌ மேல்‌ விதானமும்‌ 
அதில்‌ இருந்தவர்கள்‌ அரச குலத்தினராயிருக்க வேண்டும்‌ என்பதை உணர்த்தின. 


ஆம்‌; அந்தப்‌ பொன்‌ ரதத்தின்‌ விசாலமான உட்புறத்தில்‌ அரசகுலத்தினர்‌ மூவர்‌ 
அமர்ந்திருந்தார்கள்‌. அவர்களில்‌ ஒருவன்‌ தான்‌, வீராதி வீரனும்‌ சுந்தர சோழரின்‌ மூத்த 
குமாரனுமான ஆதித்த கரிகாலன்‌. மிக இளம்பிராயத்திலேயே இவன்‌ போர்க்களத்துக்குச்‌ 
சென்று செயற்கரும்‌ வீரச்‌ செயல்கள்‌ புரிந்தான்‌. மதுரை வீரபாண்டியனை இறுதிப்‌ போரில்‌ 
கொன்று, "வீரபாண்டியன்‌ தலை கொண்ட கோப்பரகேசரி" என்று பட்டப்‌ பெயர்‌ பெற்றான்‌. 
வீரபாண்டியன்‌ வீர சொர்க்கம்‌ அடைந்து பாண்டிய நாடு சோழ சாம்ராஜ்யத்தின்‌ கீழ்‌ வந்த 
உடனடியாகத்தான்‌ சுந்தரசோழர்‌ நோய்வாய்ப்பட்டார்‌. ஆதித்த கரிகாலனே அடூத்த பட்டத்து 
க்கு உரியவன்‌ என்பதை ஐயமற நிலைநாட்ட அவனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம்‌ செய்வித்தார்‌. 


100 


அது முதலாவது கல்வெட்டுக்களில்‌ தன்‌ பெயரைப்‌ பொறித்துச்‌ சாஸனம்‌ அளிக்கும்‌ உரிமையும்‌ 
ஆதித்த கரிகாலன்‌ பெற்றான்‌. 


பின்னர்‌, தொண்டை மண்டலத்தை இரட்டை மண்டலத்துக்‌ கன்னர தேவனுடைய 
ஆதிக்கத்திலிருந்து முழுதும்‌ விடுவிக்கும்‌ பொருட்டு ஆதித்த கரிகாலன்‌ வடநாட்டுக்குப்‌ 
பிரயாணமானான்‌. அங்கேயும்‌ பல போர்க்களங்களில்‌ செயற்கரும்‌ வீரச்‌ செயல்களைப்‌ 
புரிந்தான்‌. இரட்டை மண்டலத்துப்‌ படைகளை வட பெண்ணைக்கு வடக்கே துரத்தியடித்தான்‌. 
மேலும்‌ வடதிசையில்‌ படையெடுத்துச்‌ செல்வதற்குப்‌ படை பலத்தைப்‌ பெருக்கிக்‌ கொள்ளுதல்‌ 
அவசியமாயிற்று. ஆதலின்‌ காஞ்சியில்‌ வந்து தங்கிப்‌ படை திரட்டவும்‌ மற்றும்‌ படையெடுப்புக்கு 
அவசியமான ஆயுத தளவாட சாமக்ரியைகளைத்‌ திரட்டவும்‌ தொடங்கினான்‌. இந்த நிலையில்‌ 
பழுவேட்டரையர்கள்‌ அவனுடைய முயற்சிக்குத்‌ தடங்கல்‌ செய்யத்‌ தொடங்கினார்கள்‌. 
இலங்கைப்‌ போர்‌ முடிந்த பிறகுதான்‌ வடநாட்டுப்‌ படையெடுப்புத்‌ தொடங்கலாம்‌ என்று 
சொன்னார்கள்‌. இன்னும்‌ பலவிதமான வதந்திகளும்‌ காற்றிலே மிதந்து வரத்‌ தொடங்கின. 
இலங்கையில்‌ போர்‌ செய்யச்‌ சென்றுள்ள படைக்குச்‌ சோழ நாட்டிலிருந்து வேண்டிய உணவுப்‌ 
பொருள்‌ போகவில்லையென்று தெரிந்தது. இதனாலெல்லாம்‌ ஆதித்த கரிகாலனுடைய வீர 
உள்ளம்‌ துடித்துக்‌ கொந்தளித்துக்‌ கொண்டிருந்தது. 


நமது கதை நடந்த காலத்துக்கு முன்னும்‌ பின்னும்‌ சுமார்‌ முந்நூறு ஆண்டூ காலத்தில்‌ 
தமிழ்‌ அன்னையின்‌ திருவயிற்றில்‌ இதிகாச காவியங்களில்‌ நாம்‌ படிக்கும்‌ மகா வீரர்களையொத்த 
வீரப்‌ புதல்வர்கள்‌ தோன்றிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. வீமனையும்‌ அர்ச்சுனனையும்‌ பீஷ்மரையும்‌ 
துரோணரையும்‌ கடோத்கஜனையும்‌ அபிமன்யுவையும்‌ ஒத்த வீரர்கள்‌ தமிழகத்தில்‌ 
அவதரித்தார்கள்‌. உலகம்‌ வியக்கும்படியான தீரச்‌ செயல்களைப்‌ புரிந்தார்கள்‌. போரில்‌ 
அடைந்த ஒவ்வொரு வெற்றியும்‌ இவர்களுடைய தோள்களுக்கு மேலும்‌ வலி அளித்தன. வயது 
முதிர்ந்த கிழவர்கள்‌ மலையைப்‌ பெயர்த்தெடுக்கும்‌ வலிமை பெற்றிருந்தார்கள்‌. பிராயம்‌ ஆகாத 
இளம்‌ வாலிபர்கள்‌ காற்றில்‌ ஏறிச்‌ சென்று வான முகட்டை அடைந்து விண்மீன்களை உதிர்க்கும்‌ 
ஆற்றல்‌ பெற்றிருந்தார்கள்‌. 


இப்படிப்பட்ட வீரர்கள்‌ இருவர்‌ அச்சமயம்‌ ஆதித்த கரிகாலன்‌ ஏறிச்‌ சென்ற ரதத்தில்‌ 
அவனுடன்‌ சம ஆசனத்தில்‌ உட்கார்ந்திருந்தார்கள்‌. 


இவர்களில்‌ ஒருவர்‌ திருக்கோவலூர்‌ மலையமான்‌. இவர்‌ ஆண்ட மலையமானாடூ 
வழக்கத்தில்‌ பெயர்‌ சுருங்கி 'மலாடூ' என்றும்‌ 'மிலாடூ' என்றும்‌ வழங்கியது. ஆகையால்‌ இவருக்கு 
'மிலாடுடையார்‌' என்ற பட்டப்‌ பெயர்‌ ஏற்பட்டிருந்தது. 


சுந்தர சோழ சக்கரவர்த்தியின்‌ இரண்டாவது பத்தினியாகிய வானமாதேவி இவருடைய 
செல்வத்‌ திருமகள்தான்‌. எனவே, ஆதித்த கரிகாலனுடைய பாட்டனார்‌ இவர்‌. முதிர்ந்த 
பிராயத்திலும்‌ நிறைந்த அறிவிலும்‌ இவர்‌ கெளரவர்களின்‌ பாட்டனாரான பீஷ்மரை ஒத்திருந்தார்‌. 
ஆதித்த கரிகாலன்‌ இவரிடம்‌ பெரும்‌ பக்தி வைத்திருந்த போதிலும்‌ இவருடைய புத்திமதி சில 
சமயம்‌ அந்த வீர இளவரசனின்‌ பொறுமையைச்‌ சோதித்தது. 


ரதத்தில்‌ இருந்தவர்களில்‌ இன்னொருவன்‌ பார்த்திபேந்திரன்‌. இவன்‌ பழைய பல்லவர்‌ 
குலத்திலிருந்து கிளை வழி ஒன்றில்‌ தோன்றியவன்‌. ஆதித்த கரிகாலனை விட வயதில்‌ சிறிது 
மூத்தவன்‌. அரசுரிமை அற்றவனாதலால்‌ போர்க்களத்தில்‌ தன்‌ ஆற்றலைக்‌ காட்டி வீரப்‌ புகழை 
நிலை நாட்ட விரும்பினான்‌. ஆதித்த கரிகாலனைச்‌ சென்றடைந்தான்‌. வீரபாண்டியனோடு 
நடத்திய போரில்‌ ஆதித்த கரிகாலனுக்கு வலது கையைப்‌ போல இருந்து உதவி புரிந்தான்‌. 
இதனால்‌ ஆதித்த கரிகாலனுடைய அந்தரங்க நட்புக்கு உரியவனானான்‌. வீரபாண்டியன்‌ 
விழுந்த நாளிலிருந்து இருவரும்‌ இணை பிரியாத்‌ தோழர்கள்‌ ஆனார்கள்‌. 


இந்த மூவரும்‌ ரதத்தில்‌ சென்றபோது தஞ்சாவூரிலிருந்து பராபரியாக வந்த 
செய்திகளைப்‌ பற்றியே பேசிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 


101 


"இந்தப்‌ பழுவேட்டரையர்களின்‌ அகம்பாவத்தை இனிமேல்‌ என்னால்‌ ஒரு கணமும்‌ 
சகித்துக்‌ கொண்டிருக்க முடியாது. நாளுக்கு நாள்‌ அவர்கள்‌ வரம்பு கடந்து போகிறார்கள்‌. நான்‌ 
அனுப்பிய தூதன்‌ பேரில்‌ 'ஒற்றன்‌' என்ற குற்றம்‌ சுமத்துவதற்கு இவர்களுக்கு எத்தனை அகந்தை 
இருக்க வேண்டும்‌? அவனைப்‌ பிடித்துக்‌ கொடுப்பவர்களுக்கு ஆயிரம்‌ பொன்‌ வெகுமதி 
கொடுப்பதாகப்‌ பறையறைவித்தார்களாமே? இதையெல்லாம்‌ நான்‌ எப்படிப்‌ பொறுக்க முடியும்‌? 
என்‌ உறையிலுள்ள வாள்‌ அவமானத்தில்‌ குன்றிப்‌ போயிருக்கிறது. நீங்களோ பொறுமை 
உபதேசம்‌ செய்கிறீர்கள்‌!'' என்றான்‌ ஆதித்த கரிகாலன்‌. 


"பொறுமை உபதேசம்‌ நான்‌ செய்யவில்லை. ஆனால்‌ இந்த மாதிரி முக்கியமான 
காரியத்துக்கு வந்தியத்தேவனை அனுப்ப வேண்டாம்‌ என்று மட்டும்‌ அப்போதே சொன்னேன்‌. 
அந்தப்‌ பதற்றக்காரன்‌ காரியத்தைக்‌ கெடுத்து விடுவான்‌ என்று எனக்குத்‌ தெரியும்‌! வாளை 
வீசவும்‌ வேலை எறியவும்‌ மட்டும்‌ தெரிந்திருந்தால்‌ போதுமா? இராஜ காரியமாகத்‌ தூது 
செல்கிறவனுக்குப்‌ புத்திக்‌ கூர்மை இருக்க வேண்டும்‌..." என்று கூறினான்‌ பார்த்திபேந்திரன்‌. 


இளவரசன்‌ கரிகாலன்‌ வந்தியதேவனிடம்‌ காட்டிய அபிமானம்‌ பார்த்திபேந்திரனுக்குப்‌ 
பிடிப்பதில்லை. எப்போதும்‌ அவனைப்‌ பற்றி ஏதாவது குறை சொல்லிக்‌ கொண்டிருப்பான்‌. அவன்‌ 


செய்யும்‌ எந்தக்‌ காரியத்திலும்‌ குற்றம்‌ கண்டுபிடிப்பான்‌. ஆகையால்‌ இந்தச்‌ சந்தர்ப்பத்திலும்‌ 
அவ்வாறு குற்றம்‌ சொன்னான்‌. 


"ஆரம்பித்து விட்டாயா, உன்‌ கதையை? வந்தியத்தேவன்‌ பேரில்‌ ஏதாவது சொல்லிக்‌ 
கொண்டிராவிட்டால்‌ உனக்குப்‌ பொழுது போகாது. அவனுக்குப்‌ புத்திக்‌ 
கூர்மையில்லாவிட்டால்‌ வேறு யாருக்கு இருக்கிறது? எந்த விதத்திலாவது, எப்படியாவது, 
சக்கரவர்த்தியிடம்‌ நேரில்‌ ஓலையைக்‌ கொடுத்து விடவேண்டும்‌ என்று நான்‌ இட்ட கட்டளையை 
அவன்‌ நிறைவேற்றி விட்டான்‌. அதனால்‌ பழுவேட்டரையர்கள்‌ கோபங்கொண்டிருக்கிறார்கள்‌. 
இதில்‌ வந்தியத்தேவனின்‌ தவறு என்ன?" என்று ஆதித்த கரிகாலன்‌ கேட்டான்‌. 


"தாங்கள்‌ சொல்லி அனுப்பிய காரியத்தோடு அவன்‌ நின்றிருக்க மாட்டான்‌. வேறு 
வேண்டாத காரியங்களிலும்‌ தலையிட்டிருப்பான்‌!'' என்றான்‌ பார்த்திபேந்திரன்‌. 


"நீ சற்றுச்‌ சும்மாயிரு! தாத்தா! ஏன்‌ இப்படி மெளனமாயிருக்கிறீர்கள்‌? தங்களுடைய 
கருத்து என்ன? ஒரு பெரும்‌ படை திரட்டிக்‌ கொண்டு சென்று தஞ்சாவூரிலிருந்து 
சக்கரவர்த்தியை மீட்டு காஞ்சிக்கு அழைத்து வந்துவிட்டால்‌ என்ன? எத்தனை நாள்‌ 
சக்கரவர்த்தியைப்‌ பழுவேட்டரையர்கள்‌ சிறையில்‌ வைத்திருப்பது போல வைத்திருப்பதை நாம்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருப்பது? எத்தனை நாள்‌ பழுவேட்டரையர்களுக்குப்‌ பயந்து காலம்‌ கழிப்பது 
?" என்று பொங்கினான்‌ ஆதித்த கரிகாலன்‌. 


தம்‌ வாழ்‌ நாளில்‌ அறுபத்தாறு போர்க்களங்களைக்‌ கண்டு அனுபவம்‌ பெற்றவரான 
திருக்கோவலூர்‌ மலையமான்‌ - மிலாடூடையார்‌ - மறுமொழி சொல்லுவதற்காகத்‌ 
தொண்டையைக்‌ கனைத்துக்‌ கொண்டார்‌. இதற்குள்‌ எதிரே கடல்‌ அலைகள்‌ தெரியவும்‌, 
"முதலில்‌ இந்த ரதத்திலிருந்து இறங்குவோம்‌, தம்பி! வழக்கமான இடத்தில்‌ போய்‌ உட்கார்ந்து 
பேசுவோம்‌. எனக்கு வயது ஆகி விட்டதல்லவா? ஓடுகிற ரதத்தில்‌ பேசுவது எளிதாக இல்லை" 
என்றார்‌. 


102 


ஐம்பத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
கிழவன்‌ கல்யாணம்‌ 


மாமல்லபுரத்துக்‌ கடற்கரையில்‌ சிறிய சிறிய கற்பாறைகள்‌ பல உண்டு. சில சமயம்‌ கடல்‌ 
பொங்கி வந்து அப்பாறைகளின்‌ மீது அலைகள்‌ மோதிக்‌ கொண்டிருக்கும்‌. சில சமயம்‌ கடல்‌ 
பின்வாங்கிச்‌ சென்று அப்பாறைகள்‌ உலருவதற்கு அவகாசம்‌ அளிக்கும்‌. அவற்றில்‌ ஒரு சிறிய 
பாறையையேனும்‌ மாமல்லபுரத்து மகா சிற்பிகள்‌ சும்மா விட்டூவிடவில்லை. அந்தந்தப்‌ 
பாறைக்குத்‌ தகுந்தபடி பெரிதாகவும்‌ சிறிதாகவும்‌ காட்சிகளைக்‌ கற்பனை செய்து அழியாச்‌ சிற்ப 
உருவங்களை அமைத்து வைத்தார்கள்‌. 


அவ்விதம்‌ சிறிய பாறைகள்‌ இரண்டு எதிரெதிராக அமைந்திருந்த இடத்தை ஆதித்த 
கரிகாலனும்‌ மற்ற இருவரும்‌ அணுகினார்கள்‌. ரதத்திலிருந்து இறங்கிச்‌ சென்றார்கள்‌. இரண்டு 
பாறைகளையும்‌ இரண்டு சிம்மாசனங்களாகக்‌ கருதி, கரிகாலனும்‌ மலையமானும்‌ அமர்ந்தார்கள்‌. 
பார்த்திபேந்திரன்‌ அவர்களுக்குச்‌ சற்று அப்பால்‌ நின்றான்‌. அடிக்கடி அலைகள்‌ வந்து 
அவர்களுடைய முழங்கால்‌ வரையில்‌ நனைத்துக்‌ கொண்டிருந்தன. அலைகள்‌ பாறைகளில்‌ 
மோதியபோது எழுந்த திவலைகள்‌ சில சமயம்‌ அவர்கள்‌ மீது முத்து மழையாகப்‌ பொழிந்து 
கொண்டிருந்தன. சற்றுத்‌ தூரத்தில்‌ படகுகள்‌ வரிசை வரிசையாகப்‌ பல்வகைப்‌ பண்டங்களைச்‌ 
சுமந்து கொண்டு கடலைக்‌ கிழித்துக்‌ கொண்டு சென்றன. அப்பண்டங்களைப்‌ படகிலிருந்து 
இறக்கிப்‌ பாய்மரம்‌ விரித்து நின்ற பெரிய மரக்‌ கலங்களில்‌ ஏற்றிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 


"இரட்டை மண்டலப்‌ படையெடுப்புக்காகச்‌ சேகரித்து வைத்த பண்டங்களெல்லாம்‌ 
இலங்கைக்குப்‌ போக வேண்டியிருப்பதை நினைத்தால்‌ என்‌ நெஞ்சம்‌ கொதிக்கிறது!" என்றான்‌ 
பார்த்தி பேந்திரன்‌. 


"பின்னே என்ன செய்கிறது? சோழ நாட்டின்‌ பொறுக்கி எடுத்த வீரர்‌ படைகள்‌ 
இலங்கையில்‌ இருக்கின்றன. அவர்கள்‌ போர்க்களங்களில்‌ வெற்றி மேல்‌ வெற்றி அடைந்து 
வருகிறார்கள்‌. ஆயிரம்‌ வருஷமாக இலங்கை அரசர்கள்‌ வீற்றிருந்து அரசு புரிந்த 
அனுராதபுரத்தைக்‌ கைப்பற்றி ஜயக்கொடி நாட்டியிருக்கிறார்கள்‌. அப்படிப்பட்ட வீரர்கள்‌ 
பட்டினி கிடந்து சாகும்படி விட்டூுவிடுவதா?" என்றான்‌ ஆதித்த கரிகாலன்‌. 


"அப்படி விட வேண்டும்‌ என்று யார்‌ சொன்னார்கள்‌? உணவுப்‌ பண்டங்கள்‌ அனுப்ப 
வேண்டியதுதான்‌. ஆனால்‌ சோழ நாட்டிலிருந்து நாகப்பட்டினத்‌ துறைமுகத்தில்‌ ஏறிப்‌ போக 
வேண்டும்‌. அல்லது பாண்டிய நாட்டிலிருந்து சேதுக்கரையில்‌ ஏற்றி அனுப்ப வேண்டும்‌. இந்த 
வரண்ட தொண்டை மண்டலத்திலிருந்து போக வேண்டிய அவசியம்‌ என்ன? அதிலும்‌ நாம்‌ 
வடக்கே படையெடுத்துச்‌ செல்வதற்கு இதனால்‌ தடை ஏற்படுமே என்பதை எண்ணிச்‌ 
சொன்னேன்‌!" என்றான்‌ பார்த்தி பேந்திரன்‌. 


"அதை நினைத்தால்‌ எனக்கும்‌ உள்ளம்‌ கொதிக்கத்தான்‌ கொதிக்கிறது. அந்தப்‌ பாவி 
பழுவேட்டரையர்களின்‌ நோக்கம்‌ என்ன தான்‌ என்று தெரியவில்லை. எத்தனை நாள்‌ 
இதையெல்லாம்‌ சகித்துக்‌ கொண்டிருப்பது? தாத்தா! ஏன்‌ இன்னும்‌ பேசாமல்‌ வாயை மூடிக்‌ 
கொண்டிருக்கிறீர்கள்‌? ஏதாவது வாயைத்‌ திறந்து சொல்லுங்கள்‌!" என்றான்‌ கரிகாலன்‌. 


"குழந்தாய்‌! இந்தக்‌ கடல்‌ அலைகள்‌ ஓயாமல்‌ 'ஓ' வென்று சத்தமிடுகின்றன. கடல்‌ 
அலைகளோடு போட்டி போட்டுக்‌ கொண்டு உன்‌ தோழன்‌ பார்த்திபேந்திரனும்‌ 
கூச்சலிடுகிறான்‌. இதற்கு நடுவில்‌ நான்‌ என்னமாய்ப்‌ பேசுவது? எனக்கோ வயதாகித்‌ தள்ளாமை 
வந்து விட்டது...!" என்றார்‌ மலையமான்‌ மிலாடுடையார்‌. 


103 


"பார்த்திபேந்திரா! சற்று நேரம்‌ நீ சும்மா இரு. தாத்தா அவருடைய கருத்தைச்‌ 
சொல்லட்டும்‌!" என்றான்‌ ஆதித்த கரிகாலன்‌. 


"இதோ வாயை மூடிக்‌ கொண்டு விட்டேன்‌. பாவம்‌! தாத்தா தள்ளாத வயதில்‌ மலைக்‌ 
கோட்டையிலிருந்து கீழே இறங்கி இவ்வளவு தூரம்‌ சிரமப்பட்டு வந்திருக்கிறார்‌. அவர்‌ முன்னால்‌ 
நான்‌ வாயைத்‌ திறக்கலாமா? இந்தக்‌ கடலுக்குத்‌ தான்‌ கொஞ்சமும்‌ புத்தியில்லை! ஓயாமல்‌ 
இரைந்து கொண்டிருக்கிறது! இதை அடக்குவார்‌ ஒருவரும்‌ இல்லை. நம்‌ மலை அரசரிடம்‌ 
சமுத்திர ராஜனுக்குக்‌ கொஞ்சமும்‌ பயமில்லை போலிருக்கிறது!" என்றான்‌ பார்த்தி பேந்திரன்‌. 


"தம்பி! பார்த்திபேந்திரா! அப்படியும்‌ ஒரு காலம்‌ இருந்தது. திருக்கோவலூர்‌ 
மலையமான்‌ என்ற பெயரைக்‌ கேட்டு இந்தக்‌ காசினியில்‌ உள்ள அரசர்களெல்லாம்‌ 
நடுநடுங்குவார்கள்‌. இரட்டை மண்டலத்துச்‌ சளுக்கர்களும்‌, வல்லத்து வாண கோவரையர்களும்‌, 
வைதும்பராயர்களும்‌, கங்கர்களும்‌, கொங்கர்களும்‌ மலையமான்‌ பெயரைக்‌ கேட்டதுமே இடி 
முழக்கம்‌ கேட்ட சர்ப்பத்தைப்‌ போல்‌ பொந்தில்‌ ஒளிந்து கொள்வார்கள்‌. சமுத்திர ராஜனும்‌ 
கொஞ்சம்‌ அடக்க ஒடுக்கமாகத்தான்‌ இருப்பான்‌. இந்த உடம்பு கொஞ்சம்‌ தளர்ச்சி அடைந்தது 
ம்‌ இப்போது எல்லாரும்‌ துள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள்‌. ஆயிரம்‌ வருஷத்துப்‌ பழங்குடியைச்‌ 
சேர்ந்த என்னை நேற்றைக்கு மேற்கேயிருந்து வந்த பழுவேட்டரையர்கள்‌ ஒழித்துவிடப்‌ 
பார்க்கிறார்கள்‌! அது ஒரு நாளும்‌ நடக்கப்‌ போவதில்லை! கரிகாலா! பழுவேட்டரையர்களின்‌ 
நோக்கம்‌ இன்னதென்று தெரியவில்லை என்பதாகச்‌ சற்று முன்னால்‌ சொன்னாய்‌ அல்லவா! 
அவர்களுடைய நோக்கம்‌ இன்னதென்று நான்‌ சொல்லுகிறேன்‌, கேள்‌! உன்னையும்‌ உன்‌ 
சகோதரனையும்‌ தனித்‌ தனியே பலவீனப்படுத்துவதுதான்‌ அவர்களுடைய நோக்கம்‌. 
இலங்கையில்‌ உன்‌ தம்பி அருள்மொழி தோல்வி அடைய வேண்டும்‌. அதனால்‌ அவனுக்கு 
அவமானம்‌ நேர வேண்டும்‌. இங்கே உனக்கு உன்‌ தம்பியின்‌ பேரில்‌ கோபம்‌ ஏற்பட வேண்டும்‌. 
நீங்கள்‌ இரண்டு பேரும்‌ சண்டை போட்டுக்‌ கொள்ள வேண்டும்‌. அதைப்‌ பார்த்து இந்தக்‌ கிழவன்‌ 
வேதனைப்‌ படவேண்டும்‌! இதுதான்‌ அவர்களுடைய அந்தரங்க நோக்கம்‌ வ்‌ என்று 
மிலாடுடையார்‌ ஆத்திரத்துடன்‌ சொல்லி வருகையில்‌ கரிகாலன்‌ குறுக்கிட்டான்‌. 


"இந்த நோக்கத்தில்‌ அவர்கள்‌ ஒரு நாளும்‌ வெற்றி அடையப்‌ போவதில்லை, தாத்தா! 
என்‌ தம்பியையும்‌ என்னையும்‌ யாராகிலும்‌ பிரிக்க முடியாது. அருள்மொழிக்காக நான்‌ உயிரையும்‌ 
விடுவேன்‌. எனக்கு ஒவ்வொரு சமயம்‌ தோன்றுகிறது; - கப்பல்‌ ஏறி நானும்‌ இலங்கைக்குப்‌ 
போகலாமா என்று. அங்கே அவன்‌ என்ன கஷ்டப்பட்டுக்‌ கொண்டிருக்கிறானோ என்னமோ! 
நான்‌ இங்கே சுகமாக உண்டு உடுத்து அரண்மனையில்‌ தூங்கிக்‌ கொண்டு காலங்கழிக்கிறேன்‌. 
என்‌ வாளும்‌ வேலும்‌ துருப்பிடித்துப்‌ போகின்றன. ஒவ்வொரு கணமும்‌ எனக்கு ஒரு யுகமாய்ப்‌ 
போய்க்‌ கொண்டிருக்கிறது. இங்கு இருக்கவே பிடிக்கவில்லை. தாத்தா! சொல்லுங்கள்‌! 
இந்தப்‌ பண்டங்கள்‌ ஏற்றும்‌ கப்பல்களில்‌ ஒன்றில்‌ ஏறி நானும்‌ இலங்கைக்குப்‌ போகட்டுமா?" 
என்று கேட்டான்‌ கரிகாலன்‌. 


அரசே! அருமையான யோசனை! பல நாளாக நான்‌ நினைத்துக்‌ கொண்டிருந்ததைத்‌ 
தாங்களும்‌ சொல்லுகிறீர்கள்‌. புறப்படலாம்‌, வாருங்கள்‌! இதற்குத்‌ தாத்தாவை யோசனை 
கேட்பதில்‌ பயனில்லை. இவரைக்‌ கேட்டால்‌ 'வேண்டாம்‌ பொறு!' என்றுதான்‌ புத்திமதி 
சொல்லுவார்‌! நாளைக்கே நாம்‌ புறப்படலாம்‌. தொண்டை மண்டலப்‌ படையில்‌ பாதியை 
அழைத்துக்‌ கொண்டு போகலாம்‌. இலங்கை யுத்தத்தை ஒரு வழியாக முடித்துக்‌ கொண்டு நேரே 
நாகப்பட்டினத்தில்‌ வந்து இறங்கலாம்‌. இறங்கித்‌ தஞ்சாவூருக்குச்‌ சென்று அந்தப்‌ 
பழுவேட்டரையர்களை ஒரு கை பார்த்து விடலாம்‌...! என்று பார்த்திபேந்திரன்‌ பொறித்துக்‌ 
கொட்டினான்‌. 


"கரிகாலா! பார்த்தாயா? நான்‌ முதலிலேயே என்ன சொன்னேன்‌? இவன்‌ வாயை மூடிக்‌ 
கொண்டிருந்தால்‌ தான்‌ நான்‌ பேசுவேன்‌ என்று சொல்லவில்லையா?" 


104 


"இதோ வாயை மூடிக்‌ கொள்கிறேன்‌, தாத்தா! நீங்கள்‌ சொல்வதையெல்லாம்‌ சொல்லி 
முடியுங்கள்‌!" என்று பார்த்திபேந்திரன்‌ வாயைக்‌ கையினால்‌ பொத்திக்‌ கொண்டான்‌. 


"கரிகாலா! நீ வீராதி வீரன்‌. உன்னைப்‌ போன்ற பராக்கிரமசாலி இந்த வீரத்‌ 
தமிழகத்திலே கூட அதிகம்‌ பேர்‌ பிறந்ததில்லை. என்னுடைய எண்பது பிராயத்துக்குள்‌ நானும்‌ 
எத்தனையோ பெரிய யுத்த களங்களைப்‌ பார்த்திருக்கிறேன்‌. ஆனால்‌ எதிரிகளின்‌ கூட்டத்தில்‌ 
தன்னந்தனியே புகுந்து சென்று உன்னைப்‌ போல்‌ சண்டையிட்ட இன்னொரு வீரனைப்‌ 
பார்த்ததில்லை. சேவூர்ப்‌ பெரும்போர்‌ நடந்தபோது உனக்குப்‌ பிராயம்‌ பதினாறு கூட 
ஆகவில்லை. அந்த வயதில்‌ பகைவர்களின்‌ கூட்டத்தில்‌ நீ புகுந்து சென்ற வேகத்தையும்‌, 
இடசாரி வலசாரியாக வாள்‌ சுழன்ற வேகத்தையும்‌, பகைவர்களின்‌ தலைகள்‌ உருண்ட 
வேகத்தையும்‌ போல்‌ நான்‌ என்றும்‌ பார்த்ததில்லை. இன்னும்‌ என்‌ கண்‌ முன்னால்‌ அந்தக்‌ காட்சி 
நின்று கொண்டிருக்கிறது. உன்னைப்‌ போலவே உன்‌ சிநேகிதன்‌ பார்த்திபேந்திரனும்‌ வீராதி 
வீரன்தான்‌. ஆனால்‌ நீங்கள்‌ இரண்டு பேரும்‌ பதற்றக்காரர்கள்‌; முன்கோபம்‌ உள்ளவர்கள்‌. 
அதனால்‌ உங்களுக்கு யோசிக்கும்‌ சக்தி குறைந்து விடுகிறது. எது செய்ய வேண்டுமோ அதற்கு 
நேர்மாறான காரியத்தைச்‌ செய்யத்‌ தோன்றிவிடுகிறது...." 


"தாத்தா! இம்மாதிரி உபதேசம்‌ தாங்கள்‌ இதற்கு முன்‌ எத்தனையோ தடவை 
செய்திருக்கிறீர்கள்‌..." 


"செய்திருக்கிறேன்‌. ஆனால்‌ ஒன்றும்‌ பயன்படவில்லை என்கிறாயா? பேசாமல்‌ என்னை 
ஊருக்குத்‌ திரும்பிப்‌ போகச்‌ சொல்லுகிறாயா?"' 


"இல்லை, இல்லை! இப்போது நடக்க வேண்டிய காரியம்‌ என்னவென்று சொல்லுங்கள்‌." 


"உன்‌ சகோதரன்‌ அருள்மொழியை உடனே இவ்விடத்துக்கு அழைத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. நீயும்‌ உன்‌ சகோதரனும்‌ பிரிந்திருக்கவே கூடாது..." 


"தாத்தா! இது என்ன யோசனை? அருள்மொழி இங்கே வந்துவிட்டால்‌ இலங்கை யுத்தம்‌ 
என்ன ஆகிறது?" 


"இலங்கை யுத்தம்‌ இப்போது ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கிறது, அனுராதபுரத்தைப்‌ 
பிடித்தாகிவிட்டது. இனி அங்கே மழைக்‌ காலம்‌. இனி நாலு மாதத்திற்கு ஒன்றும்‌ செய்ய 
முடியாது. பிடித்த இடத்தை விட்டுக்‌ கொடாமல்‌ பாதுகாத்து வர வேண்டியதுதான்‌. இதை மற்ற 
தளபதிகள்‌ செய்வார்கள்‌. அருள்மொழி இச்சமயம்‌ இங்கே இருக்க வேண்டியது மிகவும்‌ 
அவசியம்‌. கரிகாலா! உண்மையை மூடி மூடி வைப்பதில்‌ பயன்‌ என்ன? விஜயாலய சோழரின்‌ 
குலத்துக்கும்‌ அவர்‌ அடிகோலிய சோழ சாம்ராஜயத்துக்கும்‌ பேராபத்து வந்திருக்கிறது. நீயும்‌ 
உன்னைச்‌ சேர்ந்தவர்கள்‌ எல்லாரும்‌ இப்போது ஒரே இடத்தில்‌ தங்கிச்‌ சர்வ ஜாக்கிரதையாக 
இருக்க வேண்டும்‌. நம்முடைய பலத்தையெல்லாம்‌ திரட்டி வைத்துக்‌ கொள்ளவும்‌ வேண்டும்‌. 
எப்போது என்ன விதமான அபாயம்‌ வரும்‌ என்று சொல்ல முடியாது......." 


"தாத்தா! இது என்ன இப்படி என்னைப்‌ பயமுறுத்துகிறீர்கள்‌? என்‌ கையில்‌ வாள்‌ 
இருக்கும்‌ வரையில்‌ எனக்கு என்ன பயம்‌? எப்படிப்பட்ட அபாயம்‌ வந்தால்‌ தான்‌ என்ன? 
தன்னந்தனியாக நின்று சமாளிப்பேன்‌. எத்தகைய அபாயத்துக்கும்‌ நான்‌ பயப்படூுகிறவன்‌ 
அல்ல....." 


"பிள்ளாய்‌! நீ எப்படிப்பட்ட தைரியசாலி என்று எனக்குச்‌ சொல்ல வேண்டுமா? ஆயினும்‌, 
திருவள்ளுவர்‌ பெருமான்‌ சொல்லிமிருப்பதையும்‌ சில சமயம்‌ எண்ணிப்‌ பார்க்க வேண்டும்‌. 


"அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அஞ்சுவது அஞ்சல்‌ அறிவார்‌ தொழில்‌!" என்று அந்த 
மகான்‌ சொல்லியிருக்கிறார்‌. போர்க்களத்தில்‌ பகைவர்களுக்கு எதிரெதிரே நின்று போரிடும்‌ 


105 


போது அச்சம்‌ கூடாது. அப்படிப்‌ பயப்படுகிறவன்‌ கோழை. அவ்விதம்‌ பயப்படுகிற பிள்ளை என்‌ 
வம்சத்தில்‌ பிறந்தால்‌ அவனை நானே இந்தக்‌ கிழடாய்ப்‌ போன வலுவிழந்த கையினால்‌ வெட்டிப்‌ 
போட்டு விடுவேன்‌. ஆனால்‌ மறைவில்‌ நடக்கிற சதிகளுக்கும்‌ சூழ்ச்சிகளுக்கும்‌ கண்ணுக்குத்‌ 
தெரியாத அபாயங்களுக்கும்‌ பயப்பட்டேயாக வேண்டும்‌. பயப்பட்டு, அந்தந்த நிலைமைக்குத்‌ 
தகுந்த முன்‌ ஜாக்கிரதையும்‌ செய்து கொள்ள வேண்டும்‌. அரச குலத்தில்‌ பிறந்து சிம்மாசனத்து 
க்கு உரியவர்கள்‌ இது விஷயத்தில்‌ அஜாக்கிரதையாக இருக்கக்‌ கூடாது. இருந்தால்‌ 
நாட்டுக்கே நாசம்‌ விளையும்‌." 


"தாத்தா! அப்படி என்ன இரகசிய அபாயங்களைத்‌ தாங்கள்‌ எதிர்பார்க்கிறீர்கள்‌? சற்று 
விளக்கமாகச்‌ சொன்னால்தானே நாங்கள்‌ ஜாக்கிரதையாயிருக்க முடியும்‌...?" 


"சொல்லத்தான்‌ வருகிறேன்‌. சில நாளைக்கு முன்னால்‌ கடம்பூர்‌ சம்புவரையர்‌ 
மாளிகையில்‌ அர்த்த ராத்திரி வேளையில்‌ ஒரு கூட்டம்‌ நடந்தது. அதற்குப்‌ பெரிய 
பழுவேட்டரையர்‌ வந்திருந்தார்‌. இன்னும்‌ தென்னவன்‌ மழவராயர்‌, குன்றத்தூர்க்‌ கிழார்‌, 
வணங்காமுடி முனையரையர்‌, அஞ்சாத சிங்க முத்தரையர்‌, இரட்டைக்‌ குடை ராஜாளியார்‌ - 
இவர்கள்‌ எல்லாரும்‌ வந்திருந்தார்களாம்‌. என்‌ காதுக்கு வந்தது இந்தப்‌ பெயர்கள்‌ தான்‌. வேறு 
பலரும்‌ வந்திருக்கலாம்‌......"' 


"வந்திருக்கட்டும்‌; அதனால்‌ என்ன? எல்லாரும்‌ நடுநிசி வரையில்‌ கூத்தும்‌ கேளிக்கையும்‌ 
பார்த்துவிட்டு, வயிறு புடைக்கச்‌ சாப்பிட்டு, அதற்கு மேல்‌ மிடாமிடாவாய்க்‌ கள்ளைக்‌ குடித்து 
விட்டுத்‌ தூங்கப்‌ போயிருப்பார்கள்‌. அதைப்‌ பற்றி நமக்கு என்ன. நீங்கள்‌ சொன்ன தாடி மீசை 
நரைத்த கிழடுகள்‌ எல்லாம்‌ கூடிப்‌ பேசி என்ன புரட்டி விடுவார்கள்‌?" 


"கிழடுகளைப்‌ பற்றி உனக்கு இவ்வளவு நல்ல அபிப்பிராயம்‌ இருக்கும்‌ பட்சத்தில்‌ நான்‌ 
என்ன சொல்லி என்ன பயன்‌? நானும்‌ ஒரு கிழவன்‌ தானே? அவர்கள்‌ எல்லாரையும்‌ விடத்‌ 
தொண்டு கிழவன்‌ நான்‌..!"' 


"தாத்தா! கோபம்‌ வேண்டாம்‌. அந்தக்‌ கையினாலாகாத கிழங்களோடூ தங்களை நான்‌ 
சேர்த்து விடுவேனா? சரி, அப்புறம்‌ என்ன நடந்தது, சொல்லுங்கள்‌!" 


"கையினால்‌ ஆகாக்‌ கிழங்கள்‌ என்று மறுபடியும்‌ சொல்லுகிறாய்‌! அவர்களில்‌ தலைமைப்‌ 
பெரிய கிழவன்‌ கொஞ்ச நாளைக்கு முன்புதான்‌ கலியாணம்‌ செய்து கொண்டான்‌ என்பதை 
மறந்து விடாதே! இளம்‌ பெண்ணை மணந்த கிழவனைப்‌ போல்‌ உலகில்‌ அபாயகரமான 
இளைஞன்‌ யாரும்‌ இல்லை என்பதையும்‌ தெரிந்து கொள்‌!" 


கிழவனின்‌ கல்யாணத்தைப்‌ பற்றிய பேச்சுத்‌ தொடங்கியதும்‌ ஆதித்த கரிகாலனுடைய 
முகத்தில்‌ ஒரு விசித்திர மாறுதல்‌ உண்டாகியது. அவனுடைய கண்கள்‌ திடீரென்று சிவந்து 
இரத்த பலி கேட்கும்‌ க்ஷ9த்ர தேவதையைப்‌ போல்‌ விழித்தன.உதடுகள்‌ துடிதுடித்தன. பற்கள்‌ 
நறநறவென்று கடித்துக்‌ கொண்டன. 


இதையெல்லாம்‌ மலையமான்‌ கவனிக்கவில்லை. ஆனால்‌ பார்த்திபேந்திரன்‌ கவனித்துக்‌ 
கொண்டான்‌. 


"அந்தக்‌ கலியாணப்‌ பேச்சு இப்போது என்னத்துக்கு, ஐயா! சம்புவரையர்‌ 
அரண்மனையில்‌ அப்புறம்‌ என்ன நடந்தது என்பதைச்‌ சொல்லுங்கள்‌" என்றான்‌ பல்லவ வீரன்‌. 


"அதைத்தான்‌ சொல்ல வந்தேன்‌ ஆனால்‌ வயதாகிவிட்டது அல்லவா? புத்தி தடுமாறி 
வேறு எங்கேயோ போய்‌ விடுகிறேன்‌.கேள்‌ கரிகாலா! பார்த்திபேந்திரா! நீயும்‌ கேட்டுக்‌ கொள்‌! 
அந்த நள்ளிரவுக்‌ கூட்டம்‌ கிழவர்களின்‌ கூட்டம்‌ மட்டும்‌ அல்ல. சில வாலிபர்களும்‌ அதில்‌ 
இருந்தார்கள்‌. ஒருவன்‌ சம்புவரையன்‌ மகன்‌ கந்தமாறன்‌. இன்னொருவன்‌..." என்று 


106 


தயங்கினதைப்‌ பார்த்து, "யார்‌, தாத்தா? இன்னொருவன்‌ யார்‌?' என்று கரிகாலன்‌ தூண்டிக்‌ 
கேட்டான்‌. 


"உன்னுடைய பெரிய பாட்டனார்‌ கண்டராதித்தருடைய திருக்குமாரன்‌, உன்னுடைய 
சித்தப்பன்‌ - மதுராந்தகத்‌ தேவன்தான்‌!" 


இதைக்‌ கேட்டதும்‌ ஆதித்த கரிகாலனும்‌ பார்த்திபேந்திரனும்‌ கலகலவென்று 
சிரித்தார்கள்‌. 


"இது என்ன சிரிப்பு! இந்தச்‌ சிரிப்புக்குப்‌ பொருள்‌ என்ன? மறுபடியும்‌ என்னைப்‌ 
பரிகசிக்கிறீர்களா?" என்று மிலாடூுடையார்‌ கேட்டார்‌. 


"இல்லை, தாத்தா! இல்லை! மதுராந்தகனைத்‌ தாங்கள்‌ 'வாலிபன்‌' என்கிறீர்களே? 
அதற்காகத்தான்‌ சிரிக்கிறோம்‌. அவன்‌ கிழங்களிலேயெல்லாம்‌ தொண்டுக்‌ கிழடு அல்லவா? 
பழுத்த சிவஞானக்‌ கிழடு அல்லவா?" என்றான்‌ ஆதித்த கரிகாலன்‌. 


"கிழவனுக்குச்‌ சில சமயம்‌ யெளவனம்‌ திரும்பும்‌ என்று நீ கேள்விப்பட்டது இல்லையா? 
அதுபோல்‌ மதுராந்தகனுக்கும்‌ இளமை திரும்பியிருக்கிறது. சில நாள்‌ முன்பு வரையில்‌ 'து 
றவியாகப்‌ போகிறேன்‌; சிவ கைங்கரியம்‌ செய்யப்‌ போகிறேன்‌' என்று சொல்லிக்‌ 
கொண்டிருந்தவன்‌, ஒன்று, இரண்டு, மூன்று என்று கலியாணம்‌ செய்து கொண்டு போகிறான்‌ 
அல்லவா?....."' 


"செய்து கொள்ளட்டும்‌. இன்னும்‌ பல கலியாணம்‌ செய்து கொள்ளட்டும்‌; அதனால்‌ 
என்ன?" 


"தம்பி! மதுராந்தகனின்‌ கலியாணங்கள்‌ சாதாரண கலியாணங்கள்‌ அல்ல. இராஜரீகக்‌ 
கலியாணங்கள்‌. பழுவேட்டரையர்களின்‌ அந்தரங்க சூழ்ச்சியைச்‌ சேர்ந்த கலியாணங்கள்‌...!" 


"தாத்தா! இன்னும்‌ எதற்காக மர்மமாகவே பேசிக்‌ கொண்டிருக்கிறீர்கள்‌? விட்டுச்‌ 
சொல்லுங்கள்‌! பழுவேட்டரையர்கள்‌ என்னதான்‌ விரும்புகிறார்கள்‌? ஊர்‌ ஊராய்ச்‌ சென்று 
அவர்கள்‌ கூட்டம்‌ போடுவதின்‌ நோக்கம்‌ என்ன? மதுராந்தகத்‌ தேவனை வைத்துக்‌ கொண்டு 
என்ன செய்யப்‌ பார்க்கிறார்கள்‌?" என்று ஆதித்த கரிகாலன்‌ கேட்டான்‌. 


"வேறு ஒன்றும்‌ இல்லை. உனக்கும்‌ உன்‌ தம்பிக்கும்‌ இராஜ்ய உரிமை இல்லையென்று 
செய்துவிட்டு, மதுராந்தகனைச்‌ சோழ நாட்டின்‌ சிம்மாசனத்தில்‌ ஏற்ற எண்ணியிருக்கிறார்கள்‌. 
அதற்கு உன்‌ தந்தையின்‌ சம்மதத்தைப்‌ பெறுவதற்காகவே அவரைத்‌ தஞ்சைக்‌ கோட்டையில்‌ 
சிறையில்‌ வைத்திருப்பது போல்‌ வைத்திருக்கிறார்கள்‌!" என்றார்‌ மிலாடுடையார்‌. 


ஐம்பத்து மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
மலையமான்‌ ஆவேசம்‌ 


அறிவைப்‌ போலவே ஆற்றலும்‌ ஆற்றலைப்‌ போல அனுபவமும்‌ பெற்று முதிர்ச்சி 
அடைந்திருந்த திருக்கோவலூர்‌ மலையமான்‌ அரசர்‌ கடைசியாகக்‌ கூறிய வார்த்தைகளைக்‌ 
கேட்டு, ஆதித்த கரிகாலன்‌ மூர்ச்சையடைந்து விழுந்து விடவில்லைதான்‌! ஆயினும்‌ சிறிது நேரம்‌ 
செயல்‌ இழந்து ஸ்தம்பித்து நின்று விட்டான்‌. பார்த்திபேந்திரனும்‌ வாயடைத்துப்‌ போய்‌ 
மெளனமாகி நின்றான்‌.கடலும்‌ ஓசை அடங்கி விட்டதாகத்‌ தோன்றியது. தூரத்தில்‌ படகிலிருந்து 


107 


பண்டங்களை இறக்கி மரக்கலங்களில்‌ ஏற்றுவோரின்‌ 'ஏலேலோ' சத்தங்கூட அச்சமயம்‌ அடங்கி 
நின்று போயிருந்தது. 


வியப்புக்கு இடங்கொடுத்து விட்டதற்காக வெட்கப்பட்ட ஆதித்த கரிகாலன்‌, 
சட்டென்று பாட்டனார்‌ முகத்தை நிமிர்ந்து நோக்கி, "தாத்தா! இப்படியெல்லாம்‌ நாடூ 
நகரங்களில்‌ சிலர்‌ பேசி வருவதாக என்‌ காதிலும்‌ விழுந்தது.அது வெறும்‌ பொய்‌ வதந்தி என்று 
எண்ணியிருந்தேன்‌. நீங்கள்‌ இவ்வளவு நிச்சயமாகச்‌ சொல்கிறீர்களே? தெரிந்து கொண்டுதான்‌ 
சொல்கிறீர்களா? இப்படியும்‌ நடக்கக்கூடூமா!'' என்றான்‌. 


"ஏன்‌ நடக்க முடியாது? உன்‌ பாட்டனாருக்கு முன்னால்‌ உன்‌ பெரிய பாட்டனார்‌ 
கண்டராதித்த தேவர்தானே சோழ நாட்டை ஆண்டார்‌! அவருடைய குமாரனுக்கு உங்களைக்‌ 
காட்டிலும்‌ அதிக உரிமை இந்த ராஜ்யத்தில்‌ உண்டல்லவா?" என்றார்‌ மலையமான்‌ 
மிலாடூடையார்‌. 


"இல்லவே இல்லை! அந்த முழு அசடன்‌, நாலு வார்த்தை பேசத்‌ தெரியாதவன்‌, கையில்‌ 
வாள்‌ எடுத்து அறியாதவன்‌, பெண்ணாய்ப்‌ பிறக்கத்‌ தவறி ஆணாகப்‌ பிறந்தவன்‌ - அவனுக்கு இந்த 
இராஜயம்‌ உரிமையா? பால்‌ மணம்‌ மாறாத பன்னிரண்டாம்‌ பிராயத்தில்‌ போர்க்களம்‌ புகுந்தவர்‌, 
வீர பாண்டியன்‌ தலை கொண்ட சிங்கம்‌, தோல்வி என்பதையே அறியாத வீராதி வீரர்‌, ஆதித்த 
கரிகாலருக்கு உரிமையா? ஐயா! மிலாடூடையாரே! வயதாகி விட்டபடியால்‌, தங்களுடைய 
அறிவு கூட மழுங்கி விட்டதா?" என்று சீறினான்‌ பார்த்திபேந்திரன்‌. 


அவனைக்‌ கரிகாலன்‌ அதட்டி அடக்கி விட்டு, "தாத்தா! எனக்கு இந்த இராஜ்யம்‌ ஒரு 
பொருட்டு அல்ல. வேண்டுமானால்‌ என்‌ கை வாளின்‌ உதவி கொண்டு இதைப்‌ போன்ற பத்து 
இராஜ்யங்களை ஸ்தாபித்துக்‌ கொள்வேன்‌. ஆனால்‌ இதில்‌ நியாயம்‌ எப்படி? முதலிலேயே மது 
ராந்தகனுக்குத்தான்‌ இராஜ்யம்‌ என்று சொல்லியிருந்தால்‌ நான்‌ குறுக்கே நின்றிருக்க 
மாட்டேன்‌. நாடு அறிய, நகரம்‌ அறிய மக்கள்‌ எல்லாரும்‌ அறிய எனக்குத்‌ தான்‌ அரசுரிமை என்று 
இளவரசப்‌ பட்டாபிஷேகம்‌ செய்துவிட்டு, இப்போது எப்படி மாறலாம்‌? உங்களுக்கு இது 
சம்மதமாயிருக்கிறதா?" என்று கேட்டான்‌. 


"எனக்குச்‌ சம்மதமாயில்லை, ஒரு நாளும்‌ நான்‌ சம்மதிக்கப்‌ போவதுமில்லை. நீ 
சம்மதித்து இராஜ்யத்தை மதுராந்தகனுக்குக்‌ கொடுப்பதாகச்‌ சொன்னால்‌, முதலில்‌ உன்னை 
இந்த வாளால்‌ கண்டதுண்டமாய்‌ வெட்டிப்‌ போடுவேன்‌.பிறகு உன்னைப்‌ பத்து மாதம்‌ சுமந்து 
பெற்ற உன்‌ தாயை வெட்டிப்‌ போடுவேன்‌. பிறகு உன்‌ தாயைப்‌ பெற்றவனாகிய நானும்‌ என்‌ 
கையினாலேயே வெட்டிக்‌ கொண்டு சாவேன்‌. என்‌ உடம்பில்‌ உயிர்‌ இருக்கும்‌ வரை இந்தச்‌ 
சோழ ராஜ்யம்‌ உன்னை விட்டுப்‌ போக விடேன்‌!" என்று அந்த வயோதிகர்‌ கர்ஜித்தபோது, 
அவருடைய மங்கிய கண்களில்‌ மின்னொளி வீசியது. உணர்ச்சி ஆவேசத்தில்‌ தளர்ந்து 
போயிருந்த அவர்‌ உடம்பெல்லாம்‌ நடுங்கியது. 


பார்த்திபேந்திரன்‌, "அப்படிச்‌ சொல்லுங்கள்‌, தாத்தா! அப்படிச்‌ சொல்லுங்கள்‌!" என்று 
கூவிக்‌ கொண்டே ஓடிவந்து மலையமானைத்‌ தழுவி கொண்டான்‌. அவனுடைய கண்களில்‌ 
கண்ணீர்‌ பெருகிற்று. 


கரிகாலனும்‌ சற்று நேரம்‌ ஆழ்கடலை நோக்கியவாறு இருந்தான்‌. பிறகு பாட்டனாரைப்‌ 
பார்த்து, "தாத்தா! தங்களுடைய எண்ணம்‌ அதுவானால்‌ தயக்கம்‌ ஏன்‌? உடனே படை திரட்டிக்‌ 
கொண்டு தஞ்சைக்குப்‌ புறப்படுவோம்‌. பழுவேட்டரையர்களையும்‌ மற்றும்‌ அவர்களைச்‌ சேர்ந்த 
மழுவரையர்‌, சம்புவரையர்‌, முத்தரையர்‌, முனையரையர்‌ எல்லோரையும்‌ ஒரேயடியாக ஒழித்து 
விட்டுத்‌ தஞ்சைக்‌ கோட்டையைப்‌ பிடிப்போம்‌. மதுராந்தகனைச்‌ சிறையில்‌ அடைப்போம்‌. 
சக்கரவர்த்தியை விடுதலை செய்வோம்‌. தங்களுடைய ஆசி எங்களுக்கு இருந்தால்‌ போதும்‌, 
நானும்‌ பார்த்திபேந்திரனும்‌ சேர்ந்தால்‌, எங்களை வெல்லக்கூடியவர்கள்‌ இந்தப்‌ பூவுலகில்‌ 
யார்‌?" என்று பெருமிதத்துடன்‌ கூறினான்‌. 


108 


"உங்களை போரில்‌ வெல்ல முடியாது; உண்மைதான்‌. ஆனால்‌ சூழ்ச்சியும்‌ சதியும்‌ 
சேர்ந்து எதிர்த்தால்‌ நீங்கள்‌ என்ன செய்வீர்கள்‌? படையுடன்‌ நீங்கள்‌ தஞ்சையை நெருங்கும்‌ 
போதே, பெற்ற தகப்பனுடன்‌ மகன்‌ யுத்தம்‌ செய்ய வருவதாகக்‌ கதை கட்டி விடூவார்கள்‌! அந்த 
அவமானத்தைத்‌ தாங்காமல்‌ சக்கரவர்த்தி உயிரை விட்டு விட்டார்‌ என்றும்‌ சொல்லி விடுவார்கள்‌. 
அதை நம்புகிற ஜனங்களும்‌ இருக்கக்கூடும்‌ அல்லவா? அந்த நிலைமையில்‌, நீதான்‌ என்ன 
செய்வாய்‌, குழந்தாய்‌! உன்‌ மனமும்‌ தளர்ச்சி அடைந்து விடும்‌! பெற்ற தகப்பனோடு யுத்தம்‌ செய்ய 
வந்தவன்‌ என்ற பழிச்‌ சொல்லை உன்னால்‌ தாங்க முடியுமா?" 


ஆதித்த கரிகாலன்‌ தன்‌ செவிகளைப்‌ பொத்திக்‌ கொண்டு, "சிவ சிவா! கேட்கச்‌ 
சகிக்கவில்லை!" என்றான்‌. 


"அதனால்தான்‌ முதலிலேயே நான்‌ சொன்னேன்‌;-- பெரிய அபாயம்‌ நம்மைச்‌ 
சூழ்ந்திருக்கிறது என்று!" 

"உபாயம்‌ என்ன, தாத்தா! உபாயம்‌ என்ன?" 

"முதலில்‌ இலங்கைக்கு நம்பிக்கையான ஆள்‌ ஒருவனை அனுப்ப வேண்டும்‌. அனுப்பி, 
அருள்மொழியை அழைத்து வரச்‌ செய்ய வேண்டும்‌. அவன்‌ போர்க்களத்தை விட்டு, தன்‌ கீழுள்ள 
போர்‌ வீரர்களை விட்டு, இலேசில்‌ வரமாட்டான்‌. அவன்‌ மனத்தைத்‌ திருப்பி அழைத்து 


வரக்கூடிய ஆற்றல்‌ உள்ளவன்‌ ஒருவனை அனுப்ப வேண்டும்‌......" 


பார்த்திபேந்திரன்‌ முன்‌ வந்து, "ஐயா! நீங்கள்‌ சம்மதம்‌ கொடுத்தால்‌ நானே போய்‌ 
அழைத்து வருகிறேன்‌!" என்றான்‌. 


"அது கரிகாலன்‌ இஷ்டம்‌; உன்‌ இஷ்டம்‌. ஆனால்‌ போகிறவன்‌ வந்தியத்தேவனைப்‌ 
போல்‌ சம்பந்தமில்லாத காரியங்களில்‌ தலையிடக்‌ கூடாது..." 


"பார்த்தீர்களா? நான்‌ சொன்னேனே?" என்றான்‌ பார்த்திபேந்திரன்‌. 


"வந்தியத்தேவனைப்‌ பற்றித்‌ தங்களுக்கு ஏதாவது தகவல்‌ வந்திருக்கிறதா, தாத்தா?" 
என்று ஆதித்த கரிகாலன்‌ கேட்டான்‌. 


"அவனைப்‌ பற்றி முதலில்‌ எனக்குச்‌ சந்தேகமாகக்‌ கூட இருந்தது, அவனும்‌ நம்‌ 
எதிரிகளுடன்‌ சேர்ந்து விட்டானோ என்று. அப்புறம்‌ அந்தச்‌ சந்தேகம்‌ தெளிந்தது." 


"பார்த்தாயா, பார்த்திபேந்திரா!'' என்றான்‌ கரிகாலன்‌. 


"அவர்‌ முழுவதும்‌ சொல்லட்டும்‌. அதற்குள்‌ அவசரப்படுகிறீர்களே? ஐயா! வந்தியத்தேவன்‌ 
பேரில்‌ தங்களுக்கு என்ன சந்தேகம்‌ வந்தது?" 


"சம்புவரையர்‌ மாளிகையில்‌ கூட்டம்‌ நடந்த அன்று அவனும்‌ அங்கிருந்தான்‌ என்று 
அறிந்தேன்‌. ஆனால்‌ சதியில்‌ அவனுக்குச்‌ சம்பந்தமில்லையென்று பிறகு தெரிந்து கொண்டேன்‌." 


"தாத்தா! இதெல்லாம்‌ எப்படித்‌ தங்களுக்குத்‌ தெரிந்தது?" 
"கடம்பூர்‌ மாளிகை விருந்துக்கு எனக்கு அழைப்பு வரவில்லை. அதிலேயே கொஞ்சம்‌ 


சந்தேகம்‌ உண்டாயிற்று. பிறகு, அங்கு வந்துவிட்டுத்‌ திரும்பி ஊருக்குச்‌ சென்ற குன்றத்தூர்க்‌ 
கிழாரை வழியில்‌ சிறைப்படுத்தி என்‌ மலைக்‌ கோட்டைச்‌ சிறைக்குக்‌ கொண்டு போனேன்‌. 


109 


அவரிடமிருந்து அங்கு நடழ்தவைகளை யெல்லாம்‌ தெரிந்து கொண்டேன்‌. வந்தியத்தேவன்‌ 
சம்புவரையர்‌ மகன்‌ கந்தமாறனின்‌ சிநேகிதனாம்‌..... 


"ஆமாம்‌; நம்முடைய சைன்யத்திலே இருவரும்‌ இருந்தவர்கள்‌ தானே? வடபெண்ணைக்‌ 
கரையில்‌ இருவரும்‌ காவல்‌ புரிந்தார்கள்‌. அதிலிருந்து அவர்களுக்குச்‌ சிநேகிதம்‌ 
ஏற்பட்டிருந்தது எனக்குத்‌ தெரியும்‌..." 


"எப்படியோ, வந்தியத்தேவன்‌ அன்றைக்கு அம்மாளிகையில்‌ இருந்தான்‌. அவன்‌ சதியில்‌ 
சம்பந்தப்பட்டானா இல்லையா என்பதைத்‌ தெரிந்து கொள்ள முடியாமலிருந்தது. பிறகு அதற்கு 
ஒரு வழி கிடைத்தது. தஞ்சைக்‌ கோட்டைக்குள்‌ கந்தமாறனுடைய முதுகில்‌ வந்தியத்தேவன்‌ 
குத்திவிட்டுத்‌ தப்பித்துச்‌ சென்று விட்டான்‌ என்று தெரிந்ததும்‌..." 


"தாத்தா! இதை ஒரு நாளும்‌ நான்‌ நம்பமாட்டேன்‌. வந்தியத்தேவன்‌ வேறு எது 
செய்தாலும்‌ செய்யாவிட்டாலும்‌ ஒருவனுடைய முதுகில்‌ குத்தக்‌ கூடியவன்‌ அல்ல. அதிலும்‌ 
சிநேகிதனுடைய முதுகில்‌ குத்தக்‌ கூடிய சண்டாளன்‌ அல்ல..... 


"அந்தச்‌ சிநேகிதன்‌ தன்‌ எஜமானுக்கு விரோதமான சதியில்‌ ஈடுபட்டவன்‌ என்று தெரிய 
வந்தால்‌? இவனையும்‌ அந்தச்‌ சதியில்‌ சேர்ப்பதற்கு அந்தச்‌ சிநேகிதன்‌ ஒருவேளை முயற்சி 
செய்திருந்தால்‌?....." 


"எப்படியிருந்தாலும்‌ முகத்துக்கு முகம்‌ நின்று சண்டையிட்டிருப்பானே தவிர ஒரு நாளும்‌ 
முதுகில்‌ குத்தியிருக்க மாட்டான்‌!" 


"உன்‌ சிநேகிதனிடம்‌ உன்னுடைய நம்பிக்கையை வியக்கிறேன்‌, தம்பி! உண்மை 
எப்படியோ இருக்கட்டும்‌. கந்தமாறனுடைய முதுகில்‌ குத்தியதாக வந்தியத்தேவன்‌ பேரில்‌ 
பழுவேட்டரையர்கள்‌ குற்றம்‌ சுமத்தி அவனை வேட்டையாடி வருகிறார்கள்‌. இவ்வளவுதான்‌ 
எனக்குத்‌ தெரியும்‌. ஆகையால்‌, வந்தியத்தேவனுக்கும்‌ கந்தமாறனுக்கும்‌ ஏதோ ஒரு விதத்தில்‌ 
சண்டை வந்திருக்க வேண்டும்‌. இதிலிருந்து அவன்‌ உனக்கு எதிரான சதியில்‌ 
சேர்ந்திருக்கவில்லை என்று நிச்சயமாகிறதல்லவா?"' 


"அதற்கு இவ்வளவு தூரம்‌ சாட்சியம்‌ வேண்டியதில்லை. வந்தியத்தேவன்‌ நம்‌ 
விரோதிகளுடன்‌ சேர்வது என்றால்‌, அப்போது இந்தப்‌ பூமியே தலைகீழாகி விடும்‌. அலை கடல்‌ 
வறண்டு விடும்‌. வானம்‌ இடிந்து விழும்‌. சூரியன்‌ இராத்திரியில்‌ உதிப்பான்‌. சோழர்‌ குலம்‌ சர்வ 
நாசத்தை அடையும்‌....." என்று ஆதித்த கரிகாலன்‌ பரபரப்போடு கூறினான்‌. 


"இளவரசர்‌ சொல்லுவதை நானும்‌ ஒத்துக்‌ கொள்வேன்‌. வந்தியத்தேவன்‌ ஒருநாளும்‌ 
நமக்குத்‌ துரோகம்‌ செய்து எதிரிகளுடன்‌ சேர மாட்டான்‌. அவனிடம்‌ நான்‌ சொல்லும்‌ குற்றம்‌ 
ஒன்றே ஒன்றுதான்‌. அழகான பெண்‌ முகத்தைக்‌ கண்டால்‌ வந்தியத்தேவன்‌ தலை கிறுகிறுத்து 
விடுவான்‌. அவனுடைய மதி மயங்கிவிடூம்‌!" 


இதைக்‌ கேட்ட ஆதித்த கரிகாலன்‌ புன்னகை புரிந்தான்‌. "அது 
தெரிந்திருந்தபடியால்தான்‌ சக்கரவர்த்தியிடம்‌ ஓலையைக்‌ கொடுத்துவிட்டு, 
இளையபிராட்டியிடம்‌ போகும்படி அவனை அனுப்பினேன்‌. இளவரசியை ஒரு தடவை அவன்‌ 
பார்த்து விட்டால்‌, அப்புறம்‌ தப்புவது ஏது? அவளுக்கு அடிமையாக இருக்க வேண்டியதுதானே?" 
என்றான்‌. 


உடனே மலையமான்‌ மிலாடுடையார்‌, "ஓகோ! அப்படியா வந்தியத்தேவனுக்குச்‌ சொல்லி 
அனுப்பியிருக்கிறாய்‌? எனக்கு தெரியாமல்‌ போயிற்றே? தஞ்சாவூரை விட்டுக்‌ கிளம்பிய பிறகு 
வந்தியத்தேவனிடமிருந்து ஏதாவது செய்தி வந்ததா? அல்லது இளையபிராட்டியிடமிருந்தாவது 
செய்தி வந்ததா?" என்றார்‌. 


110 


"ஒவ்வொரு நிமிஷமும்‌ எதிர்பார்த்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌. இதுவரை ஒன்றும்‌ செய்தி 
வரவில்லை..." 


"அருள்மொழி இவ்விடம்‌ வந்த பிறகு உன்‌ சகோதரியையும்‌ இங்கே தருவித்து விட 
வேண்டியதுதான்‌. அப்புறம்‌ நமக்கு ஒரு கவலையும்‌ இல்லை.இளையபிராட்டியிடம்‌ எல்லா 
யோசனையையும்‌ விட்டுவிட்டு அவள்‌ சொல்கிறபடி நாம்‌ கேட்டு நடந்து வந்தால்‌ போதும்‌!..." 


"தாத்தா! இது விஷயத்தில்‌ வந்தியத்தேவனைக்‌ காட்டிலும்‌ தாங்கள்‌ 
மோசமாயிருக்கிறீர்களே?" 


"ஆம்‌ கரிகாலா! உன்‌ சகோதரி இரண்டு வயதுக்‌ குழந்தையாயிருந்த போதே 
கொடுங்கோலைக்‌ கையில்‌ பிடித்து விட்டாள்‌. என்னையும்‌ உன்‌ பாட்டியையும்‌ தாய்‌ 
தகப்பனையும்‌ தன்‌ இஷ்டப்படி ஆட்டி வந்தாள்‌. இப்போதும்‌ என்‌ வரையில்‌ அப்படித்தான்‌. அவள்‌ 
வைத்ததே எனக்குச்‌ சட்டம்‌. கரிகாலா! உன்‌ சகோதரியைப்‌ பற்றிச்‌ சொன்னால்‌ உனக்கு அது 
குறைவு என்று நினைக்காதே! உனக்கு அது பெருமையே தவிர வேறில்லை. இளையபிராட்டி 
குந்தவையைப்‌ போன்ற அறிவுச்‌ செல்வத்தைப்‌ படைத்தவர்‌ ஆண்களிலோ, பெண்களிலோ இது 
வரையில்‌ பிறந்ததில்லை. நமது முதன்‌ மந்திரி அநிருத்தப்‌ பிரம்மராயர்‌ எப்படிப்பட்டவர்‌ என்பது 
உனக்குத்‌ தெரியுமில்லையா? அவரே இளையபிராட்டியிடம்‌ யோசனை கேட்பார்‌ என்றால்‌, 
வேறு என்ன சொல்ல வேண்டும்‌?" என்று மிலாடுடையார்‌ ஒரே பரவசமாகப்‌ பேசினார்‌. 


வந்தியத்தேவனிடம்‌ அசூயை கொண்ட பார்த்திபேந்திரன்‌, "அதெல்லாம்‌ சரிதான்‌; யார்‌ 
இல்லை என்றார்கள்‌? ஆனால்‌ ஒருவேளை வந்தியத்தேவன்‌ இளையபிராட்டியைப்‌ பார்ப்பதற்கு 
முன்னால்‌ வேறு ஒரு பெண்‌ முகத்தைப்‌ பார்த்து மயங்கியிருந்தால்‌ என்ன செய்வது? 
உதாரணமாக, அந்தப்‌ பழுவூர்‌ இளையராணி என்கிற மோகினியைப்‌ பார்த்திருந்தால்‌?..."' 
என்றான்‌. கடைசி வார்த்தைகளை அவன்‌ சற்றுத்‌ தாழ்ந்த குரலில்‌ கூறியபடியால்‌, கிழவரின்‌ 
காதில்‌ அது விழவில்லை. ஆனால்‌ ஆதித்த கரிகாலன்‌ காதில்‌ விழுந்தது. அவன்‌ சட்டென்று 
திரும்பிக்‌ கண்களில்‌ தீப்பொறி பறக்கப்‌ பார்த்திபேந்திரனைப்‌ பார்த்தான்‌. அந்தப்‌ பார்வை 
பல்லவ வீரனைக்‌ கதிகலங்கச்‌ செய்து விட்டது. 


மலையமான்‌ பாறையிலிருந்து எழுந்து நின்று, "பார்த்திபேந்திரா! நீ நாளைக்கே 
இலங்கைக்குப்‌ புறப்படுகிறாய்‌ அல்லவா? வாலிபர்களாகிய உங்களுக்குப்‌ பேசுவதற்கு 
எவ்வளவோ இருக்கும்‌. நான்‌ கிழவன்‌, மெள்ள மெள்ள அரண்மனைக்குப்‌ போய்ச்‌ சேர்கிறேன்‌. 
நீங்கள்‌ பேச வேண்டியதைப்‌ பேசிவிட்டுச்‌ சாவகாசமாக வந்து சேருங்கள்‌!" என்றார்‌. 


அவர்‌ சற்றுத்‌ தூரம்‌ சென்ற பிறகு பார்த்திபேந்திரன்‌ ஆதித்த கரிகாலனைப்‌ பார்த்து, 
"அரசே! என்‌ தலைவா! தங்கள்‌ மனத்தில்‌ ஏதோ ஒரு சங்கடம்‌ குடிகொண்டிருக்கிறது. ஏதோ 
ஒரு வேதனை தங்கள்‌ உள்ளத்தை அரித்துக்‌ கொண்டிருக்கிறது. அது பழுவூர்‌ இளையராணி 
சம்பந்தமானது என்பதை நான்‌ அறிவேன்‌. பெரிய பழுவேட்டரையரின்‌ கலியாணத்தைப்‌ பற்றிய 
பேச்சு வரும்போதெல்லாம்‌ தங்கள்‌ தோற்றமே மாறிவிடுகிறது. தங்கள்‌ கண்கள்‌ சிவந்து 
அனலைக்‌ கக்குகின்றன. எத்தனை காலம்‌ இந்த வேதனையைத்‌ தங்கள்‌ மனதிற்குள்ளேயே 
வைத்துக்‌ கொண்டு புழுங்கப்‌ போகிறீர்கள்‌? என்னைத்‌ தங்கள்‌ 'உயிருக்கு உயிரான சிநேகிதன்‌' 
என்று ஆயிரந்தடவை கூறியிருக்கிறீர்கள்‌. அப்படிப்பட்ட சிநேகிதனிடம்‌ தங்கள்‌ உள்ளத்தைத்‌ 
திறந்து காட்டக்‌ கூடாதா? வேதனை இன்னதென்பதை எனக்குச்‌ சொல்லக்‌ கூடாதா? பரிகாரம்‌ 
ஏதாவது கண்டுபிடித்துச்‌ சொல்ல எனக்கு ஒரு சந்தர்ப்பம்‌ அளிக்கக்‌ கூடாதா? தாங்கள்‌ 
மனத்திற்குள்ளே வேதனைப்பட்டுப்‌ புழுங்குவதைப்‌ பார்த்துக்‌ கொண்டு எத்தனை நாள்தான்‌ நான்‌ 
சும்மா இருக்க முடியும்‌?" என்று அடங்கா ஆர்வத்தோடு கூறினான்‌. 


ஆதித்த கரிகாலன்‌ ஒரு நெடிய பெருமூச்சு விட்டு, "நண்பா! என்‌ மன வேதனை என்றும்‌ 
ராத வேதனை.என்‌ உயிரோடு மடிய வேண்டிய வேதனை. அதற்குப்‌ பரிகாரமே கிடையாது. 
ற து 


111 


ஆயினும்‌ உன்னிடம்‌ சொல்லக்‌ கூடாது என்பதில்லை. இன்றிரவு சொல்லுகிறேன்‌. இப்போது 
கிழவருடன்‌ அரண்மனைக்குப்‌ போய்ச்‌ சேர்வோம்‌. அவரைத்‌ தனியாக அனுப்புவது 
உசிதமில்லை!" என்று கூறிப்‌ பாறையிலிருந்து எழுந்தான்‌. 


ஐம்பத்து நான்காம்‌ அத்தியாயம்‌ 
"நஞ்சினும்‌ கொடியாள்‌" 


மாமல்லபுரத்தில்‌ பழைய பல்லவ சக்கரவர்த்திகளின்‌ மாளிகை ஒன்றில்‌ அன்றிரவு 
அம்மூன்று வீரசிகாமணிகளும்‌ தங்கினார்கள்‌. இரவு உணவு அருந்தியானதும்‌ மலையமான்‌ அரசர்‌ 
ஐந்து ரதங்களுக்கு அருகில்‌ அரவான்‌ கதை நடக்கிறது என்று கேள்விப்பட்டு அதைக்‌ கேட்கப்‌ 
போய்‌ விட்டார்‌. ஆதித்த கரிகாலனும்‌ பார்த்திபேந்திரனும்‌ அரண்மனை மேல்‌ மாடத்துக்குச்‌ 
சென்றார்கள்‌. 


மேல்மாடத்திலிருந்து ஆதித்த கரிகாலன்‌ மாமல்லபுரத்தின்‌ இரவுத்‌ தோற்றத்தைச்‌ சிறிது 
நேரம்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌. ஆங்காங்கு மினுக்கு மினுக்கு என்று சில தீபங்கள்‌ 
மங்கலாகப்‌ பிரகாசித்தன. வீதிகளில்‌ பெரும்பாலும்‌ நிசப்தம்‌ குடிகொண்டிருந்தது. 
கோவில்களில்‌ அர்த்தஜாம பூஜை முடிந்து வெளிக்‌ கதவுகளைச்‌ சாத்திக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
சமுத்திரத்தின்‌ கோஷம்‌ 'ஓ' வென்று சோகத்‌ தொனியாகக்‌ கேட்டது.ஐந்து ரதங்களுக்குப்‌ 
பக்கத்தில்‌ வில்லுப்பாட்டு வித்வானும்‌ அவருடைய கோஷ்டியும்‌ அரவான்‌ கதை நடத்த, 
அவர்களைச்‌ சூழ்ந்து கதை கேட்டுக்‌ கொண்டிருந்த ஜனக்‌ கூட்டம்‌ தீவர்த்திகளின்‌ ஒளியில்‌ கரிய 
நிழல்‌ உருவங்களாகத்‌ தெரிந்தனர்‌. 


"இந்த முதிர்ந்த வயதில்‌ கிழவர்‌ கதை கேட்கப்‌ போய்‌ விட்டார்‌, பார்‌! என்ன 
இருந்தாலும்‌ பழைய காலத்து மனிதர்கள்தான்‌ மனிதர்கள்‌! அவர்களுடைய உடல்‌ வலிமையும்‌ 
மனோதிடமும்‌ இந்த நாளில்‌ யாருக்கு உண்டு?" என்றான்‌ ஆதித்த கரிகாலன்‌. 


"அரசே! தாங்களும்‌ பழைய காலத்தின்‌ பெருமையைப்‌ பற்றிச்‌ சொல்ல ஆரம்பித்து 
விட்டீர்களா? பழைய கால மனிதர்கள்‌ சாதித்த என்ன காரியத்தை நம்‌ காலத்தில்‌ நாம்‌ 
சாதிக்கவில்லை? தங்களைப்‌ போல்‌ இளம்‌ பருவத்தில்‌ போர்க்களத்தில்‌ வீரச்‌ செயல்‌ 
புரிந்தவர்களைப்‌ பற்றிக்‌ கதைகளிலும்‌ காவியத்திலும்‌ கூடக்‌ கேட்டதில்லையே?" என்றான்‌ 
பார்த்தி பேந்திரன்‌. 


"பார்த்திபா! நீ உண்மை உள்ளம்‌ படைத்தவன்‌. மனத்தில்‌ ஒன்று வைத்துக்‌ கொண்டு 
வாயினால்‌ ஒன்று பேசாதவன்‌ என்பதை நன்கு அறிந்திருக்கிறேன்‌. இல்லாவிட்டால்‌ நீ 
என்னுடைய நண்பன்‌ அல்ல, இத சத்ரு என்றே சந்தேகிப்பேன்‌. அவ்வளவு தூரம்‌ என்னைக்‌ 
குறித்து நீ முகஸ்துதி செய்கிறாய்‌. முகஸ்துதியைப்‌ போல்‌ ஒருவனைப்‌ பாதாளப்‌ படூகுழியில்‌ 
தள்ளக்கூடியது வேறொன்றுமில்லை!" என்றான்‌ ஆதித்த கரிகாலன்‌. 


"ஐயா! சுயநல நோக்கத்துடன்‌ ஒருவனைப்‌ பற்றி இல்லாத உயர்வைப்‌ புனைந்து 
சொன்னால்‌ அது முகஸ்துதியாகும்‌. தஞ்சாவூரில்‌ பழுவேட்டரையர்களின்‌ அடிமையாக 
இருக்கிறானே மதுராந்தகன்‌, அவனிடம்‌ சென்று 'நீ வீராதி வீரன்‌' என்று நான்‌ புகழ்ந்தால்‌ அது 
முகஸ்துதியாகும்‌. அப்படி நான்‌ எப்போதாவது செய்ததாகத்‌ தெரிந்தால்‌ என்னை உடனே 
தங்கள்‌ கையிலுள்ள வாளினால்‌ கொன்று விடுங்கள்‌. தங்களைப்‌ பற்றி நான்‌ சொன்னதில்‌ ஒரு 
வார்த்தை கூட அதிகம்‌ இல்லையே? பழைய காலத்தில்‌ எந்த வீரன்‌ இவ்வளவு இளம்‌ வயதில்‌ 
இத்தனை பெரிய காரியங்களைச்‌ சாதித்திருக்கிறான்‌! தங்கள்‌ பெரிய பாட்டனாராகிய யானை 
மேல்‌ துஞ்சின இராஜாதித்தியரை ஒருவேளை தங்களுக்குச்‌ சமமாக வேணுமானால்‌ 
சொல்லலாம்‌; தங்களை விட அதிகம்‌ என்று அவரையும்‌ சொல்ல முடியாது..." 


112 


"நிறுத்து, பார்த்திபா, நிறுத்து! இராஜாதித்யர்‌ எங்கே? நான்‌ எங்கே? மகா சமுத்திரம்‌ 
போல்‌ பொங்கி வந்த இராஷ்டிர கூடர்களின்‌ மாபெரும்‌ சைன்யத்தை ஒரு சின்னஞ்சிறு 
படையை வைத்துக்‌ கொண்டு எதிர்த்து நிர்மூலமாக்கி வீர சொர்க்கம்‌ அடைந்த 
இராஜாதித்தியரைப்‌ பற்றிப்‌ பேசுவதற்கே நாம்‌ தகுதியற்றவர்கள்‌. அவருடன்‌ நம்மை ஒப்பிட்டுக்‌ 
கொள்வதா? சோழ குலம்‌ இருக்கட்டும்‌; நீ பிறந்த பல்லவ குலத்தில்‌ முற்காலத்தில்‌ 
எப்பேர்ப்பட்ட மகாபுருஷர்கள்‌ இருந்தார்கள்‌! மகேந்திரவர்மரையும்‌ மாமல்லரையும்‌ இனி இந்த 
நாட்டில்‌ எப்போதாவது காணப்‌ போகிறோமா? தெற்கே துங்கபத்திரையிலிருந்து வடக்கே 
நர்மதை வரையில்‌ ஒரு குடை நிழலில்‌ ஆண்ட புலிகேசியை வென்று வாதாபியை அழித்து 
ஜயஸ்தம்பம்‌ நாட்டிய நரசிம்மவர்மர்‌ எங்கே? நீயும்‌ நானும்‌ எங்கே? இந்த மாமல்லபுரத்தைப்‌ 
போல்‌ ஒரு சொப்பனபுரியை நம்முடைய காலத்திலோ நமக்குப்‌ பிற்காலத்திலோ யாராவது 
சிருஷ்டி செய்ய முடியுமா?.... அடடா! ஒரு தடவை நாலு புறமும்‌ நன்றாய்ப்‌ பார்‌, பார்த்திபா! 
அதோ வில்லுப்‌ பாட்டு நடக்கிறதே, அங்கே உற்றுப்‌ பார்‌! அம்மாதிரி கற்பாறைகளைக்‌ குடைந்து 
அற்புத ரதங்களின்‌ வடிவங்களிலே அமைத்தவர்கள்‌ சாதாரண மனிதர்களா? முந்நூற்றைம்பது 
ஆண்டூகளுக்கு முன்பு இந்த மாமல்லபுரம்‌ எத்தகைய கோலாகலமான காட்சி அளித்திருக்க 
வேண்டுமென்று நினைக்கும்‌ போதே எனக்கு உடம்பு சிலிர்க்கிறது! உனக்கு அத்தகைய 
உணர்ச்சி உண்டாகவில்லையா? உன்‌ முன்னோர்களைப்‌ பற்றி எண்ணும்போது உன்‌ தோள்கள்‌ 
பூரிக்க வில்லையா?" 


"அரசே! சற்று முன்பு தங்களை முகஸ்துதி செய்வதாகச்‌ சொன்னீர்களே? சில சமயம்‌ 
தங்களிடமுள்ள குற்றங்குறைகளையும்‌ நான்‌ எடுத்துச்‌ சொல்வதுண்டு என்பதை மறந்து 
விட்டீர்கள்‌. சிற்பம்‌ - சித்திரம்‌ - கலை என்று வாழ்நாளை வீணாக அடிக்கும்‌ பைத்தியம்‌ 
தங்களையும்‌ பிடித்துக்‌ கொண்டிருக்கிறது. இந்தப்‌ பைத்தியம்‌ பிடித்ததினாலேதான்‌ என்‌ 
முன்னோர்கள்‌ அடைந்த வெற்றியெல்லாம்‌ வீணாக ஆயிற்று. வாதாபிக்குச்‌ சென்று ஜயஸ்தம்பம்‌ 
நாட்டி விட்டு மாமல்லர்‌ திரும்பி வந்தாரே? பிறகு என்ன செய்தார்‌? கற்களைச்‌ செதுக்கிக்‌ 
கொண்டும்‌ பாறைகளைக்‌ குடைந்து கொண்டும்‌ உட்கார்ந்திருந்தார்‌! அதன்‌ பலன்‌ என்ன? சில 
காலத்துக்கெல்லாம்‌ மறுபடியும்‌ சளுக்கர்கள்‌ தழைத்தோங்கினார்கள்‌. பெரும்படையுடன்‌ 
மீண்டும்‌ பழிவாங்குவதற்கு வந்தார்கள்‌. காஞ்சியையும்‌ உறையூரையும்‌ அழித்தார்கள்‌. மதுரை 
வரையில்‌ சென்றார்கள்‌. நெடுமாற பாண்டியன்‌ மட்டும்‌ நெல்வேலியில்‌ சளுக்கர்‌ படையைத்‌ 
தடுத்து நிறுத்தித்‌ தோற்கடித்திராவிட்டால்‌ இன்று வரை இத்தென்னாடு முழுதும்‌ சளுக்கர்‌ 
ஆட்சியில்‌ இருந்திருக்கும்‌ அல்லவா?" 


"இல்லை, பார்த்திபா, இல்லை! உலகில்‌ எந்த அரச குலமும்‌ என்றென்றைக்கும்‌ 
நீடித்திருந்ததாக நாம்‌ கேள்விப்பட்டதில்லை. இராமர்‌ பிறந்த இக்ஷவாகு குலத்துக்கும்‌ ஒரு 
முடிவு ஏற்பட்டது. சளுக்கர்களை வீழ்த்த இரட்டை மண்டலத்தார்‌ தோன்றினார்கள்‌. 
இராஜ்யங்கள்‌ சில சமயம்‌ உன்னத நிலைமை அடைவதும்‌ சில சமயம்‌ தாழ்ச்சி உறுவதும்‌ இயல்பு. 
சில இராஜ்யங்கள்‌ சில காலம்‌ எவ்வளவோ உன்னதமாக இருந்து விட்டு இருந்த இடம்‌ 
தெரியாமல்‌ போய்‌ விடுகின்றன. என்னுடைய முன்னோர்களையே பார்‌! கரிகால்வளவன்‌, 
கிள்ளிவளவன்‌ முதலிய சோழ மன்னர்கள்‌ எவ்வளவோ சீரும்‌ சிறப்புமாயிருந்தார்கள்‌. 
அவர்களையெல்லாம்‌ பற்றி இப்போது நமக்கு என்ன தெரிந்திருக்கிறது? கவிஞர்கள்‌ சிலர்‌ 
அவர்களைப்‌ புகழ்ந்து பாடியிருப்பதனால்‌ அவர்கள்‌ பேரையாவது தெரிந்து 
கொண்டிருக்கிறோம்‌. கவி பாடிய பாணர்கள்‌ உண்மையைத்தான்‌ பாடினார்களோ, அல்லது 
நன்றாக மதுபானம்‌ செய்துவிட்டு, மனம்‌ போன போக்கில்‌ பாடினார்களோ, நமக்குத்‌ தெரியாது. 
ஆனால்‌ மகேந்திர பல்லவரும்‌ மாமல்லரும்‌ இந்தச்‌ சிற்பபுரியைச்‌ சிருஷ்டித்தார்களே, இது 
ஆயிரமாயிரம்‌ ஆண்டு காலம்‌ அவர்களுடைய பெருமையை உலகத்துக்கு உணர்த்திக்‌ 
கொண்டிருக்கும்‌. அவர்கள்‌ செய்த காரியத்துக்கு ஈடாக நீயும்‌ நானும்‌ என்ன செய்திருக்கிறோம்‌! 
போர்க்களத்திலே பல்லாயிரம்‌ மனிதர்களைக்‌ கொன்று குவித்திருக்கிறோம்‌; இரத்த வெள்ளம்‌ 
ஓடச்‌ செய்திருக்கிறோம்‌. உலகில்‌ நம்‌ பெயரை நிலைநிறுத்த வேறு என்ன செய்திருக்கிறோம்‌?" 


113 


இதைக்‌ கேட்ட பார்த்திபேந்திரன்‌ இவ்விதம்‌ பேசுவது ஆதித்த கரிகாலன்தானா என்று 
ஐயுறும்‌ பாவனையுடன்‌ சிறிது நேரம்‌ திகைத்திருந்தான்‌. பிறகு ஒரு பெருமூச்சு விட்டு, "அரசே! 
போரையும்‌ வீரத்தையும்‌ குறித்துத்‌ தாங்களே இவ்விதம்‌ பேசுவது என்றால்‌, நான்‌ என்ன 
சொல்வதற்கு இருக்கிறது? தங்களுடைய மனம்‌ இன்று சரியான நிலையில்‌ இல்லை. 
ஆகையினாலேயே இப்படிப்‌ பேசுகிறீர்கள்‌! ஐயா! தங்கள்‌ மனத்திலுள்ள வேதனை 
இன்னதென்பதை எனக்குச்‌ சொல்லலாகாதா? தங்களுடைய வயிர நெஞ்சத்தைச்‌ சிறிது திறந்து 
காட்டக்‌ கூடாதா?" என்று ஆவலோடு கேட்டான்‌. 


"பார்த்திபா! என்‌ நெஞ்சைப்‌ பிளந்து காட்டினேனாயின்‌, அதற்குள்ளே என்ன இருக்கும்‌, 
- எவர்‌ இருப்பர்‌ என்று நினைக்கிறாய்‌?" 


"அதைத்தான்‌ தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்‌, சுவாமி!" 


"என்னைப்‌ பெற்ற தாயும்‌ தந்தையும்‌ இருக்க மாட்டார்கள்‌. என்‌ உயிரினும்‌ இனிய 
தங்கையும்‌ தம்பியும்‌ இருக்க மாட்டார்கள்‌. என்‌ உயிருக்குயிராகிய நண்பர்களாகிய நீயும்‌ 
வந்தியத்தேவனும்‌ இருக்க மாட்டீர்கள்‌. வஞ்சகமே வடிவான ஒரு பெண்‌ அதில்‌ இருப்பாள்‌. 
பாவமே உருவான பழுவூர்‌ இளையராணி அதில்‌ இருப்பாள்‌. நஞ்சினும்‌ கொடியவளான நந்தினி 
என்‌ நெஞ்சுக்குள்ளே இருந்து என்னைப்‌ படுத்தி வைக்கும்‌ பாட்டை இன்று வரை வாயைத்‌ 
திறந்து யாரிடமும்‌ சொன்னதில்லை. உன்னிடந்தான்‌ இன்று சொன்னேன்‌!" என்று ஆதித்த 
கரிகாலன்‌ கூறிய வார்த்தைகளில்‌ தணலின்‌ ஜூவாலை வீசிற்று. 


"அரசே! அதை ஒருவாறு நான்‌ ஊகித்தேன்‌. பழுவூர்‌ இளையராணியின்‌ பேச்சு 
வரும்போதெல்லாம்‌ தங்கள்‌ முகம்‌ கறுத்துக்‌ கண்கள்‌ சிவந்து சொல்ல முடியாத மனவேதனையை 
வெளியிட்டதைக்‌ கொண்டு அறிந்தேன்‌. ஆனால்‌ இந்தத்‌ தகுதியில்லா மோகம்‌ எப்படித்‌ தங்கள்‌ 
நெஞ்சில்‌ இடம்பெற்றது? அன்னியப்‌ பெண்களையெல்லாம்‌ அன்னையெனக்‌ கருதும்‌ மரபில்‌ 
தாங்கள்‌ வந்தவராயிற்றே? பழுவேட்டரையர்‌ தங்கள்‌ குலத்துக்கு நெடுங்கால உறவினர்‌; பிராயம்‌ 
முதிர்ந்தவர்‌. இன்றைக்கு அவர்கள்‌ நமக்குப்‌ பகைவர்களானாலும்‌ முன்னால்‌ அப்படியில்லையே? 
தங்கள்‌ தந்தையும்‌ பாட்டனாரும்‌ அவரை எவ்வளவு மதித்து மரியாதை செய்தார்கள்‌? 
அப்படிப்பட்டவர்‌ அக்னி சாட்சியாக மணந்து கொண்ட பெண்ணை... அவள்‌ எவ்வளவுதான்‌ 
கெட்டவளானாலும்‌...தாங்கள்‌ மனத்திலும்‌ கருதலாமா?" 


"கூடாது, பார்த்திபா, கூடாது! அது எனக்குத்‌ தெரியாது என்றா நினைக்கிறாய்‌? 
தெரிந்திருப்பதினாலேதான்‌ இந்த மனவேதனை. அவள்‌ பழுவேட்டரையரை மணந்த பிறகு என்‌ 
நெஞ்சில்‌ இடம்‌ பெறவில்லை. அதற்கு வெகு காலம்‌ முன்பே என்‌ உள்ளத்தில்‌ அவளுடைய 
மோக விஷம்‌ ஏறிவிட்டது. அதைக்‌ களைந்தெறிய எவ்வளவோ முயன்றும்‌ முடியவில்லை. குற்றம்‌ 
எல்லாம்‌ அவள்‌ பேரில்‌ என்று தோன்றும்படி நான்‌ பேசுகிறேன்‌. குற்றம்‌ யாருடையது என்பதைக்‌ 
கடவுளே அறிவார்‌. பார்க்கப்‌ போனால்‌, பாவம்‌ பழியெல்லாம்‌ எங்களைப்‌ படைத்த கடவுள்‌ 
தலையிலேயே விழ வேண்டும்‌. அல்லது எங்களைச்‌ சந்திக்கப்‌ பண்ணிப்‌ பின்னர்‌ பிரித்து வைத்த 
விதியின்‌ பேரில்‌ குற்றம்‌ சொல்ல வேண்டும்‌!" 


"அரசே! நந்தினி பழுவூர்‌ ராணியாவதற்கு முன்னால்‌ தாங்கள்‌ அவளைச்‌ சந்தித்ததுண்டா? 
எங்கே, எப்போது எப்படிச்‌ சந்தித்தீர்கள்‌?" 


"அது பெரிய கதை. இன்றைக்கு அதைக்‌ கேட்க விரும்புகிறாயா?" 


"கட்டாயம்‌ கேட்க விரும்புகிறேன்‌. அதைத்‌ தெரிந்து கொள்ளாவிட்டால்‌ எனக்கு மன 
நிம்மதியிராது. நாளைக்கு இலங்கை போகச்‌ சொல்லுகிறீர்களே? அங்கே சென்று என்‌ 
கடமையைச்‌ சரிவரச்‌ செய்ய முடியாது. நிலைமை இன்னதென்பதைத்‌ தெரிந்து கொண்டு 
தங்களுக்கு ஆறுதல்‌ சொல்லிவிட்டுப்‌ போனால்தான்‌ என்‌ உள்ளம்‌ ஒருவாறு நிம்மதி அடையும்‌!" 


114 


"நண்பா! எனக்கு ஆறுதல்‌ சொல்லப்‌ போகிறாயா? இந்த ஜன்மத்தில்‌ எனக்கு ஆறுதல்‌ 
என்பது கிடையாது. அடுத்த பிறவியில்‌ உண்டா என்பதும்‌ சந்தேகம்‌ தான்‌. உன்னுடைய மன 
நிம்மதிக்காகச்‌ சொல்கிறேன்‌. உன்னிடம்‌ சொல்லாமல்‌ நான்‌ எதையோ ஓளித்து 
வைத்திருப்பதாக எண்ணிக்‌ கொண்டு நீ இலங்கை போக வேண்டியதில்லை!" 


இவ்விதம்‌ கூறி ஆதித்த கரிகாலன்‌ சிறிது நிதானித்தான்‌. பிறகு ஒரு நெடிய பெருமூச்சு 
விட்டு விட்டுச்‌ சொல்லத்‌ தொடங்கினான்‌. 


ஐம்பத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌ 
நந்தினியின்‌ காதலன்‌ 


"முதன்‌ முதலாக என்னுடைய பன்னிரண்டாம்‌ பிராயத்தில்‌ நந்தினியை நான்‌ 
சந்தித்தேன்‌. ஒருநாள்‌ பழையாறையில்‌ எங்கள்‌ அரண்மனையின்‌ பின்புறத்திலுள்ள நீர்‌ ஓடையில்‌ 
நானும்‌ என்‌ தங்கையும்‌ தம்பியும்‌ ஓடம்‌ விட்டு விளையாடிக்‌ கொண்டிருந்தோம்‌. விளையாட்டு 
முடிந்து ஓடத்திலிருந்து இறங்கிப்‌ பூஞ்சோலை வழியாக அரண்மனைக்குச்‌ சென்றோம்‌. வழியில்‌ 
எங்கள்‌ பெரிய பாட்டி செம்பியன்‌ மாதேவியின்‌ குரல்‌ கேட்டது. நாங்கள்‌ மூன்று பேரும்‌ 
பாட்டியிடம்‌ செல்லமாக வளர்ந்தவர்கள்‌. பாட்டியிடம்‌ நாங்கள்‌ ஓடம்‌ விட்டதைப்‌ பற்றிச்‌ 
சொல்வதற்காக அவருடைய குரல்‌ கேட்ட கொடி வீட்டுக்குள்‌ புகுந்தோம்‌. அங்கே பாட்டியைத்‌ 
தவிர இன்னும்‌ மூன்று பேர்‌ இருந்தார்கள்‌. மூன்று பேரில்‌ ஒருத்தி எங்களையொத்த பிராயத்துச்‌ 
சிறு பெண்‌. மற்ற இருவரும்‌ அவளுடைய பெற்றோர்கள்‌ என்று தெரிந்தது. அந்தப்‌ பெண்ணைப்‌ 
பற்றி அவர்கள்‌ ஏதோ மாதேவடிகளிடம்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. நாங்கள்‌ கொடி 
வீட்டுக்குள்‌ புகுந்ததும்‌ அங்கிருந்த எல்லாரும்‌ எங்களைப்‌ பார்த்தார்கள்‌. ஆனால்‌ அந்தச்‌ சிறு 
பெண்ணின்‌ வியப்பினால்‌ விரிந்த நெடிய கண்கள்‌ எங்களைப்‌ பார்த்தது மட்டுமே என்‌ 
கண்ணுக்குத்‌ தெரிந்தது. அந்தக்‌ காட்சி இன்றைக்கு நினைத்துப்‌ பார்த்தாலும்‌ என்‌ மனக்கண்‌ 
முன்னால்‌ நிற்கிறது..." 


இவ்விதம்‌ கூறிக்‌ கரிகாலன்‌ வானத்தை அண்ணாந்து பார்த்துக்‌ கொண்டு 
மெளனமாமிருந்தான்‌. வானத்தில்‌ அச்சமயம்‌ உலாவிய மெல்லிய மேகத்‌ திரைகளுக்குள்ளே 
அந்தச்‌ சிறு பெண்ணின்‌ முகத்தை அவன்‌ பார்த்தானோ என்னமோ தெரியாது. 


"ஐயா! அப்புறம்‌ சொல்லுங்கள்‌!" என்று பார்த்திபேந்திரன்‌ கேட்டதும்‌, கரிகாலன்‌ இந்த 
உலகத்துக்கு வந்து கதையைத்‌ தொடர்ந்தான்‌: 


"பாட்டியிடம்‌ ஓடம்‌ விட்டு விளையாடியதைப்‌ பற்றி என்‌ தங்கை குந்தவை தான்‌ 
சொன்னாள்‌. அதைக்‌ கேட்ட பிறகு, மாதேவடிகள்‌, "என்‌ கண்ணே! இந்தப்‌ பெண்ணைப்‌ 
பார்த்தாயா? எவ்வளவு சூடிகையாயிருக்கிறாள்‌? இவர்கள்‌ பாண்டிய தேசத்திலிருந்து நம்முடைய 
ஈசான சிவபட்டர்‌ வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள்‌.கொஞ்ச நாளைக்கு இங்கே இருப்பார்கள்‌. 
இந்தப்‌ பெண்ணின்‌ பெயர்‌ நந்தினி, இவளையும்‌ சில சமயம்‌ உங்கள்‌ விளையாட்டுக்களில்‌ 
சேர்த்துக்‌ கொள்ளுங்கள்‌. இவள்‌ உனக்கு நல்ல தோழியாயிருப்பாள்‌!" என்றார்‌. ஆனால்‌ என்‌ 
தங்கைக்கு இது பிடிக்கவில்லையென்பதை நான்‌ அறிந்து கொண்டேன்‌. நாங்கள்‌ மூவரும்‌ 
அங்கிருந்து அரண்மனைக்குச்‌ சென்ற போது குந்தவை, 'அண்ணா! அங்கே ஒரு பெண்‌ 
நின்றாளே? எவ்வளவு அவலட்சணமாயிருந்தாள்‌ பார்த்தாயா? அவளுடைய முகம்‌ ஏன்‌ அப்படிக்‌ 
கோட்டான்‌ முகம்‌ மாதிரி இருக்கிறது? அவளுடன்‌ நான்‌ விளையாட வேண்டும்‌ என்கிறாரே, 
பாட்டி? அவள்‌ முகத்தைப்‌ பார்த்தால்‌ என்னால்‌ சிரிக்காமலிருக்கவே முடியாதே! என்ன செய்வது 
?" என்றாள்‌. இதைக்‌ கேட்டதும்‌ எனக்கு ஒரு முக்கியமான உண்மை தெரிய வந்தது. அதாவது 
பெண்கள்‌ பிறக்கும்போதே பொறாமையுடன்‌ பிறக்கிறார்கள்‌ என்பதுதான்‌. ஒரு பெண்‌ எவ்வளவு 
அழகுடையவளாயிருந்தாலும்‌ இன்னொரு பெண்‌ அழகாயிருப்பதைக்‌ காணச்‌ சகிப்பதில்லை. 


112 


"எங்கள்‌ குலத்தில்‌ பிறந்த பெண்களுக்குள்ளே என்‌ சகோதரி செளந்தரியம்‌ மிக்கவள்‌ 
என்பது பிரசித்தமானது. அவளுக்கும்‌ இன்னொரு பெண்‌ அழகாயிருப்பதைக்‌ கண்டு 
பொறுக்கவில்லை. இல்லாவிட்டால்‌ அந்தப்‌ பெண்ணைக்‌ குறித்து ஏன்‌ அப்படிச்‌ சொல்ல 
வேண்டும்‌? நான்‌ என்‌ சகோதரியை இலேசில்‌ விடவில்லை. அவளுக்குக்‌ கோபம்‌ 
உண்டாக்குவதற்காகவே அந்த இன்னொரு பெண்‌ அழகாய்த்தான்‌ இருக்கிறாள்‌ என்று 
வற்புறுத்திச்‌ சொன்னேன்‌. இருவரும்‌ அடிக்கடி இதைப்‌ பற்றி விவாதம்‌ செய்து சண்டை 
பிடித்தோம்‌. எங்கள்‌ சகோதரன்‌ அருள்மொழியோ இந்தச்‌ சண்டையின்‌ காரணத்தை அறியாமல்‌ 
திகைத்தான்‌. பிறகு சில நாளைக்கெல்லாம்‌ பாண்டிய நாட்டூ யுத்தத்துக்குச்‌ சென்ற என்‌ 
தந்தையோடு நானும்‌ புறப்பட்டுச்‌ சென்றேன்‌. பாண்டிய சைன்யத்தையும்‌ பாண்டியர்களுக்கு 
உதவியாக இலங்கை அரசன்‌ அனுப்பிய சைன்யத்தையும்‌ பல இடங்களில்‌ முறியடித்தோம்‌. 
கடைசியில்‌, வீரபாண்டியன்‌ ஓடி ஒளிந்து கொண்டானா அல்லது போர்க்களத்தில்‌ மடிந்தானா 
என்பது அச்சமயம்‌ தெரியவில்லை. வீரபாண்டியன்‌ மறைந்ததும்‌ பாண்டிய சைன்யத்துக்கு 
உதவியாக வந்த இலங்கை வீரர்கள்‌ பின்வாங்கி ஓடினார்கள்‌. அவர்களைத்‌ துரத்திக்‌ கொண்டு 
நாங்கள்‌ சேதுக்கரை வரையில்‌ சென்றோம்‌. இறந்தவர்கள்‌ போக மற்றவர்கள்‌ கப்பலேறித்‌ 
தப்பித்துச்‌ சென்றார்கள்‌. அடிக்கடி பாண்டியர்களுக்கு உதவியாகப்‌ படைகள்‌ அனுப்பித்‌ 
தொல்லைப்படுத்தும்‌ இலங்கை மன்னர்களுக்கு என்‌ தந்‌ைத புத்தி கற்பிக்க விரும்பினார்‌. 
கொடும்பாளூர்ச்‌ சிறிய வேளாரின்‌ தலைமையில்‌ ஒரு பெரிய படையை இலங்கைக்கு 
அனுப்புவதென்று தீர்மானித்தார்‌. இதற்கு வேண்டிய கப்பல்களையும்‌ தளவாடங்களையும்‌ 
சேகரிக்கச்‌ சிறிது காலமாயிற்று. ஆயினும்‌ நாங்கள்‌ அங்கேயே தாமதித்து, கப்பல்களில்‌ 
படைகளை ஏற்றி அனுப்பினோம்‌. மாதோட்டத்தில்‌ நம்‌ வீரர்கள்‌ பத்திரமாய்ச்‌ சென்று 
இறங்கினார்கள்‌ என்று தெரிந்த பிறகே அங்கிருந்து சோழ நாட்டுக்குத்‌ திரும்பினோம்‌. 


"மீண்டும்‌ நான்‌ பழையாறைக்கு வந்து சேர்வதற்குள்‌ இரண்டு வருஷத்துக்கு 
மேலாகிவிட்டது. மதுரைப்‌ பக்கத்திலிருந்து வந்திருந்த அர்ச்சகர்‌ பெண்ணை நான்‌ அடியோடு 
மறந்து விட்டேன்‌. பழையாறைக்கு வந்து பார்த்தபோது என்‌ சகோதரியும்‌ அப்பெண்ணும்‌ 
அடையாளம்‌ அறிய முடியாதபடி வளர்ந்திருக்கக்‌ கண்டேன்‌. அவர்களிருவரும்‌ மிக்க சிநேகத்து 
டன்‌ பழகுவதையும்‌ கண்டேன்‌. நந்தினி வளர்ந்திருந்தது மட்டுமல்ல, ஆடை ஆபரணங்களினாலும்‌ 
ஜொலித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. இது என்‌ சகோதரியின்‌ காரியம்‌ என்று அறிந்தேன்‌. முன்‌ 
போலில்லாமல்‌ நந்தினி இப்போது என்னைப்‌ பார்க்கவும்‌ பேசவும்‌ கூச்சப்பட்டாள்‌. அதை நான்‌ 
போக்குவதற்குப்‌ பாடுபட்டேன்‌. வேறு எதிலும்‌ காணாத இன்பம்‌ அவளுடன்‌ பேசிப்‌ பழகுவதில்‌ 
அடைந்தேன்‌. இது எனக்கு அந்தச்‌ சிறிய பிராயத்தில்‌ எவ்வளவு வியப்பை அளித்தது என்பதைச்‌ 
சொல்ல முடியாது. காவேரியில்‌ பெருகி வரும்‌ புது வெள்ளத்தைப்‌ போல்‌ என்‌ உள்ளத்தில்‌ ஏதோ 
ஒரு புதுமை உணர்ச்சி பொங்கி, வெள்ளமாய்ப்‌ பெருகிக்‌ கொண்டிருந்தது. ஆனால்‌ இது 
என்னைச்‌ சேர்ந்தவர்கள்‌ யாருக்கும்‌ பிடிக்கவில்லையென்பதை விரைவிலேயே கண்டு 
கொண்டேன்‌. நான்‌ வந்ததிலிருந்து குந்தவை அப்பெண்ணிடம்‌ வெறுப்பைக்‌ காட்டத்‌ 
தொடங்கினாள்‌. ஒருநாள்‌ எங்கள்‌ பாட்டியார்‌ மாதேவடிகள்‌ என்னை அழைத்து, 'நந்தினி 
அர்ச்சகர்‌ வீட்டுப்‌ பெண்‌; நீயோ சக்கரவர்த்தி குமாரன்‌; உங்கள்‌ இரண்டு பேருக்கும்‌ இப்போது 
பிராயமும்‌ ஆகிவிட்டது. ஆகையால்‌ நந்தினியிடம்‌ நீ பழகுவது உசிதமல்ல' என்று புத்திமதி 
கூறினார்‌. அதுவரை பாட்டியைத்‌ தெய்வமென மதித்து வந்த நான்‌ அப்போது அவரிடம்‌ கோபமும்‌ 
அவருடைய வார்த்தையில்‌ அவமதிப்பும்‌ கொண்டேன்‌. அவருடைய புத்திமதியை மீறி 
நந்தினியைத்‌ தேடிப்‌ பிடித்துப்‌ பேசிப்‌ பழகினேன்‌. இது நெடுங்காலம்‌ நிலைத்திருக்கவில்லை. 
திடீரென்று ஒருநாள்‌ நந்தினியும்‌, அவளுடைய பெற்றோர்களும்‌ பாண்டிய நாட்டில்‌ 
அவர்களுடைய ஊருக்குப்‌ புறப்பட்டுச்‌ சென்று விட்டார்கள்‌ என்று தெரிந்தது. அப்போது 
எனக்குத்‌ துக்கம்‌ பொங்கி வந்தது; கோபம்‌ என்னை மீறி வந்தது. துக்கத்தை என்‌ மனதிற்குள்‌ 
வைத்துக்‌ கொண்டு கோபத்தை என்‌ சகோதரியின்‌ பேரில்‌ காட்டினேன்‌. நல்லவேளையாகச்‌ சில 
நாளைக்கெல்லாம்‌ நான்‌ வடக்கே பிரயாணப்பட நேர்ந்தது. திருமுனைப்பாடியையும்‌ தொண்டை 
மண்டலத்தையும்‌ ஆக்கிரமித்திருந்த இராஷ்டிரகூடப்‌ படைகளை விரட்டுவதற்காகப்‌ புறப்பட்ட 
சோழ சைன்யத்துடன்‌ நானும்‌ புறப்பட்டு வந்தேன்‌. அப்போதுதான்‌ நீயும்‌ நானும்‌ சந்தித்தோம்‌; 
இணைபிரியா சிநேகிதர்களானோம்‌. 


116 


"மலையமான்‌ அரசருடைய உதவியுடன்‌ நீயும்‌ நானும்‌ இராஷ்டிரகூடப்‌ படைகளுடன்‌ 
போரிட்டோம்‌. பாலாற்றுக்கு வடக்கே அவர்களைத்‌ துரத்தி அடித்துக்‌ காஞ்சி நகரையும்‌ 
கைப்பற்றினோம்‌. அச்சமயத்தில்‌ இலங்கையிலிருந்து கெட்ட செய்தி வந்தது. நமது படை 
அங்கே முறியடிக்கப்பட்டதென்றும்‌ கொடும்பாளூர்‌ சிறிய வேளார்‌ இறந்து விட்டார்‌ என்றும்‌ 
தெரிந்தன. இதைக்‌ கேட்டுவிட்டு, அது வரையில்‌ பாலைவனத்தின்‌ மத்தியில்‌ பாறைக்‌ குகையில்‌ 
ஒளிந்திருந்த வீரபாண்டியன்‌, புற்றிலிருந்து பாம்பு புறப்படுவது போல்‌ வெளிப்பட்டு வந்தான்‌. 
மறுபடியும்‌ சைன்யத்தைத்‌ திரட்டிக்‌ கொண்டு மதுரையைக்‌ கைப்பற்றி மீனக்‌ கொடியை 
ஏற்றினான்‌. இதையெல்லாம்‌ கேட்ட போது உனக்கும்‌ எனக்கும்‌ எப்படிப்பட்ட வீராவேசம்‌ 
உண்டாயிற்று என்பது ஞாபகம்‌ இருக்கிறதல்லவா? நாம்‌ இருவரும்‌ உடனே புறப்பட்டுப்‌ 
பழையாறைக்குச்‌ சென்றோம்‌. என்‌ தந்‌ைத சக்கரவர்த்திக்கு அப்போதே உடல்‌ நலம்‌ கெடத்‌ 
தொடங்கியிருந்தது. கால்களின்‌ சுவாதீனம்‌ குறைந்திருந்தது. ஆயினும்‌ சக்கரவர்த்தி பாண்டிய 
நாட்டுப்‌ போர்க்களம்‌ புறப்படச்‌ சித்தமாயிருந்தார்‌. வேண்டாம்‌ என்று நான்‌ அவரைத்‌ தடுத்தேன்‌. 
பாண்டிய சைன்யத்தை முறியடித்து மதுரையை மீண்டும்‌ கைப்பற்றி வீரபாண்டியனுடைய 
தலையையும்‌ கொணராமல்‌ சோழ நாட்டுக்குத்‌ திரும்புவதில்லை என்று என்‌ தந்‌ைத முன்னால்‌ 
பிரதிக்ஞை செய்தேன்‌. அப்போது நீயும்‌ என்னுடன்‌ இருந்தாய்‌. என்‌ பிரதிக்ஞையை ஒப்புக்‌ 
கொண்டு என்‌ தந்தை நம்மைப்‌ பாண்டிய நாட்டுப்‌ போர்க்களத்துக்கு அனுப்பினார்‌. ஏற்கெனவே 
படைத்‌ தலைமை வகித்துச்‌ சென்றிருந்த கொடும்பாளூர்‌ பூதிவிக்கிரம கேசரியின்‌ தலைமையில்‌ 
நாம்‌ போர்‌ செய்ய வேண்டும்‌ என்று பணித்தார்‌. அதற்குச்‌ சம்மதித்து நாம்‌ சென்றோம்‌. வழியில்‌ 
பெரிய பழுவேட்டரையரைச்‌ சந்தித்தோம்‌. அவரைப்‌ படைத்‌ தலைவராக்காமல்‌ கொடும்பாளூர்‌ 
வேந்தரை நியமித்ததில்‌ பழுவேட்டரையருக்கு அதிருப்தி உண்டாகிமிருந்தது என்பதை 
அறிந்தோம்‌. 


"நம்முடைய போர்‌ ஆவேசத்தைக்‌ கண்டி சேநாதிபதி பூதிவிக்கிரம கேசரி யுத்தம்‌ நடத்து 
ம்‌ பொறுப்பை நம்மிடமே ஒப்புவித்துவிட்டார்‌.நண்பா! அந்த யுத்தத்தில்‌ நீயும்‌ நானும்‌ நம்ப 
முடியாத வீரச்‌ செயல்களைப்‌ புரிந்தோம்‌ என்று பெருமை கொள்வதில்‌ யாதொரு தவறும்‌ 
இல்லை.பாண்டிய சைன்யத்தை முறியடித்து மதுரையைக்‌ கைப்பற்றினோம்‌. அத்துடன்‌ நாம்‌ 
திருப்தி அடைந்துவிடவில்லை. மறுபடியும்‌ பாண்டிய சைன்யம்‌ தலையெடுக்க முடியாதபடி அதை 
நிர்மூலம்‌ செய்துவிட விரும்பினோம்‌. சிதறி ஓடிய வீரர்களை நாலா பக்கத்திலும்‌ துரத்திச்‌ சென்று 
ஒருவர்‌ மிச்சமில்லாமல்‌ துவம்ஸம்‌ செய்துவிடும்படி நம்‌ படை வீரர்களுக்குக்‌ கட்டளையிட்டோம்‌. 
நாம்‌ மட்டும்‌ ஒரு வலிமையான படையுடன்‌ பாண்டியனைத்‌ துரத்திக்‌ கொண்டு போனோம்‌. 
உயரமாகப்‌ பறந்த மீனக்‌ கொடி பாண்டியன்‌ எந்தத்‌ திசையை நோக்கி ஓடுகிறான்‌ என்பதை 
நமக்குக்‌ காட்டியது. அந்தத்‌ திசையை நோக்கி நாமும்‌ சென்று அவனைப்‌ பிடித்தோம்‌. 
வீரபாண்டியனைச்‌ சுற்றிலும்‌ ஆபத்துதவிகள்‌ மதில்‌ சுவரைப்‌ போல்‌ பாதுகாத்து நின்றார்கள்‌. 
சோழ நாட்டு வேளக்காரப்‌ படையைக்‌ காட்டிலும்‌ பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள்‌ ஒருபடி 
மேலான வீரர்கள்‌. பின்வாங்கி ஓடுவதில்லையென்றும்‌ தங்கள்‌ உயிரை அளித்தாவது பாண்டிய 
மன்னனைக்‌ காப்பாற்றுவோம்‌ என்றும்‌ சபதம்‌ செய்தார்கள்‌. அது சாத்தியப்படாமற்‌ போய்‌, 
பாண்டிய மன்னனுக்கு ஆபத்து வந்து விட்டால்‌, தங்கள்‌ தலையைத்‌ தாங்களே வெட்டிக்‌ 
கொண்டு பலி கொடுப்போம்‌ என்று சபதம்‌ பூண்டவர்கள்‌. அப்படிப்பட்ட வீரர்கள்‌ தங்கள்‌ கடனை 
நிறைவேற்றினார்கள்‌. ஒருவர்‌ மிச்சமின்றி அவர்களைக்‌ கொன்று தீர்த்தோம்‌. இறந்தவர்களின்‌ 
சவங்கள்‌ மலை மலையாய்க்‌ குவிந்தன. ஆனால்‌ அவர்களுக்கு நடூவில்‌ வீரபாண்டியனை நாம்‌ 
காணவில்லை. மீனக்‌ கொடியைப்‌ பார்த்து நாம்‌ ஏமாந்து போனோம்‌. மீனக்‌ கொடியைத்‌ தாங்கிக்‌ 
கொண்டு யானை ஒன்று நின்றது. ஆனால்‌ அதன்‌ பேரிலோ, பக்கத்திலோ பாண்டிய மன்னனைக்‌ 
காணவில்லை! வீரபாண்டியன்‌ போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடி ஒளிந்து கொள்ளுவதில்‌ 
சமர்த்தன்‌ அல்லவா? இப்போதும்‌ அவன்‌ ஓடியிருக்கலாம்‌ என்று சந்தேகித்து, படைகளைப்‌ 
பிரித்து நாலாபுறமும்‌ அனுப்பினோம்‌. 


"வைகை நதியின்‌ இரு கரைகளோடு நீங்கள்‌ எல்லோரும்‌ விரைந்து சென்றீர்கள்‌. நானும்‌ 
சும்மா இருக்கவில்லை. வைகை நதியில்‌ இறங்கி மணலில்‌ நடந்து தெற்கே சென்றேன்‌. ஒரு 
தனிக்‌ குதிரையின்‌ குளம்படி மணலில்‌ சில இடங்களில்‌ பதிந்திருந்தது. குதிரை போன வழியில்‌ 


117 


மணலில்‌ இரத்தக்‌ கறையும்‌ காணப்பட்டது. அதைப்‌ பிடித்துக்‌ கொண்டு நான்‌ போனேன்‌. 
வைகையாற்றின்‌ மத்தியில்‌ ஒரு தீவு போல்‌ அமைந்திருந்த சோலையை அடைந்தேன்‌. அந்தச்‌ 
சோலைக்குள்ளே திருமாலின்‌ கோவில்‌ ஒன்றிருந்தது. அதையொட்டி இரண்டொரு அர்ச்சகர்‌ 
வீடுகள்‌ இருந்தன. பெருமாள்‌ பூஜைக்குரிய பூ மரங்கள்‌ அச்சோலையில்‌ ஏராளமாக இருந்தன. 
ஒரு சிறிய தாமரைக்‌ குளம்‌ பூத்துக்‌ குலுங்கிக்‌ கொண்டிருந்தது. நண்பா! உனக்கு ஒருவேளை 
ஞாபகம்‌ இருக்கலாம்‌. அந்தச்‌ சோலையைச்‌ சுட்டிக்காட்டி அதில்‌ நம்‌ வீரர்கள்‌ யாரும்‌ தப்பித்‌ 
தவறிக்‌ கூடப்‌ பிரவேசிக்கக்‌ கூடாது என்று நான்‌ கண்டிப்பான கட்டளையிட்டிருந்தேன்‌. 
இதற்குக்‌ காரணம்‌, அந்தப்‌ பெருமாள்‌ கோவிலின்‌ பூஜைக்குப்‌ பங்கம்‌ எதுவும்‌ வரக்‌ கூடாது 
என்று நான்‌ எண்ணியது மாத்திரம்‌ அல்ல. அங்கே இருந்த பட்டரின்‌ வீட்டில்‌ என்‌ உள்ளத்தைக்‌ 
கவர்ந்து என்‌ நெஞ்சில்‌ கோவில்‌ கொண்ட பெண்ணரச இருந்ததுதான்‌." 


"ஒருநாள்‌ அந்தச்‌ சோலைக்குள்‌ நான்‌ புகுந்தபோது நந்தினியைப்‌ பார்த்து விட்டேன்‌. 
அவளுடைய கோலம்‌ இப்போது சிறிது மாறிப்‌ போயிருந்தது. தலைக்‌ கூந்தலை ஆண்டாள்‌ 
விக்கிரகத்தைப்‌ போல்‌ முன்னால்‌ மகுடமாகக்‌ கட்டி அதில்‌ பூமாலை சுற்றியிருந்தாள்‌. 
கழுத்திலும்‌ பூமாலை தரித்திருந்தாள்‌. 'இது என்ன கோலம்‌?' என்று நான்‌ கேட்டேன்‌. அவள்‌ 
என்னைப்‌ பிரிந்து வந்த பிறகு மானிடர்‌ யாரையும்‌ மணப்பதில்லை என்றும்‌ ஆண்டாளைப்‌ போல்‌ 
கண்ணனையே மணப்பது என்றும்‌ சங்கல்பம்‌ செய்து கொண்டதாகக்‌ கூறினாள்‌. இது வெறும்‌ 
பைத்தியக்காரத்தனமாக எனக்குத்‌ தோன்றியது. மானிடப்‌ பெண்ணாவது, கடவுளை 
மணப்பதாவது? - ஆயினும்‌ அதைப்‌ பற்றி அச்சமயம்‌ விவகாரம்‌ செய்ய நான்‌ விரும்பவில்லை. 
'யுத்தம்‌ முடியட்டும்‌; பிறகு பார்த்துக்‌ கொள்ளலாம்‌' என்று எண்ணினேன்‌. அவளுக்கு ஏதேனும்‌ 
உதவி வேண்டுமா என்று கேட்டேன்‌. 'உங்கள்‌ போர்‌ வீரர்கள்‌ யாரும்‌ இங்கு வராதபடி 
செய்யுங்கள்‌. இங்கே என்‌ வயதான தாய்‌ தந்தையர்‌ மட்டுந்தான்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கண்‌ 
தெரியாதவர்கள்‌. திடகாத்திரனான என்‌ தமையன்‌ ஒருவன்‌ உண்டு. அவன்‌ இப்போது திருப்பதி 
யாத்திரை போயிருக்கிறான்‌!' என்றாள்‌. அவள்‌ கேட்டபடி அங்கே நம்‌ வீரர்‌ யாரும்‌ வராமல்‌ 
பார்த்துக்‌ கொள்வதாக நான்‌ வாக்குறுதி கொடுத்துவிட்டுத்‌ திரும்பினேன்‌. அப்புறம்‌ இரண்டு 
மூன்று தடவை அவளைப்‌ போய்ப்‌ பார்த்தேன்‌. அவளிடத்தில்‌ நான்‌ கொண்ட பழைய மோகம்‌ 
ஒன்றுக்குப்‌ பத்து மடங்கு பெருகிக்‌ கொழுந்துவிட்டெரிந்தது. எனினும்‌ பொறுமையைக்‌ 
கடைப்பிடித்தேன்‌. வந்த காரியத்தை முதலில்‌ முடிக்க வேண்டும்‌. வீரபாண்டியனுடைய 
தலையுடன்‌ பழையாறைக்குப்‌ போக வேண்டும்‌; அதற்குப்‌ பிரதியாக நந்தினியை மணந்து 
கொள்ளத்‌ தந்தையிடம்‌ அனுமதி கேட்பது என்று முடிவு செய்தேன்‌. 


"இப்படி நான்‌ தீர்மானித்திருந்த நிலையில்‌, ஒற்றைக்‌ குதிரையின்‌ குளம்படி அந்தச்‌ 
சோலைக்குள்ளே போயிருப்பதைக்‌ கண்டதும்‌ அளவிலாத வியப்பும்‌ ஆத்திரமும்‌ கொண்டேன்‌. 
மேலும்‌ சென்று பார்த்தபோது, அடர்ந்த மரங்களின்‌ மறைவில்‌ குதிரை கட்டியிருப்பதைக்‌ 
கண்டேன்‌. எனவே தப்பி வந்தவன்‌ அந்தக்‌ குடிசை வீடுகளில்‌ ஒன்றில்தான்‌ இருக்க 
வேண்டும்‌.நந்தினியின்‌ வீட்டுக்குச்‌ சென்று பலகணி வழியாகப்‌ பார்த்தேன்‌. நண்பா! அங்கே நான்‌ 
கண்ட காட்சி பழுக்கக்‌ காய்ச்சிய இரும்பினால்‌ என்‌ நெஞ்சில்‌ தீட்டியது போலப்‌ 
பதிந்திருக்கிறது. ஒரு பழைய கயிற்றுக்‌ கட்டிலில்‌ வீரபாண்டியன்‌ படுத்துக்‌ கிடந்தான்‌. நந்தினி 
அவனுக்குத்‌ தாகத்துக்குத்‌ தண்ணீர்‌ கொடுத்துக்‌ குடிக்கச்‌ செய்தாள்‌. அவள்‌ முகம்‌ முன்‌ 
எப்போதுமில்லாத காந்தியுடன்‌ ஜொலித்தது. அவள்‌ கண்களில்‌ இரண்டு துளி கண்ணீர்‌ ததும்பி 
நின்றது. என்னை மீறி வந்த ஆத்திரத்துடன்‌ கதவைப்‌ படார்‌ என்று உதைத்துத்‌ திறந்து கொண்டு 
உள்ளே போனேன்‌. காயங்களைக்‌ கட்டிக்‌ கொண்டிருந்த நந்தினி என்னைக்‌ கண்டதும்‌ அதை 
நிறுத்தி விட்டு முன்னால்‌ வந்தாள்‌. சாஷ்டாங்கமாக என்னை நமஸ்கரித்து எழுந்தாள்‌. கை 
கூப்பிய வண்ணம்‌, 'ஐயா! நீங்கள்‌ என்‌ பேரில்‌ ஒருநாள்‌ வைத்திருந்த அன்பின்‌ பேரில்‌ 
ஆணையிட்டு வேண்டுகிறேன்‌. இவரை ஒன்றும்‌ செய்யாதீர்கள்‌! படுகாயப்பட்டுக்‌ கிடக்கும்‌ 
இவரை உங்கள்‌ கையால்‌ கொல்ல வேண்டாம்‌!' என்றாள்‌. 


நான்‌ தட்டுத்‌ தடுமாறி, 'உனக்கும்‌ இந்த மனிதனுக்கும்‌ என்ன சம்பந்தம்‌? எதற்காக அவன்‌ 
உயிரைக்‌ காப்பாற்றும்படிக்‌ கேட்கிறாய்‌?' என்றேன்‌. 


118 


'இவர்‌ என்‌ காதலர்‌; இவர்‌ என்‌ தெய்வம்‌; இவர்‌ என்னை மணந்து கொள்ளச்‌ 
சம்மதித்திருக்கும்‌ தயாளன்‌!' என்றாள்‌ நந்தினி. 


"காயம்‌ பட்டிருந்த வீரபாண்டியனைப்‌ பார்த்துக்‌ கொஞ்சம்‌ உண்டாகியிருந்த இரக்கமும்‌ 
என்னிடமிருந்து அகன்று விட்டது. இந்தப்‌ பாதகன்‌ சண்டாளன்‌, - எப்படி என்னைப்‌ பழி வாங்கி 
விட்டான்‌! என்‌ இராஜ்யத்தையே கைப்பற்றியிருந்தாலும்‌ பாதகம்‌ இல்லை; என்‌ உள்ளத்தில்‌ 
குடிகொண்டிருந்த பெண்ணரசியையல்லவா அபகரித்து விட்டான்‌? இவனிடம்‌ எப்படி இரக்கம்‌ 
காட்ட முடியும்‌? முடியவே முடியாது! 


"நந்தினியை உதைத்துத்‌ தள்ளி விட்டு அவளைத்‌ தாண்டிக்‌ கொண்டு சென்று வாளின்‌ 
ஒரே வீச்சில்‌ வீரபாண்டியனுடைய தலையை வெட்டி வீழ்த்தினேன்‌. அந்த மூர்க்க பயங்கர 
செயலை இப்போது நினைத்துப்‌ பார்த்தால்‌ எனக்கு வெட்கமாயிருக்கிறது. ஆனால்‌ அச்சமயம்‌ 
யுத்த வெறியோடு கூடக்‌ குரோத வெறியும்‌ என்னைப்‌ பீடித்திருந்தது. அந்த ஆவேசத்தில்‌ 
வீரபாண்டியனைக்‌ கொன்றுவிட்டு அந்த வீட்டின்‌ வாசற்படியைத்‌ தாண்டும்‌ போது நந்தினியை 
ஒரு முறை திரும்பிப்‌ பார்த்தேன்‌. அவளும்‌ என்னைக்‌ கண்கொட்டாமல்‌ பார்த்தாள்‌. அதைப்‌ 
போன்ற பார்வை இந்தப்‌ பூவுலகில்‌ நான்‌ கண்டதில்லை. அதில்‌ காமக்‌ குரோத லோப மோக மத 
மாற்சரியம்‌ என்னும்‌ ஆறு வித உணச்சிகளும்‌ அத்தனை நெருப்பு ஜூவாலைகளாகக்‌ கொழுந்து 
விட்டு எரிந்தன. அதன்‌ பொருள்‌ என்னவென்று எத்தனையோ தடவை எண்ணி எண்ணிப்‌ பார்த்து 
ம்‌ எனக்கு இன்று வரை தெரியவில்லை! 


"அதற்குள்‌ என்னைத்‌ தேடிக்‌ கொண்டு நீயும்‌ இன்னும்‌ பலரும்‌ வந்து விட்டீர்கள்‌. 
வீரபாண்டியனுடைய தலையற்ற உடலையும்‌ இரத்தம்‌ சிந்திய தலையையும்‌ பார்த்துவிட்டு 
எல்லோரும்‌ ஜயகோஷம்‌ செய்தீர்கள்‌. ஆனால்‌ என்னுடைய நெஞ்சில்‌ விந்திய பர்வதத்தை 
வைத்ததுபோல்‌ ஒரு பெரும்‌ பாரம்‌ அமுக்கிக்‌ கொண்டிருந்தது!..." 


ஐம்பத்தாறாம்‌ அத்தியாயம்‌ 
அந்தப்புரசம்பவம்‌ 


பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால்‌ காஞ்சியில்‌ மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி அரசு 
புரிந்த காலத்தில்‌ நாடெங்கும்‌ மகா பாரதக்‌ கதையைப்‌ படிப்பதற்கு ஏற்பாடு செய்திருந்தார்‌. 
பெளத்த சமண மதங்களின்‌ பிரசாரத்தினால்‌ மக்கள்‌ சாதுக்களாகப்‌ போயிருந்த தமிழ்நாட்டில்‌ 
மீண்டும்‌ வீர உணர்ச்சி தளிர்த்துப்‌ பரவ வேண்டும்‌ என்பதற்காக அந்த ஏற்பாடு செய்தார்‌. பாரதக்‌ 
கதை படிப்பதற்கென்றே பல ஊர்களில்‌ பாரத மண்டபங்கள்‌ கட்டினார்‌. அவர்‌ தொடங்கிய 
ஏற்பாடு இன்னமும்‌ தொண்டை மண்டலத்தில்‌ தடைப்படாமல்‌ நடந்து வந்தது. இரவில்‌ மக்கள்‌ 
மண்டபங்களிலோ திறந்த வெளியிலோ கூடி பாரதக்‌ கதை கேட்டார்கள்‌. பாரதப்‌ பெருங்‌ 
கதையையும்‌ பாரதத்திலுள்ள கிளைக்‌ கதைகளையும்‌ பாட்டிலும்‌ பண்ணிலும்‌ வசனத்திலும்‌ 
அமைத்து வீராவேசத்துடன்‌ சொல்லக்‌ கூடிய பாடினிகள்‌ பலர்‌ தோன்றினார்கள்‌. 


அர்ச்சுனன்‌ தீர்த்த யாத்திரை சென்றிருந்தபோது மணிபுரியை அடுத்த வனத்தில்‌ மணிபுரி 
ராஜகுமாரியான சித்ராங்கியைக்‌ கண்டான்‌. இருவரும்‌ காதல்‌ கொண்டார்கள்‌. சித்ராங்கிக்கு 
அரவான்‌ என்னும்‌ அருமைப்‌ புதல்வன்‌ பிறந்தான்‌. மலைநாட்டுக்‌ கோமகளுக்கு அர்ச்சுனனால்‌ 
பிறந்த மகனாதலால்‌ அரவான்‌ மகா வீரனாயிருந்தான்‌. பாரத யுத்தம்‌ நடக்கப்‌ போகிறது என்று 
அறிந்து அவனும்‌ பாண்டவர்‌ படையில்‌ சேர வந்து சேர்ந்தான்‌. போர்‌ தொடங்குவதற்கு முன்னால்‌ 
சகல இலட்சணங்களும்‌ பொருந்திய மகா வீரனான இளைஞன்‌ ஒருவனைக்‌ களபலி கொடுக்க 
வேண்டும்‌ என்ற பேச்சு வந்த போது, "இதோ நான்‌ இருக்கிறேன்‌; என்னைக்‌ களபலியாகக்‌ 
கொடுங்கள்‌!!! என்று அரவான்‌ முன்‌ வந்தான்‌. அவனைக்‌ காட்டிலும்‌ சிறந்த வீரன்‌ யாரும்‌ 


119 


பாண்டவர்‌ பக்கத்தில்‌ இல்லாதபடியால்‌, தானாக முன்‌ வந்த அரவானையே பலி கொடுக்க 
வேண்டியதாயிற்று. 


தன்னுடைய கட்சியின்‌ வெற்றிக்காகத்‌ தன்‌ உயிரைத்‌ தியாகம்‌ செய்த வீர அரவானின்‌ 
கதை தமிழ்‌ மக்களின்‌ உள்ளத்தைக்‌ கொள்ளை கொண்டது. துரோபதை அம்மனுக்குக்‌ கோயில்‌ 
கட்டிய இடங்களிலெல்லாம்‌ பக்கத்தில்‌ அரவானுக்கும்‌ கோயில்‌ கட்டி திருவிழா 
நடத்தினார்கள்‌. 


மாமல்லபுரத்து ஐந்து ரதங்களின்‌ அருகில்‌ அன்றிரவு நடந்த அரவான்‌ கதை முடிவடைந்து 
விட்டதாகத்‌ தோன்றியது. "மூன்று உலகமும்‌ உடைய சுந்தர சோழ சக்கரவர்த்தி வாழ்க!" 
"கோப்பரகேசரி ஆதித்த கரிகாலர்‌ வாழ்க!" என்று பல குரல்களில்‌ எழுந்த கோஷங்கள்‌ 
காற்றிலே மிதந்து வந்தன. கதை கேட்டுக்‌ கொண்டிருந்தவர்கள்‌ எழுந்து கலையத்‌ 
தொடங்கினார்கள்‌. 


"கதை முடிந்து விட்டது. மலையமான்‌ சிறிது நேரத்தில்‌ திரும்பி வந்து விடுவார்‌" என்றான்‌ 
கரிகாலன்‌. 


"அரவான்‌ கதை முடிந்தது; ஆனால்‌ தாங்கள்‌ சொல்லி வந்த கதை இன்னும்‌ 
முடியவில்லையே?" என்றான்‌ பார்த்திபன்‌. 


"இந்தப்‌ பிராயத்தில்‌ மலையமானின்‌ மனோதிடத்தைப்‌ பார்‌! இன்னமும்‌ நடுநிசி வரையில்‌ 
கண்‌ விழித்துக்‌ கதை கேட்கப்‌ போகிறார்‌ பார்‌!" என்றான்‌ கரிகாலன்‌. 


"தொண்டு கிழமாகிற வரையில்‌ உயிரோடிருப்பது அவ்வளவு அதிசயமான காரியமா! 
ஊரில்‌ எத்தனையோ கிழவர்கள்‌ இருக்கிறார்கள்‌. இரவில்‌ தூக்கம்‌ பிடியாமல்‌ கதை கேட்கப்‌ 
போகிறார்கள்‌...." 


"திருக்கோவலூர்‌ மிலாடூடையாரை அப்படிச்‌ சாதாரணக்‌ கிழவர்களோடு சேர்த்து 
விடுகிறாயா? எத்தனை போர்க்களங்களைப்‌ பார்த்தவர்‌ அவர்‌? மலையமானின்‌ வயதில்‌ நாம்‌ 
உயிரோடிருப்போமா என்பதே சந்தேகம்‌. இருந்தாலும்‌, அவரைப்‌ போல்‌ திடமாயிருக்க 
மாட்டோம்‌." 


"அரசே! பழைய காலத்து மனிதர்கள்‌ திடமாமிருப்பதற்குக்‌ காரணம்‌ இருக்கிறது..." 
"அது என்ன காரணம்‌?" 


"அவர்கள்‌ பெண்களின்‌ மோகவலையில்‌ சிக்குவதில்லை. கேவலம்‌ ஓர்‌ அர்ச்சகரின்‌ 
மகளிடம்‌ மனத்தைப்‌ பறி கொடுத்துவிட்டு அவளை நினைத்து உருகிக்‌ கொண்டிருப்பதில்லை. 
அப்படி எந்தப்‌ பெண்ணிடமாவது மனம்‌ சென்றால்‌ அவள்‌ கூந்தலைப்‌ பற்றி இழுத்துக்‌ கொண்டு 
வந்து அந்தப்புரத்தில்‌ சேர்த்து விட்டு, வேறு வேலையைப்‌ பார்ப்பார்கள்‌!..." 


"பார்த்திபா! நந்தினி உண்மையில்‌ அர்ச்சகர்‌ வீட்டுப்‌ பெண்‌ அல்ல; அவளுடைய 
பிறப்பைக்‌ குறித்து ஏதோ ஓர்‌ இரகசியம்‌ இருக்க வேண்டும்‌!..." 


"நந்தினி யாருடைய மகளாயிருந்தால்‌ என்ன? அர்ச்சகர்‌ மகளாயிருந்தால்‌ என்ன? அரசர்‌ 
மகளாயிருந்தால்‌ என்ன? அல்லது அனாதைப்‌ பெண்ணாயிருந்தால்‌ தான்‌ என்ன? அந்த 
இன்னொரு கிழவர்‌ பெரிய பழுவேட்டரையரைப்‌ பாருங்கள்‌! எங்கேயோ வழியில்‌ அவளைப்‌ 
பார்த்தார்‌; உடனே இழுத்துக்‌ கொண்டு வந்து எட்டோடூ ஒன்பது என்று அந்தப்புரத்தில்‌ 
அடைத்தார்‌..." 


120 


"நண்ப! அதை நினைத்தால்‌ எனக்கு அதிசயமாகத்தான்‌ இருக்கிறது!..."' 


"எதை நினைத்தால்‌? அந்தக்‌ கிழவர்‌ எப்படி இவளுடைய வலையில்‌ சிக்கினார்‌ 
என்பதைத்தானே?" 


"இல்லை, இல்லை! ஒரு காலத்தில்‌ என்னைக்‌ காதலித்ததாகச்‌ சொன்னவள்‌, பிறகு 
வீரபாண்டியனைக்‌ காதலித்து அவன்‌ உயிரைக்‌ காப்பாற்ற முயன்றவள்‌, இந்தத்‌ தொண்டு 
கிழவரை மணந்து கொள்ள எவ்வாறு சம்மதித்தாள்‌? அதை நினைத்தால்தான்‌ 
அதிசயமாயிருக்கிறது." 


"எனக்கு அது ஒன்றும்‌ அதிசயமாகத்‌ தோன்றவில்லை, ஐயா! தங்களுடைய செயலை 
நினைத்தால்தான்‌ அதிசயமாயிருக்கிறது! சோழ குலத்தின்‌ பரம வைரியான பாண்டியன்‌, - 
தோல்வியடைந்ததும்‌ ஓடி ஒளியும்‌ கோழையினும்‌ கோழையானாலும்‌ 'வீரபாண்டியன்‌' என்று 
பெயர்‌ சூட்டிக்‌ கொண்டவன்‌, - அவனுக்கு அடைக்கலம்‌ கொடுத்து உயிர்ப்பிச்சை 
கேட்டவளைத்‌ தாங்கள்‌ சும்மா விட்டுவிட்டு வந்தீர்களே? அதை எண்ணினால்தான்‌ 
அதிசயத்திலும்‌ அதிசயமாயிருக்கிறது. ஒன்று அவளையும்‌ அங்கேயே கத்தியால்‌ வெட்டிப்‌ 
போட்டிருக்க வேண்டும்‌; அதற்கு விருப்பமில்லாவிட்டால்‌ காலையும்‌ கையையும்‌ சேர்த்துக்‌ 
கட்டிச்‌ சிறைப்படுத்தி வந்திருக்க வேண்டும்‌! இந்த இரண்டில்‌ ஒன்று செய்யாமல்‌ சும்மா விட்டூ 
விட்டூ வந்தீர்களே!... இப்போது எனக்குக்‌ கூட ஞாபகம்‌ வருகிறது, அரசே! அந்தக்‌ குடிசையின்‌ 
வாசலில்‌ தாங்கள்‌ வீரபாண்டியன்‌ உடலைத்‌ தூக்கிக்‌ கொண்டு வந்து போட்டீர்கள்‌. நாங்கள்‌ 
அனைவரும்‌ வெறிகொண்டவர்களைப்‌ போல்‌ வெற்றி முழக்கம்‌ செய்தோம்‌. அதற்கு நடுவில்‌ 
குடிசைக்குள்ளேயிருந்து விம்மல்‌ சத்தம்‌ ஒன்று வந்தது. 'அது யார்‌?' என்று நான்‌ கேட்டேன்‌. 
'யாரோ அர்ச்சகர்‌ குடும்பத்துப்‌ பெண்கள்‌. ஏற்கெனவே அவர்கள்‌ பீதியடைந்து கதிகலங்கிப்‌ 
போயிருக்கிறார்கள்‌. நீங்கள்‌ யாரும்‌ உள்ளே போக வேண்டாம்‌!" என்றீர்கள்‌. வெற்றி வெறியில்‌ 
இருந்த நாங்களும்‌ அதைப்‌ பொருட்படுத்தவில்லை. உடனே எல்லோருமாக 
வீரபாண்டியனுடைய தலையை எடுத்துக்‌ கொண்டு கிளம்பினோம்‌, தாங்களும்‌ எங்களுடன்‌ 
வந்தீர்கள்‌. ஆனால்‌ எங்கள்‌ களிப்பிலும்‌ கொண்டாட்டத்திலும்‌ அவ்வளவாகத்‌ தாங்கள்‌ கலந்து 
கொள்ளவில்லை. உற்சாகம்‌ குன்றிக்‌ காணப்பட்டீர்கள்‌. நான்‌ காரணம்‌ கேட்டேன்‌. தாங்கள்‌ 
ஏதோ சமாதானம்‌ சொன்னீர்கள்‌. தங்களுக்கு ஏதேனும்‌ பலமான காயம்‌ பட்டிருக்குமோ என்று 
நான்‌ சந்தேகித்துக்‌ கேட்டது கூட எனக்கு இப்போது ஞாபகம்‌ வருகிறது!" என்றான்‌ 
பார்த்திபேந்திரன்‌. 


"என்‌ உடம்பில்‌ ஒன்றும்‌ காயம்‌ படவில்லை, பார்த்திபா! உள்ளத்தில்‌ என்றும்‌ ஆறாத 
காயம்‌ பட்டு விட்டது.வீரபாண்டியன்‌ படுத்துக்‌ கிடந்த கட்டிலுக்கு முன்னால்‌ வந்து அவள்‌ 
கைகூப்பி என்னிடம்‌ உயிர்ப்‌ பிச்சை கேட்ட காட்சி என்‌ மனத்தை விட்டு அகலவில்லை. 'ஐயோ! 
அவள்‌ கேட்டதைக்‌ கொடுக்காமல்‌ போய்‌ விட்டோமே! என்று என்‌ மனம்‌ பதைபதைத்தது. என்‌ 
உயிரைக்‌ கொடுப்பதின்‌ மூலம்‌ வீரபாண்டியனை உயிர்ப்பித்து அவளிடம்‌ சேர்க்க முடியுமானால்‌ 
அப்படியே நான்‌ செய்திருப்பேன்‌. இது முடியாதபடியால்‌ என்னை நானே நொந்து கொண்டேன்‌. 
பார்த்திபா! நம்முடைய வல்லமைகளைப்‌ பற்றி நாம்‌ எவ்வளவோ நினைத்துக்‌ கொள்கிறோம்‌. 
நம்மால்‌ ஆகாத காரியம்‌ ஒன்றுமேயில்லை என்று கருதி இறுமாப்பு அடைகிறோம்‌. 'அரசர்களிடம்‌ 
மகா விஷ்ணுவின்‌ அம்சம்‌ இருக்கிறது' என்று ஓலைச்‌ சுவடிகளில்‌ எழுதி வைத்திருப்பதைக்‌ 
கேட்டு விட்டு, அதைக்‌ கூட உண்மையென்று நம்பி விடுகிறோம்‌. ஆனால்‌, உடலை விட்டுப்‌ 
பிரிந்து போன ஆவியைத்‌ திரும்பக்‌ கொண்டு வரும்‌ வல்லமை நமக்கு உண்டா? அரச குலத்தில்‌ 
பிறந்த யாருக்காவது இருந்திருக்கிறதா? நம்மால்‌ உயிரை வாங்கத்தான்‌ முடியும்‌; ஆனால்‌ 
உயிரைக்‌ கொடுக்கும்‌ சக்தி மனிதர்களாய்ப்‌ பிறந்த யாருக்கும்‌ இல்லை!..." 


"அப்படி இல்லாமலிருப்பதே மிக நல்லது. அந்த வல்லமை தங்களுக்கு இருந்திருந்தால்‌, 
எவ்வளவு தவறான காரியம்‌ நடந்து போயிருக்கும்‌? பாண்டியனுக்கு மறுபடியும்‌ உயிரைக்‌ 
கொடுத்திருப்பீர்கள்‌. அவன்‌ மீண்டும்‌ எங்கேயாவது மலைப்‌ பொந்தில்‌ போய்‌ ஒளிந்திருப்பான்‌. 


121 


பாண்டிய நாட்டு யுத்தம்‌ ஒருவேளை இன்னும்‌ நடந்து கொண்டிருக்கும்‌! இவ்வளவும்‌ ஒரு 
பெண்ணின்‌ பொய்க்‌ கண்ணீருக்காக!" என்றான்‌ பார்த்தி பேந்திரன்‌. 


"பல்லவா! நீ பெண்‌ குலத்தை வெறுக்கும்‌ துர்ப்பாக்கியசாலி! காதல்‌ என்றால்‌ 
இன்னதென்று நீ அறிய மாட்டாய்‌! அதனாலேயே இவ்விதம்‌ பேசுகிறாய்‌!" 


"ஆம்‌; நான்‌ எந்தப்‌ பெண்ணுடைய கண்‌ வலையிலும்‌ சிக்கியதில்லைதான்‌. ஆனால்‌ 
தங்கள்‌ அந்தரங்கத்துக்குரிய நண்பன்‌ வந்தியத்தேவன்‌ மஞ்சள்‌ பூசிய முகம்‌ எதைக்‌ கண்டாலும்‌ 
மயங்கிப்‌ பல்லை இளிப்பவன்‌. ஆகையினாலேயே அவனைத்‌ தங்களுக்கு என்னைக்‌ காட்டிலும்‌ 
பிடித்திருக்கிறது. இல்லையா, அரசே!" 


"ஆகா! கடைசியில்‌ வந்தியத்தேவனிடம்‌ வந்து விட்டாய்‌ அல்லவா? ஏது, இத்தனை 
நேரம்‌ அவனை மறந்து விட்டாயே என்று பார்த்தேன்‌!" 


"ஆம்‌, அவனைப்‌ பற்றி உண்மையைச்‌ சொன்னால்‌ தங்களுக்குக்‌ கசப்பாகவே இருக்கும்‌. 
அந்தப்‌ பேச்சை விட்டூ விடுகிறேன்‌. பிறகு என்ன நடந்தது, அரசே! நந்தினியை மறுபடியும்‌ 
தாங்கள்‌ சந்திக்கவே இல்லையா? வீரபாண்டியனுக்காக உருகினவள்‌ எப்படிக்‌ கிழவர்‌ 
பழுவேட்டரையரை மணந்தாள்‌ என்று அவளைக்‌ கேட்கவே இல்லையா?" 


"வீரபாண்டியனைக்‌ கொன்ற இரவில்‌ வெற்றிக்‌ கோலாகலங்களுக்குப்‌ பிறகு நீங்கள்‌ 
எல்லாரும்‌ பாசறைகளில்‌ படுத்துத்‌ தூங்கினீர்கள்‌. எனக்கோ தூக்கம்‌ வரவேயில்லை. அவளை 
மறுபடியும்‌ பார்க்க வேண்டும்‌ என்று என்‌ உடம்பிலுள்ள ஒவ்வொரு நரம்பும்‌ துடித்தது. அவளைப்‌ 
பார்த்து ஏதேனும்‌ சமாதானம்‌ சொல்ல வேண்டும்‌, மன்னிப்புக்‌ கேட்க வேண்டும்‌ என்று 
விரும்பினேன்‌. மற்றொரு சமயம்‌ அவள்‌ பேரில்‌ எனக்குப்‌ பொங்கி எழுந்த கோபத்தைக்‌ கொட்ட 
வேண்டும்‌ என்று ஆவேசம்‌ உண்டாயிற்று. எப்படியாவது அவளைப்‌ பார்த்தாலொழிய மனநிம்மதி 
ஏற்படாது, சோழ நாட்டுக்குத்‌ திரும்பிப்‌ போக முடியாது என்று தோன்றியது. ஆகையால்‌, 
நள்ளிரவில்‌ நீங்கள்‌ யாரும்‌ அறியாமல்‌ பாசறையிலிருந்து புறப்பட்டுக்‌ குதிரை ஏறிச்‌ சென்றேன்‌. 
வைகை நதியின்‌ நடுவிலிருந்த தீவை அடைந்தேன்‌.மனம்‌ பதைபதைக்க, உடம்பெல்லாம்‌ நடுங்க, 
கால்கள்‌ தள்ளாட, குதிரையிலிருந்து இறங்கி, மெள்ள மெள்ள நடந்து பெருமாள்‌ கோயிலுக்கு 
அருகில்‌ சென்றேன்‌. அங்கேயிருந்த குடிசைகள்‌ எல்லாம்‌ எரிந்து சாம்பலாகிக்‌ கிடப்பதைக்‌ 
கண்டேன்‌. ஒரு வயோதிகரும்‌ வயோதிக ஸ்திரீயும்‌ எரிந்த குடிசைக்குப்‌ பக்கத்தில்‌ உட்கார்ந்து 
புலம்பிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. இன்னும்‌ கொஞ்சம்‌ நெருங்கிச்‌ சென்று பார்த்ததில்‌ 
அவர்கள்தான்‌ முன்னொரு தடவை நந்தினியைப்‌ பழையாறை அரண்மனைத்‌ தோட்டத்துக்கு 
அழைத்து வந்தவர்கள்‌ என்று தெரிந்தது. என்னைப்‌ பார்த்ததும்‌ அவர்களுடைய துக்கமும்‌ பீதியும்‌ 
பன்மடங்கு ஆயின. 


முதலில்‌ அவர்களால்‌ எதுவுமே பேச முடியவில்லை. கொஞ்சம்‌ கொஞ்சமாக அவர்களைத்‌ 
தைரியப்படுத்தி விசாரித்தேன்‌. ஆற்றுக்கு அக்கரையில்‌ இருந்த கிராமத்தில்‌ அவர்களுடைய 
மூத்த குமாரி இருந்தாளாம்‌. அவளுக்குப்‌ பிரசவ காலம்‌ என்று அறிந்து அவளைப்‌ பார்த்து வரப்‌ 
போயிருந்தார்களாம்‌. நந்தினி அவர்களுடன்‌ வர மறுத்து விட்டாளாம்‌. மனம்‌ போனபடி நடந்து 
பழக்கமுள்ள அந்தப்‌ பிடிவாதக்காரப்‌ பெண்ணை ஒன்றும்‌ செய்ய முடியாமல்‌ அவர்கள்‌ மட்டும்‌ 
போய்‌ விட்டுத்‌ திரும்பி வந்தார்களாம்‌. வழியில்‌ யாரோ சில முரடர்கள்‌ ஒரு பெண்ணைக்‌ 
காலையும்‌ கையையும்‌ கட்டி, எரிந்து கொண்டிருந்த சிதையில்‌ பலவந்தமாகப்‌ போட முயன்றதை 
அவர்கள்‌ பார்த்தார்களாம்‌. யுத்த காலத்தில்‌ இத்தகைய விபரீதங்கள்‌ நடப்பது (இயல்பு என்று 
எண்ணி அவர்களுக்கு அருகில்‌ போகவும்‌ பயந்து கொண்டு விரைவாக இங்கே வந்து 
சேர்ந்தார்களாம்‌. வந்து பார்த்தால்‌ குடிசைகள்‌ பற்றி எரிந்து கிடந்தனவாம்‌. நந்தினியையும்‌ 
காணவில்லையாம்‌. இந்த விவரத்தைச்‌ சொல்லிவிட்டு அர்ச்சகரும்‌ அவர்‌ மனைவியும்‌, 'இளவரசே! 
எங்கள்‌ மகள்‌ எங்கே? எங்கள்‌ அருமைக்‌ குமாரி எங்கே?' என்று கதறினார்கள்‌. அவர்கள்‌ 
நந்தினியின்‌ உண்மைப்‌ பெற்றோர்கள்‌ அல்லவென்று எனக்கு முன்னமே தெரிந்திருந்தது. 
இப்போது அது சர்வ நிச்சயமாயிற்று. உண்மையில்‌ பெற்றவர்களாயிருந்தால்‌ இப்படித்‌ தனியாக 


122 


விட்டு விட்டுப்‌ போயிருப்பார்களா? ஆகையால்‌ அவர்கள்‌ பேரில்‌ எனக்கு இரக்கமோ 
அனுதாபமோ உண்டாகவில்லை. நந்தினியின்‌ கதியைப்‌ பற்றிச்‌ சொல்ல முடியாத துக்கம்‌ 
ஏற்பட்டு நெஞ்சை அடைத்தது. 'உங்கள்‌ மகள்‌ எரிந்த சிதையைத்‌ தேடிப்‌ போய்‌ நீங்களும்‌ 
எரிந்து செத்துப்‌ போங்கள்‌!' என்று வயிற்றெரிச்சல்‌ தீர அவர்களைச்‌ சபித்து விட்டு, திரும்பிப்‌ 
பொழுது விடிவதற்குள்‌ பாசறைக்கு வந்து சேர்ந்தேன்‌. நீங்கள்‌ எல்லாரும்‌ நன்றாகத்‌ தூங்கிக்‌ 
கொண்டிருந்தீர்கள்‌.நான்‌ போனது, திரும்பி வந்தது ஒன்றும்‌ உங்களில்‌ யாருக்கும்‌ தெரியாது..." 


"ஆம்‌; இளவரசே! தெரியாதுதான்‌. அதற்குப்‌ பிறகும்‌ இத்தனை காலமாக 
இதையெல்லாம்‌ தங்கள்‌ மனத்திலேயே வைத்துக்‌ கொண்டிருந்ததை நினைத்தால்‌ 
வியப்பாயிருக்கிறது. சிநேக தர்மத்துக்கு இவ்வளவு மாறாகத்‌ தாங்கள்‌ நடந்து கொள்வீர்கள்‌ 
என்று நான்‌ கனவிலும்‌ எண்ணவில்லை. தங்களுடைய நிலையில்‌ நான்‌ இருந்திருந்தால்‌ 
தங்களிடம்‌ சொல்லாமல்‌ இருந்திருக்க மாட்டேன்‌" என்றான்‌ பார்த்திபன்‌. 


"ஆனால்‌ நீ என்னுடைய நிலையில்‌ இல்லையே, பார்த்திபா! இந்த உலகில்‌ யாருமே 


என்னுடைய நிலையில்‌ இருந்திருக்க முடியாது. என்‌ நிலையில்‌ இருந்திருந்தால்‌, நீ எப்படி 
நடந்து கொண்டிருப்பாய்‌ என்று யார்‌ சொல்ல முடியும்‌?" என்றான்‌ கரிகாலன்‌. 


"அரசே! நடந்து போனதைப்‌ பற்றி இப்போது நமக்குள்‌ விவாதம்‌ வேண்டாம்‌. அப்புறம்‌ 
என்ன நடந்தது? நந்தினியைப்‌ பிறகு எப்போது பார்த்தீர்கள்‌? பழுவூர்‌ இளையராணி ஆன 
பிறகா? அதற்கு முன்னமேயா?" 


"அதற்கு முன்னால்‌ நான்‌ பார்த்திருந்தால்‌, அவள்‌ பழுவூர்‌ ராணி ஆகியிருக்கமாட்டாள்‌. 
பழுவேட்டரையரின்‌ கலியாணம்‌ நடந்தபோது நானும்‌ நீயும்‌ ஊரில்‌ இல்லை. அந்தச்‌ செய்தி 
வந்தபோது நாம்‌ இருவரும்‌ அருவருப்போடு பேசிக்‌ கொண்டது உனக்கு நினைவில்‌ இருக்குமே? 
அதற்குச்‌ சில நாளைக்குப்‌ பிறகு எனக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம்‌ நடந்தது. அடுத்த பட்டம்‌ 
யாருக்கு என்பதைப்‌ பற்றிச்‌ சந்தேகம்‌ எதுவும்‌ இருக்கக்‌ கூடாது என்றுதான்‌ என்‌ தந்தையும்‌ 
பாட்டியும்‌ மற்ற பெரியோர்களும்‌ சேர்ந்து அந்த ஏற்பாடு செய்தார்கள்‌. மதுராந்தகனுக்கு 
யாராவது துர்ப்போதனை செய்து தூபம்‌ போட்டு விடப்‌ போகிறார்கள்‌ என்ற பயம்‌ அவர்களுக்கு 
இருந்ததோ என்னமோ? இளவரசுப்‌ பட்டம்‌ கட்டியதோடு, பரகேசரிப்‌ பட்டம்‌ அளித்து என்‌ 
பெயராலேயே கல்வெட்டு சாஸனம்‌ ஏற்படுத்தும்‌ உரிமையையும்‌ அளித்தார்கள்‌. 'இனி இச்சோழ 
சாம்ராஜ்யத்தை ஆளும்‌ பொறுப்பு முழுதும்‌ உனக்கே' என்று என்‌ அருமைத்‌ தந்‌ைத மனதார, 
வாயாரக்‌ கூறினார்‌. அதை நாட்டார்‌, நகரத்தார்‌, அமைச்சர்கள்‌, தளபதிகள்‌ அனைவரும்‌ ஒப்புக்‌ 
கொண்டு ஐயகோஷம்‌ செய்தார்கள்‌. இந்தக்‌ கோலாகலத்தில்‌ நான்‌ நந்தினியை அடியோடு 
மறந்திருந்தேன்‌. ஆனால்‌ பட்டாபிஷேகச்‌ சடங்கு நடந்து முடிந்த சிறிது நேரத்துக்கெல்லாம்‌ 
அவளை நான்‌ என்றும்‌ மறக்க முடியாத சம்பவம்‌ நேர்ந்தது. 


"பழமையான சோழர்‌ குலத்து மணிமகுடத்துடன்‌ என்னைச்‌ சக்கரவர்த்தி அந்தப்புரத்து 
க்கு அழைத்துப்‌ போனார்‌. என்‌ அன்னையிடமும்‌ பாட்டியிடமும்‌ மற்ற அந்தப்புர மாதரிடமும்‌ ஆசி 
பெறுவதற்காக அழைத்துப்‌ போனார்‌. என்னைத்‌ தொடர்ந்து என்‌ சகோதரனும்‌ முதன்‌ மந்திரியும்‌ 
பழுவேட்டரையர்களும்‌ வந்தார்கள்‌. அந்தப்புரத்தில்‌ வயது மிகுந்த தாய்மார்களோடு, என்‌ 
தங்கையும்‌ அவளுடைய தோழிகளும்‌ மற்றும்‌ பல இளமங்கையரும்‌ கூட்டமாக நின்றார்கள்‌. 
எல்லாரும்‌ ஆடை ஆபரணங்களினால்‌ ஜொலித்துக்‌ கொண்டு மகிழ்ச்சியினால்‌ மலர்ந்த 
முகங்களோடு எங்கள்‌ வரவை ஆவலுடன்‌ எதிர்பார்த்துக்‌ கொண்டு நின்றார்கள்‌. ஆனால்‌ 
அத்தனை முகங்களிலும்‌ ஒரே ஒரு முகந்தான்‌ என்‌ கண்ணுக்குத்‌ தெரிந்தது, அது நந்தினியின்‌ 
முகந்தான்‌. எரிந்து சாம்பராய்ப்‌ போனாள்‌ என்று நான்‌ எண்ணியிருந்த என்‌ இதய தேவதை தான்‌ 
அவள்‌! அந்த அரண்மனை அந்தப்புரத்துக்குள்‌ அவள்‌ எப்படி வந்தாள்‌? அவ்வளவு பிரமாதமான 
ஆடை அலங்காரங்களுடன்‌ ராணிகளுக்குள்‌ நடுநாயகமான மகாராணியாக அங்கே எப்படி 
நிற்கிறாள்‌? அவள்‌ முகத்தில்தான்‌ என்ன மந்தகாஸம்‌? அவளுடைய செளந்தரியம்‌ முன்னைக்‌ 
காட்டிலும்‌ பத்து மடங்கு அதிகமாயிருப்பது எப்படி? சில கண நேரத்திற்குள்‌ என்‌ உள்ளம்‌ பற்பல 
ஆகாசக்‌ கோட்டைகளைக்‌ கட்டிவிட்டது! சோழ சாம்ராஜ்யத்திற்கு உரியவன்‌ என்று நான்‌ 


122 


முடிசூட்டிக்‌ கொண்ட அன்றைய தினம்‌ உண்மையிலேயே என்‌ வாழ்நாளில்‌ அதிர்ஷ்ட தினம்‌ 
ஆகப்‌ போகிறதா? என்‌ உள்ளத்தைக்‌ கவர்ந்த ராணியை என்‌ பட்ட மகிஷியாகவும்‌ அடையப்‌ 
போகிறேனா? ஏதோ, ஓர்‌ அதிசயமான இந்திர ஜாலத்தினால்‌, மந்திர சக்தியினால்‌, அவ்விதம்‌ 
நடக்கப்‌ போகிறதா?... இப்படி நான்‌ எண்ணிக்‌ கொண்டிருக்கையில்‌ என்‌ அன்னை வானமாதேவி 
முன்னால்‌ இரண்டு அடி நடந்து வந்து 'குழந்தாய்‌!' என்று சொல்லி என்னை ஆசீர்வதித்து உச்சி 
மோந்தாள்‌! அதே சமயத்தில்‌ யாரும்‌ எதிர்பாராத அச்சம்பவம்‌ நடந்து விட்டது. என்‌ தந்தை 'ஆ!' 
என்று ஒரு கூச்சலிட்டு விட்டுத்‌ திடீரென்று தரையில்‌ சுருண்டு விழுந்து மூர்ச்சை அடைந்தார்‌. 
உடனே, அவ்விடத்தில்‌ பெருங்குழப்பமாகிவிட்டது. நானும்‌ மற்ற எல்லாரும்‌ சக்கரவர்த்தியைத்‌ 
தூக்கி உட்கார வைத்து மூர்ச்சை தெளிவிப்பதில்‌ கவனம்‌ செலுத்தினோம்‌. என்‌ அன்னையையும்‌, 
பாட்டி செம்பியன்‌ மாதேவியையும்‌ தவிர மற்ற மாதர்‌ அனைவரும்‌ உள்ளே சென்று விட்டார்கள்‌. 
தந்தைக்குச்‌ சீக்கிரத்தில்‌ மூர்ச்சை தெளிந்து விட்டது. 


"என்‌ சகோதரி குந்தவையைத்‌ தனி இடத்துக்கு நான்‌ அழைத்துச்‌ சென்று, 'நந்தினி 
அங்கே எப்படி வந்தாள்‌?' என்று கேட்டேன்‌. நந்தினி பெரிய பழுவேட்டரையரை மணந்து 
கொண்டு இப்போது பழுவூர்‌ இளையராணியாக விளங்குகிறாள்‌ என்று குந்தவை சொன்னாள்‌. 
என்‌ நெஞ்சில்‌ கூரிய ஈட்டி பாய்ந்தது. நண்பா! போர்க்களங்களில்‌ எத்தனையோ முறை நான்‌ 
காயம்‌ பட்டதுண்டு. ஆனால்‌, 'நந்தினிதான்‌ பழுவூர்‌ இளையராணி' என்று குந்தவை கூறியதனால்‌ 
என்‌ நெஞ்சில்‌ ஏற்பட்ட காயம்‌ இன்னும்‌ ஆறவில்லை!' என்று ஆதித்த கரிகாலன்‌ கூறித்‌ 
தன்னுடைய நெஞ்சை அமுக்கிப்‌ பிடித்துக்‌ கொண்டான்‌. நெஞ்சில்‌ அவனுக்கு இன்னும்‌ வலி 
இருந்து வந்தது என்பது நன்றாய்த்‌ தெரிந்தது. 


ஐம்பத்தேழாம்‌ அத்தியாயம்‌ 
மாய மோகினி 


ஆரம்பத்திலிருந்து அவ்வளவாக அனுதாபம்‌ இல்லாமலே கரிகாலன்‌ கதையைக்‌ 
கேட்டுக்‌ கொண்டு வந்த பார்த்திபனுக்கும்‌ இப்போது நெஞ்சு உருகி விட்டது. தன்னுடைய 
கண்களில்‌ துளிர்த்த கண்ணீரைத்‌ துடைத்துக்‌ கொண்டான்‌. 


"அரசே! ஒரு பெண்ணின்‌ பேரில்‌ ஏற்பட்ட காதலினால்‌ இப்படிப்பட்ட துன்பம்‌ 
உண்டாகக்‌ கூடும்‌ என்று நான்‌ கனவிலும்‌ கருதியதில்லை! இளவரசுப்‌ பட்டாபிஷேகம்‌ நடந்த 
அன்று இப்படி ஓர்‌ அனுபவம்‌ தங்களுக்கு நேர்ந்தது என்று எங்களுக்கெல்லாம்‌ தெரியாது. 
ஆகையால்‌, தாங்கள்‌ மனச்சோர்வுடன்‌ இருப்பதைப்‌ பார்த்து ஆச்சரியப்பட்டோம்‌. 
என்னவெல்லாமோ பரிகாசப்‌ பேச்சுகள்‌ பேசித்‌ தங்களைச்‌ சந்தோஷப்படுத்தப்‌ பார்த்தோம்‌. 
அதெல்லாம்‌ இப்போது எனக்கு நினைவு வருகிறது!" என்றான்‌. 


"ஆம்‌; நீங்கள்‌ பரிகாசப்‌ பேச்சுப்‌ பேசினீர்கள்‌. என்னை உற்சாகப்படுத்தப்‌ பார்த்தீர்கள்‌. 
என்னுடைய ஆட்சிக்‌ காலத்தில்‌ நான்‌ செய்யப்‌ போகும்‌ மகத்தான காரியங்களைப்‌ பற்றி 
பேசினீர்கள்‌. இலங்கையிலிருந்து இமயம்‌ வரையில்‌ சோழ சாம்ராஜ்யத்தை அன்றைய தினமே 
விஸ்தரித்து விட்டீர்கள்‌! இன்னும்‌, கடல்‌ கடந்து சென்றும்‌ இராஜ்யங்களைக்‌ கைப்பற்றினீர்கள்‌. 
அந்தப்‌ பேச்செல்லாம்‌ எனக்கு இன்னும்‌ ஞாபகம்‌ இருக்கிறது.அவ்வளவும்‌ எனக்கு எவ்வளவு 
துன்பமளித்தது என்பதும்‌ நினைவிருக்கிறது. பிறகு ஒரு நாள்‌ என்னை நந்தினி பழுவூர்‌ 
அரண்மனைக்குக்‌ கூப்பிட்டு அனுப்பினாள்‌. போகலாமா, வேண்டாமா என்று என்‌ மனத்தில்‌ ஒரு 
போராட்டம்‌ எழுந்தது. கடைசியில்‌, போவதென்று முடிவு செய்தேன்‌. பல விஷயங்களில்‌ 
எனக்குத்‌ தோன்றியிருந்த ஐயங்களை அவளைக்‌ கேட்டுத்‌ தெரிந்து கொள்ள விரும்பினேன்‌. 
அவளுடைய பிறப்பின்‌ உண்மையைத்‌ தெரிந்து கொள்ள விரும்பினேன்‌. அந்தப்புரத்தில்‌ என்‌ 
தந்தை அன்று மூர்ச்சை அடைந்து விழுந்ததற்கும்‌ அங்கே நந்தினியை அவர்‌ அகஸ்மாத்தாகக்‌ 
கண்டதற்கும்‌ ஏதேனும்‌ சம்பந்தம்‌ இருக்குமோ என்ற சந்தேகங்கூட என்‌ மனத்தில்‌ 


124 


தோன்றியிருந்தது. அன்றைய தினம்‌ சக்கரவர்த்திக்கு விரைவில்‌ மூர்ச்சை தெளிந்து 
விட்டதாயினும்‌ மறுபடி அவர்‌ பழைய ஆரோக்கியத்தை அடையவேயில்லை என்பது உனக்கு 
நினைவிருக்கும்‌. நந்தினியுடன்‌ பேசுவதிலிருந்து எனக்கு அதுவரை விளங்காத மர்மம்‌ ஏதேனும்‌ 
வெளியாகலாம்‌ என்று எண்ணினேன்‌. இதையெல்லாம்‌ ஒரு வியாஜமாக வைத்துக்‌ கொண்டேனே 
தவிர, உண்மையில்‌ நான்‌ சென்ற காரணம்‌, அவளிடமிருந்த காந்த சக்திதான்‌. வேறு 
காரணங்களைக்‌ கற்பித்து என்னை நானே ஏமாற்றிக்‌ கொண்டு சென்றேன்‌. பழுவேட்டரையர்‌ 
ஊரில்‌ இல்லை. அவருடைய அரண்மனையில்‌ என்னைத்‌ தடூப்பாரும்‌ இல்லை; எனக்கும்‌ 
நந்தினிக்கும்‌ ஏற்பட்டிருந்த பழைய சிநேகிதத்தைப்‌ பற்றி அங்கே அறிந்தவர்களும்‌ இல்லை. 
இளவரசுப்‌ பட்டம்‌ கட்டிக்‌ கொண்ட ராஜகுமாரன்‌ பழுவூர்‌ அரண்மனை ராணிமார்களிடம்‌ ஆசி 
பெறுவதற்காக வருவதாகவே நினைத்தார்கள்‌. அரண்மனைத்‌ தோட்டத்தில்‌ உள்ள லதா 
மண்டபத்தில்‌ நந்தினியை நான்‌ சந்தித்தேன்‌. பார்த்திபா! கடற்பிரயாணம்‌ செய்வோரின்‌ 
அனுபவங்களை நீ கேட்டிருக்கிறாய்‌ அல்லவா? சமுத்திரத்தில்‌ சில இடங்களில்‌ அளவில்லாத 
சக்தியுடனும்‌ வேகத்துடனும்‌ கூடிய நீரோட்டங்கள்‌ இருக்குமாம்‌. அந்த நீரோட்டங்களில்‌ 
கப்பல்கள்‌ அகப்பட்டுக்‌ கொண்டால்‌ சிறிது நேரத்தில்‌ சுக்குச்‌ சுக்காகப்‌ போய்விடுமாம்‌. 
நந்தினியின்‌ முன்னிலையில்‌ நான்‌ இருந்தபோது, கடல்‌ நீரோட்டத்தில்‌ அகப்பட்டுக்‌ கொண்ட 
கப்பலின்‌ கதியை அடைந்தேன்‌. என்‌ உடல்‌, உள்ளம்‌, இருதயம்‌ எல்லாம்‌ ஆயிரம்‌ சுக்கல்களாகி 
விட்டன. என்னுடைய நாவிலே வந்த வார்த்தைகள்‌ எனக்கே வியப்பை அளித்தன! 'ஐயோ! இது 
என்ன இப்படிப்‌ பேசுகிறோம்‌?' என்று நெஞ்சில்‌ ஒரு பக்கம்‌ தோன்றிக்‌ கொண்டிருந்தபோது, 
வாய்‌ ஏதேதோ உளறிக்‌ கொண்டிருந்தது. எனக்கு இளவரசுப்‌ பட்டம்‌ சூட்டியதைப்‌ பற்றி 
நந்தினி தன்‌ மகிழ்ச்சியைத்‌ தெரிவித்தாள்‌. 


'எனக்கு அதில்‌ ஒன்றும்‌ மகிழ்ச்சி இல்லை!' என்றேன்‌. 
'ஏன்‌?' என்று கேட்டாள்‌. 


'இது என்ன கேள்வி கேட்கிறாய்‌? எனக்கு எவ்வாறு மகிழ்ச்சி இருக்கும்‌? நீதான்‌ இப்படி 
அநியாயம்‌ செய்து விட்டாயே?' என்றேன்‌.நான்‌ சொல்வது அவளுக்கு விளங்காதது போல 
நடித்தாள்‌. இவ்விதம்‌ பேச்சு வளர்ந்து கொண்டே போயிற்று. என்‌ அன்பை நிராகரித்தது 
பற்றியும்‌, வீரபாண்டியனைக்‌ காதலித்தது பற்றி யும்‌ அவள்‌ மீது நான்‌ குற்றம்‌ சாட்டினேன்‌. கிழவர்‌ 
பழுவேட்டரையரை மணந்தது பற்றியும்‌ குத்தலாகப்‌ பேசினேன்‌. 


'இளவரசே! முதலில்‌ தாங்கள்‌ என்‌ காதலைக்‌ கொன்றீர்கள்‌; பிறகு என்னைக்‌ 
காதலித்தவனை என்‌ கண்‌ முன்னால்‌ கொன்றீர்கள்‌; என்னையும்‌ கொன்றாலொழியத்‌ தங்கள்‌ 
மனம்‌ திருப்தியடையாது போலிருக்கிறது. நான்‌ உயிரோடிருப்பதே தங்களுக்குப்‌ 
பிடிக்கவில்லை. நல்லது; என்னையும்‌ கொன்று தங்கள்‌ விருப்பத்தைப்‌ பூர்த்தி செய்து 
கொள்ளுங்கள்‌!' என்று சொல்லித்‌ தன்னுடைய இடுப்பில்‌ செருகியிருந்த சிறிய கத்தியை 
எடுத்து நீட்டினாள்‌. 


'நான்‌ ஏன்‌ உன்னைக்‌ கொல்கிறேன்‌? நீயல்லவா என்னை உயிரோடு வதைத்துக்‌ 
கொண்டிருக்கிறாய்‌!' என்றேன்‌. 


கடைசியில்‌, இப்போது நினைத்துப்‌ பார்த்தாலும்‌ வெட்கம்‌ தருகிற வார்த்தைகளை என்‌ 
வாய்‌ சொல்லிற்று. 'இன்னமுங்கூட மோசம்‌ ஒன்றும்‌ நேர்ந்துவிடவில்லை. ஒரு வார்த்தை 
சொல்லு! இந்த கிழவனை விட்டு விட்டு வந்துவிடுவதாகச்‌ சொல்லு! உனக்காக நான்‌ இந்த 
ராஜயத்தை விட்டு வந்துவிடுகிறேன்‌. இருவரும்‌ கப்பல்‌ ஏறிக்‌ கடல்‌ கடந்து தூர தேசத்துக்குப்‌ 
போய்‌ விடுவோம்‌!' என்றேன்‌. 


நந்தினி அதைக்‌ கேட்டுப்‌ பயங்கரமாகச்‌ சிரித்தாள்‌. அதை நினைத்தால்‌ இப்போது கூட 
எனக்கு ரோமம்‌ சிலிர்க்கிறது. 'கடல்‌ கடந்து தூர தேசத்துக்குப்‌ போய்‌ நாம்‌ என்ன செய்வது 
என்கிறீர்கள்‌? விறகு வெட்டிப்‌ பிழைக்கவா? அல்லது வாழைத்‌ தோட்டம்‌ போட்டுப்‌ பிழைக்கவா?' 


125 


என்றாள்‌. 'அதெல்லாம்‌ உனக்குப்‌ பிடிக்காதுதான்‌! அர்ச்சகர்‌ வீட்டில்‌ வளர்ந்தவள்‌ பழுவூர்‌ ராணி 
ஆகிவிட்டாய்‌ அல்லவா?' என்றேன்‌. 


' இதோடு திருப்தியடைவதாக எண்ணம்‌ இல்லை. சோழ சாம்ராஜ்யத்தின்‌ 
சிம்மாசனத்தில்‌ சக்கரவர்த்தினியாக வீற்றிருப்பதாக உத்தேசம்‌. தங்களுக்கு இஷ்டமிருந்தால்‌ 
சொல்லுங்கள்‌, பழுவேட்டரையர்‌ இருவரையும்‌ கொன்றுவிட்டு, சுந்தர சோழரைச்‌ சிறையில்‌ 
அடைத்து விட்டு, சக்கரவர்த்தியாகி என்னைத்‌ தங்கள்‌ பட்டமகிவியாக்கிக்‌ 
கொள்கிறதாயிருந்தால்‌ சொல்லுங்கள்‌!' என்றாள்‌. 'ஐயோ! என்ன பயங்கரமான வார்த்தைகளைச்‌ 
சொல்கிறாய்‌?' என்றேன்‌. 'காயமடைந்து படூத்துக்‌ கிடந்த பாண்டியனை என்‌ கண்‌ முன்னால்‌ 
கொன்றது பயங்கரமான காரியமில்லையா?' என்று நந்தினி கேட்டாள்‌. இதனால்‌ என்‌ குரோதம்‌ 
கொழுந்து விடத்‌ தொடங்கியது. ஏதேதோ வெறி கொண்ட வார்த்தைகளை உளறி அவளை 
நிந்தித்துவிட்டுக்‌ கிளம்பினேன்‌. அப்போதும்‌ அவள்‌ என்னை விடவில்லை. 'இளவரசே! 
எப்போதாவது தங்களுடைய மனத்தை மாற்றிக்‌ கொண்டால்‌ என்னிடம்‌ திரும்பி வாருங்கள்‌. 
என்னைச்‌ சக்கரவர்த்தினியாக்கிக்‌ கொள்ளத்‌ தங்கள்‌ மனம்‌ இடம்‌ கொடுக்கும்‌ போது 
வாருங்கள்‌!' என்றாள்‌. அன்று அவளை விட்டுப்‌ பிரிந்தவன்‌ பிறகு அவளைப்‌ பார்க்கவே இல்லை!' 
என்றான்‌ ஆதித்த கரிகாலன்‌. 


இதையெல்லாம்‌ கேட்டுப்‌ பயங்கரமும்‌ திகைப்பும்‌ அடைந்த பார்த்திபேந்திரன்‌, "அரசே! 
இப்படியும்‌ ஒரு ராட்சஷி உலகில்‌ இருக்க முடியுமா? அவளைத்‌ தாங்கள்‌ மறுபடி சந்திக்காததே 
நல்லதாய்ப்‌ போயிற்று!" என்று கூறிப்‌ பெருமூச்சு விட்டான்‌. 


"அவளை நான்‌ போய்ப்‌ பார்க்கவில்லை என்பது சரிதான்‌! ஆனால்‌ அவள்‌ என்னை 
விட்டபாடில்லை. பல்லவா! இரவும்‌ பகலும்‌ என்னைச்‌ சுற்றிச்‌ சுற்றி வந்து என்னை வதைக்கிறாள்‌. 
பகலில்‌ நினைவிலே வருகிறாள்‌. இரவில்‌ கனவிலே வருகிறாள்‌. ஒரு சமயம்‌ முகத்தில்‌ மோகனப்‌ 
புன்னகையுடன்‌ என்னைக்‌ கட்டி அணைத்து முத்தம்‌ கொடுக்க வருகிறாள்‌. இன்னொரு சமயம்‌ 
கையில்‌ கூரிய கத்தியுடன்‌ என்னைக்‌ குத்திக்‌ கொல்ல வருகிறாள்‌. ஒரு சமயம்‌ கண்களில்‌ 
கண்ணீர்‌ பெருக்கி விம்மிக்‌ கொண்டு வருகிறாள்‌. வேறொரு சமயம்‌ தலைவிரி கோலமாய்க்‌ 
கன்னங்களைக்‌ கை விரல்களினால்‌ பிறாண்டிக்‌ கொண்டும்‌ அலறி அழுது கொண்டும்‌ வருகிறாள்‌. 
ஒரு சமயம்‌ பைத்தியம்‌ பிடித்தவளைப்‌ போல்‌ பயங்கரமாய்ச்‌ சிரித்துக்‌ கொண்டும்‌ வருகிறாள்‌. 
இன்னொரு சமயம்‌ அமைதியான முகத்துடன்‌ ஆறுதல்‌ சொல்ல வருகிறாள்‌. கடவுளே! அந்தப்‌ 
பாதகி என்னை எப்படித்தான்‌ வதைக்கிறாள்‌ என்று சொல்லி முடியாது. இன்று மாலை பாட்டன்‌ 
கூறியது நினைவிருக்கிறதா! நான்‌ ஏன்‌ தஞ்சை போகக்‌ கூடாது என்பதற்கு ஏதேதோ காரணம்‌ 
கூறினார்‌. உண்மையில்‌ நான்‌ தஞ்சை போகாமலிருப்பதற்கும்‌ என்‌ தந்தையைக்‌ காஞ்சிக்கு 
வரவழைக்க விரும்புவதற்கும்‌ காரணம்‌ நந்தினிதான்‌..."' 


"அரசே! கேவலம்‌ ஒரு பெண்ணுக்குப்‌ பயந்து கொண்டா தஞ்சைக்குப்‌ 
போகாமலிருக்கிறீர்கள்‌? அப்படி அவள்‌ என்ன தான்‌ செய்து விடுவாள்‌? வஞ்சனையாக விஷம்‌ 


"இல்லை, பார்த்திபா, இல்லை! இன்னமும்‌ என்னை நீ நன்றாகப்‌ புரிந்து 
கொள்ளவில்லை. அவள்‌ என்னைக்‌ கொன்று விடூவாள்‌ என்பதற்காக நான்‌ அஞ்சவில்லை. 
அவளுடைய இஷ்டப்படி என்னைச்‌ செய்ய வைத்து விடுவாளோ என்றுதான்‌ பயப்படுகிறேன்‌. 'உன்‌ 
தந்தையைச்‌ சிறையில்‌ போடூ!' 'உன்‌ தங்கையை நாட்டை விட்டுத்‌ துரத்து!' 'இந்தக்‌ கிழவனைக்‌ 
கொன்று என்னைச்‌ சிம்மாசனத்தில்‌ ஏற்று!' என்று அந்த மாயமோகினி மறுமுறை சொன்னால்‌, 
எனக்கு அப்படியெல்லாம்‌ செய்யத்‌ தோன்றிவிடுமோ என்று பயப்படுகிறேன்‌. நண்பா! ஒன்று 
நந்தினி சாக வேண்டும்‌; அல்லது நான்‌ சாக வேண்டும்‌; அல்லது இரண்டு பேரும்‌ சாக வேண்டும்‌. 
இல்லாவிடில்‌ இந்த ஜன்மத்தில்‌ எனக்கு மன அமைதி கிடையாது!" என்றான்‌ கரிகாலன்‌. 


126 


"அரசே! இது என்ன பேச்சு? தாங்கள்‌ ஏன்‌ சாக வேண்டும்‌? எனக்கு அனுமதி 
கொடுங்கள்‌! இலங்கைக்கு அப்புறம்‌ போகிறேன்‌. உடனே தஞ்சாவூர்‌ சென்று அவளைக்‌ 
கொன்றுவிட்டு வருகிறேன்‌. ஸ்திரீ ஹத்தி தோஷம்‌ எனக்கு வந்தால்‌ வரட்டும்‌.." 


"அப்படி ஏதாவது செய்தால்‌ உன்னை என்‌ பரம வைரியாகக்‌ கருதுவேன்‌. நந்தினியைக்‌ 
கொல்லத்‌ தான்‌ வேண்டுமென்றால்‌, என்னுடைய இந்தக்‌ கையினாலேயே அவளைக்‌ 
கொல்லுவேன்‌. கொன்றுவிட்டு என்னையும்‌ கொன்று கொண்டு மாளுவேன்‌! வேறொருவர்‌ 
அவளுடைய சுண்டு விரலின்‌ நகத்துக்குக்‌ கேடு செய்வதையும்‌ என்னால்‌ பொறுக்க முடியாது! 
நண்பா! நீ நந்தினியை மறந்துவிடு! அவளைப்‌ பற்றி நான்‌ சொன்னதெல்லாவற்றையும்‌ மறந்துவிடு! 
பாட்டன்‌ சொன்னபடி நீ நாளைக்கே புறப்பட்டு இலங்கைக்குப்‌ போ! என்‌ சகோதரன்‌ 
அருள்மொழியை எப்படியாவது வற்புறுத்தி இங்கே அழைத்து வா! அவனை இங்கே இருக்கச்‌ 
செய்வோம்‌. பாட்டனும்‌ பேரனும்‌ யோசித்து என்ன வேணுமோ செய்து கொள்ளட்டும்‌. நாம்‌ 
இலங்கைக்குச்‌ செல்வோம்‌, மீண்டும்‌ கப்பல்‌ ஏறிப்‌ பெரும்படையுடன்‌ கீழைக்‌ கடல்களில்‌ 
செல்வோம்‌.சாவகம்‌, புஷ்பகம்‌, கடாரம்‌ முதலிய தேசங்களுக்குச்‌ சென்று வெற்றிக்‌ கொடி 
நாட்டுவோம்‌. பிறகு மேற்கே திரும்புவோம்‌. அரபு, பாரஸீகம்‌, மிசிரம்‌ முதலிய நாடுகளுக்குச்‌ 
சென்று அங்கெல்லாம்‌ தமிழர்‌ வீரத்தையும்‌ புலிக்‌ கொடியையும்‌ நிலைநாட்டுவோம்‌. பார்த்திபா! 
அந்த நாடுகளில்‌ எல்லாம்‌ கற்பு என்னும்‌ கட்டுப்பாடு இந்த நாட்டில்‌ உள்ளது போல்‌ கிடையாது 
என்பது உனக்குத்‌ தெரியுமா? அரசர்கள்‌ தங்கள்‌ இஷ்டம்போல்‌ அவர்களுடைய ஆட்சியின்‌ கீழ்‌ 
உள்ள எந்தப்‌ பெண்ணையும்‌ அழைத்துச்‌ சென்று அந்தப்புரத்தில்‌ சேர்த்துக்‌ 
கொள்வார்களாம்‌!....." என்றான்‌ கரிகாலன்‌. 


பார்த்திபன்‌ இதற்கு மறு மொழி சொல்லுவதற்குள்‌ திருக்கோவலூர்‌ மலையமான்‌ அங்கு 
வந்து சேர்ந்தார்‌. "அரவான்‌ கதையைப்‌ போல்‌ அற்புதமான கதை இந்த உலகத்திலேயே 
கிடையாது. நீ இப்போது சொல்லிக்‌ கொண்டிருந்த எந்த நாட்டிலும்‌ கிடையாது. ஆனால்‌ 
இன்னுமா நீங்கள்‌ தூங்காமல்‌ பேசிக்‌ கொண்டிருக்கிறீர்கள்‌? பார்த்திபேந்திரா! நாளைக்கு 
இலங்கைக்குப்‌ புறப்பட வேண்டும்‌ என்பது உனக்கு நினைவிருக்கிறதல்லவா?" என்றார்‌. 


"அதைப்‌ பற்றித்தான்‌ தூங்காமல்‌ பேசிக்‌ கொண்டிருக்கிறோம்‌!" என்றான்‌ 
பார்த்திபேந்திரன்‌. 


அமரர்‌ கல்கி அவர்களின்‌ பொன்னியின்‌ செல்வன்‌ 
முதலாவது பாகம்‌ (புது வெள்ளம்‌) முற்றும்‌. 


